


சீதீதர்‌ அறுளை மருத்துவம்‌ 


டாக்டர்‌ ௧.௬. உத்தமராயான்‌, எச்‌.பி.ஐ.எம்‌., 
முன்னாள்‌ இந்திய மருத்துவ இயக்குநர்‌ 


வெளியீடு : 
இந்திய மருத்துவம்‌ - ஓமியோபதித்‌ தூறை . 
சென்னை - 600 106. 


நூலின்‌ பெயர்‌ 
ஆசிரியா்‌ 


வெளியிட்டோர்‌ 


பதீப்பு ஆண்டு 


பதீப்புரிமை 
நூல்வடிவம்‌ 

- அச்சுத்தாள்‌ 

அட்டைக்‌ கட்டுமானம்‌ 
எழுத்துகள்‌ 

மொத்த பக்கங்கள்‌ 
பிரதீகள்‌ 

நூலின்‌ விலை 


அச்சிட்டோர்‌. 


நுூலடைவு 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


டாக்டர்‌ ௧.௬. உத்தமராயன்‌ 


இந்திய மருத்துவம்‌-ஒஓமியோபதித்‌ துறை, 
சென்னை - 600 106. 


முதல்‌ பதிப்பு : 1968 
ஆறாம்‌ அச்சு 2014 


ட தமிழ்நாடு அரசு 

௩& 1/8 

70 651/4 மேப்‌ லித்தோ 
கடின அட்டை 

11 ட] 

270 --)4/- 284 

10௦௦ 

ரூ.1£0.00 

தீ நாடார்‌ பிரஸ்‌ லிமிடெட்‌, 


59, போலீஸ்‌ ஸ்டேசன்‌ ரோடு, 
சிவகாசி. 





இந்திய மருத்துவம்‌ - ஓமியோபதித்‌ துறை , சென்னை-106 
மொழிபெயர்ப்பு - வெளியீட்டுப்‌ பிரிவு 
நூலாக்கப்‌ பணிக்குழு 


சிறப்பு அலுவலர்‌ (மொழிபெயர்ப்பு) : 
முனைவர்‌. மரு. ஆனைவாரி ஆனந்தன்‌. 


கூர்ந்தாய்வு மருத்துவ அலுவலர்‌ (சித்தா) : 
மரு. ஆ. க.பாரி, 


தமிழ்ப்‌ புலவர்கள்‌ : 


திரு. த. அழகப்பராசு 
திருமதி. செ.இரா.பிரசன்னா 


சுருக்கெழுத்‌ தர்‌- தட்டச்சர்கள்‌ : 


திருமதி. தா. வே. லெட்சுமி 
திருமதி. வெ. சுப்புலெட்சுமி 


நகலர்‌: 
திரு. க. மகேஸ்வரன்‌ 


சுவடி நகல்‌ எடுப்பவர்கள்‌: 
திரு. தி.சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌ 
திரு. வெ. சாரங்கபாணி 
திருமதி. .த. லெட்சுமி 
திருமதி. நா.பாக்கியசுந்தரி 


எம்‌. எப்‌. பாரூகி, இ. ஆ.ப., 
சிறப்பு ஆணையர்‌, 


இந்திய மருத்துவம்‌ மற்றும்‌ ஓமியோபதித்‌ துறை, 


சென்னை-60௦ 106. 
பதிப்புரை 


டாக்டர்‌ ௧.௬. உத்தமராயன்‌ . அவர்களால்‌ எழுதப்பெற்ற 
“சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌” எனும்‌ இந்நூல்‌ சித்த மருத்துவத்திலும்‌ 
சிறந்தவகை அறுவை மருத்துவம்‌ உண்டு என்பதைப்‌ பறைசாற்றும்‌ 
வகையில்‌ அமைந்துள்ளது. 


அறுவை, கீறல்‌, குருதிவாங்கல்‌, அட்டைவிடல்‌, சலாகையிடல்‌, 
வர்தி வைத்தல்‌, ஊதல்‌, பீச்சல்‌, உறிஞ்சல்‌, கொம்புகட்டல்‌, முறித்தல்‌, 
தொக்கணம்‌ கட்டுதல்‌, சுட்டிகை, வேது, ஒற்றடம்‌, பொட்டணம்‌, புகை, 
காரம்‌, சீலை, களிம்பு, பொடி, நீர்‌, களி, பசை முதலிய. இருபத்தைந்து .. 
பரிகாரங்களால்‌ அறுவை மருத்துவம்‌ எனும்‌ அசுர மருத்துவம்‌ 
சித்தமருத்துவத்தில்‌ விளங்கியிருப்பது பல்வேறு இலக்கியச்‌ சான்றுகள்‌ 
மூலம்‌ இந்நூலில்‌ தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. 


இந்நூல்‌ 1967-ஆம்‌ ஆண்டு முதல்‌ சித்த மருத்துவப்‌ பட்ட படிப்பு 
மாணவர்களுக்குப்‌ பாடநூலாக அமைந்துள்ளது குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. 
1968 ல்‌ முதல்‌ பதிப்பைக்‌ கண்ட இந்நூல்‌ தற்போது நான்காம்‌ பதிப்பாக 
வெளிவருவது மகிழ்ச்சியளிக்கிறது. 


இவை போன்ற பல அரிய மருத்துவக்‌ குறிப்புகளைக்‌ கொண்டுள்ள 
இன்னும்‌ பல்‌ அரிய நூல்கள்‌ அச்சில்‌ உள்ளன. தமிழக அரசின்‌ சீரிய 
கவனம்‌ சித்த மருத்துவ வளர்ச்சியின்பால்‌ தற்போது திரும்பியுள்ளதால்‌ 
இந்த நூற்றாண்டு சித்த மருத்துவத்தின்‌ பொற்காலமாகத்‌ திகழும்‌ 
என்பதில்‌ ஐயமில்லை. 


7 


இத்துறை நூல்களை வெளியிடுவதில்‌ அவ்வப்போது 
ஆலோசனைகளை வழங்கிவரும்‌ இணை இயக்குனர்‌ பேராசிரியர்‌ 
மரு.கு.கணபதி, எம்‌.டி.(சி) அவர்கட்கும்‌, நூலாக்கப்பணியில்‌ முனைப்புடன்‌ 
செயல்பட்டுவரும்‌ மொழிபெயர்ப்புப்‌ பிரிவின்‌ சிறப்பு அனுவலர்‌ 
முனைவர்‌ ஆனைவாரி ஆனந்தன்‌ அவர்கட்கும்‌, இப்பணியில்‌ 
ஆர்வமுடன்‌ ஈடுபட்டுவரும்‌ ஆய்வு மருத்துவ அலுவலர்‌ 
மரு.ஆ.க.பாரி அவர்கட்கும்‌. மற்றும்‌ தமிழ்ப்புலவர்கள்‌, 
நகலெடுப்பவர்கள்‌ ஆகியோர்க்கும்‌ எனது பாராட்டுக்களைத்‌ 
தெரிவிப்பதில்‌ மகிழ்வு கொள்கிறேன்‌. _ 


பண்டைத்‌ தமிழகத்தின்‌ அழியாக்‌ கருவூலமாகிய தமிழ்‌ 
மருத்துவத்தின்‌ பெருமையை நிலைநாட்டும்‌ இத்தகைய சித்த மருத்துவ 
நூல்களை விரும்பி வரவேற்கும்‌ தமிழுலகம்‌ அந்தப்‌ பணியில்‌ எங்களை 
மேலும்‌ ஊக்குவிக்கும்‌ எல நம்புகிறேன்‌. 


முதற்பதிப்பின்‌ முன்னுரை 


பாளையங்கோட்டையிலுள்ள அரசினர்‌ இந்தியமுறை மருத்துவக்‌ 
கல்லூரியில்‌ பயிற்சி பெற்று சென்னை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகங்களின்‌ 
பி.ஐ.எம்‌. (8.॥.॥/.) பட்டத்‌ தேர்வு எழுதும்‌ சித்த மருத்துவ மாணவ, 
மாணவிகள்‌ பயன்பெறும்‌ பொருட்டு இந்‌ நூல்‌ வெளிவருகின்றது. சித்த 
மருத்துவப்‌ பாட நூற்குழுவினரின்‌ வேண்டுகோளுக்கிணங்க 
இன்னின்னார்‌ இன்னின்ன நூல்கள்‌ எழுதவேண்டுமென்று முடிவு 
செய்தபடி “சித்தர்‌ மருத்துவம்‌? என்ற: இந்த நூல்‌ எழுதுவதற்கு 
யான்‌ ஒப்பு கொண்டேன்‌. ப 

ஏற்கனவே 1954-ம்‌ ஆண்டில்‌ அச்சிடப்பெற்ற இந்நூல்‌ 
எதிர்பாராத சில காரணங்களால்‌ அப்போதே பாடப்‌ புத்தகமாக வெளிவர 
இயலாமற்‌ போய்விட்டது. எனினும்‌ 1967-ம்‌ ஆண்டில்‌ தமிழக அரசினரால்‌ 
நியமனம்‌ செய்யப்பட்ட சித்த மருத்துவப்‌ பாடநூற்‌ குழுவினரின்‌ 
ஒத்துழைப்பினால்‌ மீண்டும்‌ பாடப்புத்தகமாக வெளிவருகின்றது. இந்நூல்‌ 
சித்த மருத்துவக்‌ கல்லூரியில்‌ பயிலும்‌ மாணவர்களுக்குரிய பாட 
நூலாகவே வெளிவந்தாலும்‌ கூட ஆங்காங்கேயுள்ள ஊர்களில்‌ வாழ்ந்து 
சித்த மருத்துவப்‌ பணியில்‌ ஈடுபட்டு உழைக்கும்‌ சித்த மருத்துவர்‌ 
களுக்கும்‌ பயன்படும்‌ என்று நம்புகிறேன்‌. 

“வாளால்‌ அறுத்துச்‌ சுடினும்‌ மருத்துவன்‌ பால்‌ மீளாத காதல்‌ 
நோயாளன்‌ போல்‌”: - என்று வரும்‌ நாலாயிரத்திவ்வியப்‌ பிரபந்தப்‌ 
பாடலிலிருந்து “அறுத்துச்‌ சுடும்‌ மருத்துவம்‌:” அல்லது “அறுவை 
மருத்துவம்‌'” என்பது தமிழகத்தில்‌ தொன்றுதொட்டே இருந்து வந்திருக்‌ 
கிறது என்பதை நாம்‌ அறியலாம்‌. ஆழ்வார்கள்‌ நூல்களில்‌ மட்டுமின்றி 
அதற்கு முன்பும்‌ பின்பும்‌ உள்ள வேறு பல இலக்கியங்களிலிருந்தும்‌ 
தமிழ்நாட்டின்‌ சித்த மருத்துவத்துறையின்‌ அறுவை மருத்துவம்‌ பற்றியுள்ள 
ஏராளமான சான்றுகளை நாம்‌ நன்கு அறிகிறோம்‌. காலப்போக்கில்‌ சித்த - 
மருத்துவத்தைவிட மேனாட்டு மருத்துவம்‌ தலை சிறந்து விளங்க 


*7]] 


ஆரம்பித்ததால்‌ பண்டைத்‌ தமிழர்களின்‌ இந்த மருத்துவ முறைகள்‌ ஓரளவு 
பின்‌ தங்கிவிட்டன. இந்த நிலையில்‌ சித்த மருத்துவத்திற்குப்‌ புத்துயிர்‌ 
கொடுக்கும்‌ வகையில்‌ சென்னை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகங்கள்‌ சித்த 
மருத்துவத்திலும்‌ பட்டப்படிப்பையும்‌ தேர்வையும்‌ ஏற்படுத்திப்‌ 
பட்டங்கள்‌ வழங்க ஆரம்பித்திருப்பதால்‌ இந்த மருத்துவத்துறை 
இனிமேல்‌ தழைத்து வளரும்‌ என்பதில்‌ ஐயமில்லை... 


இந்த அறுவை மருத்துவத்‌ துறையில்‌ மேலும்‌ ஆராயச்‌ செய்யும்‌ 
பொருட்டு ஊக்குவிப்பதற்காக இந்நூலைத்‌ தொகுத்து எழுதுவதற்கு 
உதவிய நூல்களின்‌ விரிவான பட்டியலொன்றும்‌ இந்நூலில்‌ இடம்‌ 
பெற்றிருக்கின்றது. இப்புத்தகத்தின்‌ இறுதியில்‌, தமிழ்‌ மருத்துவப்‌ 
பொழிலினின்று கண்‌ மருத்துவத்தின்‌ ஒரு சில பிணிகளை ஒப்புநோக்கி 
பாளையங்கோட்டை அரசினர்‌ இந்திய முறை மருத்துவக்‌ கல்லூரி முதல்‌ 
நிலை விரிவுரையாளர்‌ டாக்டர்‌ ௩. தியாகராசன்‌ அவர்கள்‌ எழுதியதைச்‌ 
சேர்த்துள்ளேன்‌. அன்னாருக்கு என்‌ நன்றி உரித்தாகுக. 21 
இந்நூலைச்‌ சித்த மருத்துவப்‌ பட்டப்‌ படிப்பிற்குப்‌ பாடப்புத்தகமாக 
ஏற்றுக்கொண்ட சித்த மருத்துவ பாடநூற்குழுவினருக்கும்‌, புத்தக 
வடிவில்‌ வெளிவரச்‌ செய்த தமிழக அரசினருக்கும்‌, தமிழக அரசின்‌ 
பொதுநலத்துறைச்‌ செயலாளர்‌ திரு. என்‌. அனந்தபத்மநாபன்‌, ஐ.ஏ.எஸ்‌., 
அவர்களுக்கும்‌, துணைச்‌ செயலாளர்‌ திரு. கே. சிதம்பரம்‌, பி.எஸ்சி., 
அவர்களுக்கும்‌, மருத்துவக்‌ கல்வி இயக்குநர்‌ டாக்டர்‌ திரு. டி. 
ஜனார்த்தனம்‌, எம்‌.பி.பிஎஸ்‌., எம்‌.எஸ்‌.ஸி., அவர்களுக்கும்‌, புது மருத்துவக்‌ 
கல்லூரிகளின்‌ தனி அலுவலர்‌ திரு. டி. நாராயணசாமி, எம்‌.பி.பி.எஸ்‌., 
எம்‌.எஸ்ஸி., அவர்களுக்கும்‌, இந்நூலை வெகுவிரைவில்‌ அச்சியற்றிய 
தமிழ்நாடு எழுதுபொருள்‌ அச்சுத்‌ தொழில்‌ நெறியாளர்‌ அவர்களுக்கும்‌, 
அரசினர்‌ அச்சகத்தார்க்கும்‌, இந்நூலின்‌ இலக்கிய இலக்கண 
வழுக்களைத்‌ திருத்தித்‌ தந்த வித்துவான்‌ (நெல்லை) ஆ.கணபதி 
அவர்களுக்கும்‌ என்‌ நன்றி உரிமை பெறற்பாலதாம்‌. 


௧.௬. உத்தமராயன்‌. 


இரண்டாம்‌ பதிப்பின்‌ ௮ணிந்துரை 


சித்த மருத்துவத்தில்‌ அறுவை மருத்துவம்‌ உண்டா? 
என்று மக்கள்‌ மத்தியில்‌ வினா எழலாம்‌. பண்டைக்‌ காலத்தில்‌ 
போர்க்களத்தில்‌ மட்டுமில்லாமல்‌, நெருப்பு, வெட்டுக்‌ 
காயங்கள்‌ ஏற்படாமல்‌ இருந்ததில்லை. அப்போதெல்லாம்‌ 
மருத்துவர்கள்‌ குணப்படுத்தியிருக்கிறார்கள்‌. இம்முறைகள்‌ ப 
இப்போது மறைந்து போயின. 


மன்னர்கள்‌ ஆண்ட காலத்தில்‌ அரசவையில்‌ அரசவை 
மருத்துவர்கள்‌ பணியாற்றி இருக்கிறார்கள்‌ என்று வரலாறு 
கூறுகிறது. மேலும்‌ கட்டி புண்‌, காயங்கள்‌, பிளவைகள்‌, கண்‌, 
காது, தொண்டை போன்ற இடங்களில்‌ தோன்றும்‌ கட்டிகள்‌, 
புண்கள்‌ போன்றவைகளுக்கும்‌ சித்த மருத்துவத்தில்‌ மருத்துவம்‌ 
இருக்கிறது என்று சித்தர்களின்‌ நூற்கள்‌ வாயிலாக அறிகிறோம்‌. 
இவைகளைத்‌ தொடக்க காலத்தில்‌ அறுவை மருத்துவம்‌ இன்றியே 
உள்மருந்துகள்‌ வெளிப்பூச்சுகள்‌ மருந்துகளாலேயே குணப்‌ 
படுத்தும்‌ முறைகள்‌ சித்த மருத்துவத்தில்‌ உள்ளன. இந்த நோய்‌ 
களை உடனே மருத்துவரை அணுகாது விட்டவர்களுக்கு 
அறுவை முறையோடு உள்‌ மற்றும்‌ வெளிப்பூச்சு மருந்து 
களாலும்‌ குணப்படுத்தும்‌ முறைகளையும்‌ சித்தர்கள்‌ 
கையாண்டு இருக்கிறார்கள்‌. இந்நூலில்‌ அதுபோது கையாளப்‌ 
பெற்ற அறுவைக்‌ கருவிகள்‌ விளக்கப்பெற்றுள்ளன. 
இப்போதைய மருத்துவத்தில்‌ ஊசிமூலம்‌ நேரடியாக இரத்தத்தில்‌ 
மருந்து ன. கலக்கச்‌ செய்யும்‌ மருத்துவ மூறை போன்று 
சித்தர்கள்‌ ''குடோரி மருத்துவம்‌” என்ற ஒரு மூறையை 
“கையாண்டிருக்கிறார்கள்‌. இரத்தக்‌ குழாயைக்‌ கீறி அதில்‌ 
. மருந்துகளைத்‌ தடவி நேரடியாக மருந்துகளை உடலில்‌ கலக்கச்‌ 


[% 


செய்து விரைவு கால சிகிச்சை முறைகளையும்‌ செய்திருக்‌ 
கிறார்கள்‌. 


இந்நூலை முன்னாள்‌ இந்திய மருத்துவத்துறை இயக்குநரும்‌, 
தமிழ்நாடு சித்த மருத்துவ வாரிய உறுப்பினருமாகிய மருத்துவர்‌ 
௧.௬. உத்தமராயன்‌ : அவர்கள்‌ தனது நீண்ட நாள்‌ 
அனுபவத்தைக்‌ கொண்டு பல சித்த மருத்துவ நூற்களை 
ஆய்ந்தும்‌, சித்த மருத்துவ பட்டம்‌ பயிலும்‌ மாணவர்களுக்கு 
மிகவும்‌ பயனுள்ளதாகச்‌ செய்து உதவியிருக்கிறார்‌. 

பாளையங்கோட்டை அரசினர்‌சித்த மருத்துவக்‌ கல்லூரியில்‌ 
பயிலும்‌ மாணவர்களுக்கு பல பாட நூற்கள்‌ கிடைக்கப்‌ பெறாத 
நிலை இருந்து கொண்டிருந்தது. தமிழக அரசு, சித்த அறிவியல்‌ 
மேம்பாட்டுக்‌ குழு ஒன்றை அமைத்தது. மேலும்‌ மிகவும்‌ 
அனுபவமிக்க இந்திய ஆட்சிப்‌ பணி (1.&.5.) அலுவலரும்‌ சித்த 
மருத்துவத்தின்‌ மேம்பாட்டில்‌ ஆர்வமிக்க திருமிகு. கி. இலட்‌௬மி 
காந்தன்‌ பாரதி அவர்களை இந்திய மருத்துவத்துறை இயக்கு 
நராகவும்‌, தமிழ்நாடு சித்த மருத்துவ வாரியத்தின்‌ செயலாள 
ராகவும்‌ தமிழக அரசு ஏற்படுத்தியது. திருமிகு. கி. இலட்சுமி 
காந்தன்‌ பாரதி அவர்களின்‌ பெரு மூயற்சியால்‌ கையிருப்பு 
இலலாத அனைத்து பாட நூற்களையும்‌ விரைவில்‌ முதற்கட்ட 
நடவடிக்கையாக மறுபதிப்பாவது செய்து வெளியிட 
வேண்டும்‌ என்று அச்சேற்ற ஏற்பாடு செய்தார்கள்‌. அதன்‌ 
பின்னர்‌ திருந்திய மறுபதிப்பு செய்யலாம்‌ என்று திட்டமிட்டு 
இந்நூல்‌ முதலில்‌ வெளி வருகிறது. ப 


பின்னர்‌ இந்திய மருத்துவத்துறை இயக்குநராக பொறுப்‌ 
பேற்றுக்‌ கொண்ட திருமதி குத்சியா காந்தி, இ.ஆ.ப., அவர்கள்‌ 
விரைவில்‌ இந்நூலை வெளிக்கொணர எடுத்துக்‌ கொண்ட 
- மூயற்சியையும்‌ பாராட்டாமல்‌ இருக்க முடியாது. ப 

சித்த மருத்துவ வாரியத்தின்‌ அலுவலகப்‌ பணிகளோடு 
இந்நூல்‌ விரைவில்‌ வெளிவர முயற்சி செய்த தனி அலுவலர்‌, 


26. 





மருத்துவர்‌ கந்த, பலவேசம்‌, எம்‌.டி. (சித்தா) அவர்களையும்‌ 
மருத்துவர்‌ கா. பழநிச்சாமி, பி.ஐ.எம்‌., அவர்களையும்‌, 
புலவர்‌. திரு. ம. முத்துசாமி அவர்களையும்‌ அச்சுத்தொழில்‌ 
இயக்குநர்‌ அவர்களையும்‌ பெரிதும்‌ பாராட்டுகிறேன்‌. 
இன்னும்‌ இதுபோன்ற நூல்கள்‌ பல அடுத்தடுத்து 
வெளிவர இருக்கின்றன. இவை தமிழகத்தில்‌ மறைந்து 
கொண்டேயிருந்த சித்த மருத்துவத்துக்குப்‌ புத்துயிர்‌ அளிப்பன. 
ப பொதுவாக இந்திய மக்களுக்கும்‌, குறிப்பாகத்‌ தமிழக 
மக்களுக்கும்‌, தமிழக அரசும்‌, சித்த மருத்துவ வாரியமும்‌ 
செய்யும்‌ நற்பணிகளில்‌ இதுவும்‌ ஒன்று. பொது மக்கள்‌ 
இவற்றைப்‌ பயன்படுத்திப்‌ பபனடைவது நல்லது. 


தங்கள்‌ அன்பிற்குரிய, 
கி.ஆ.பெ. விசுவநாதம்‌ 
தலைவா 


தமிழ்நாடு சித்த மருத்துவ வாரியம்‌ 
நாள்‌ : 3-8-1984, சென்னை - 106, 


வ.எண்‌ 


10. 
எ. 
12. 
13. 
14, 
15. 


165 


பொருளடக்கம்‌ 
பொருள்‌ 
சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
பிணிகளை வகுக்கும்‌ முறை 
அட்டைவிடல்‌ 
ஒன்பது வகை தொக்கணங்கள்‌ 


சுட்டிகை 


_புகை 


வேது 


ஒற்றடம்‌ 


வெளிமருந்துகள்‌ 
கட்டிகள்‌ 
புண்கள்‌ 

மூலம்‌ 

அற்ப விரணம்‌ 
பவுத்திரம்‌ 
மேகக்கட்டிகள்‌ 


யானைக்கால்‌ 


பக்கம்‌ 


29 
36 
40 

22 
44 
52 
53 
50 
68 
75 
70 
84 


68 


_ வ.எண்‌ 


2 
18, 
19. 
20. 
21. 
2 
232. 


24. 


25: 


்‌ 26. 
2 
28. 
2242 
30. 
3ம்‌. 
33.. 


33. 


2011 


பொருள்‌ 
கண்டமாலை 
அ டித்தள்ளல்‌ 
விதைநோய்‌ (அண்ட ரோகம்‌) 


பெருநோய்‌ (குட்டம்‌) 
கிரந்தி 

கல்லடைப்பு நோய்‌ 
ஆண்குறி நோய்கள்‌ 
பெண்குறி கோம்‌. 


தலை, கழுத்து நோய்கள்‌ 


உச்சியிற்றோன்றும்‌ நோய்கள்‌ - 


மூளை நோய்‌ 
செவி நோய்‌ 
5 நோய்‌ 
வாய்‌ நோய்‌ 
நாக்கு நோய்‌ 
பல்‌ நோய்கள்‌ 


கண்ணோய்‌ 


ந்தம்‌ 
9] 
93 
த 
08 
110 
112 
14 
122. 
124 
ரர. 
152 
158 
172 
1 77 
179 
183 


185 








௪. க ர 


2 / சி 











1. சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


மக்கள்‌ முதன்‌ முதல்‌ தோன்றிய இடம்‌ நிலப்பரப்பின்‌ தென்பகுதி என்பது 
நிலநூலாரால்‌ ஒப்பமுடிந்த உண்மையாகும்‌. மக்கள்‌ தோன்றிய பிறகு 
அவர்களுக்கு வேண்டிய உணவை விளைவித்துக்கொள்ளும்‌ வகையும்‌, 
அதற்கான கருவிகளையும்‌ அவர்கள்‌ நாளடைவில்‌ தெரிந்து ஒழுங்குபடுத்திக்‌ 
கொண்டனர்‌. பிறகு, அவர்கள்‌ தொழில்‌ காரணமாக உடலில்‌ 
அப்போதைக்கப்போது ஏற்படும்‌ நோய்களுக்கும்‌ அடிபடுதல்‌ முதலிய 
காயங்கட்கும்‌ தீர்வு நாடினர்‌. அஃதன்றி உடலின்புறத்தே தோன்றும்‌ கட்டி, 
புண்‌, புரை போன்றவைகட்கும்‌ அகப்புறப்‌ பரிகாரங்களையும்‌ கையாண்டனர்‌. 


பெரும்பாலும்‌ அவர்கள்‌ அக்காலத்தில்‌ மருந்தின்றியே நோய்களை 
உணவு வகையால்‌ மாற்றிவந்தனர்‌. மருந்தை அருமையாகப்‌ பயன்‌ 
படுத்தினர்‌. மூக்கில்லாதவர்களுக்குப்‌ பொய்‌ மூக்கு வைத்ததாகவும்‌ நூற்கள்‌ - 
வாயிலாக நாம்‌ அறியக்கிடக்கின்றது. ஆகவே, ஒரு மருத்துவத்திலிருந்து 
மற்றொரு மருத்துவம்‌ உண்டாகியது என்று கூறுவது பகுத்தறிவுக்கு 
ஒவ்வாததெனப்‌ போதரும்‌. மொழி நாளடைவில்‌ வளர்ச்சியடைவதுபோல 
நம்‌ மருத்துவமும்‌ மிகப்‌ பெரிதும்‌ பரவிவருகிறது. மருத்துவத்தில்‌ கைதேர்ந்து 
அதன்‌ உண்மை கண்டு சித்தி பெற்றோரே நம்‌ நாட்டில்‌ சித்தர்‌ என்று 
விளங்கினர்‌. . ( 


மருத்துவத்தில்‌ பல பாகுபாடுகளில்‌ சிறந்து விளங்கினோர்க்கே, 


பிள்ளை மருத்துவர்‌, இரண மருத்துவர்‌, நஞ்சு மருத்துவர்‌, கண்‌ மருத்துவர்‌ 
எனப்‌ பெயர்‌ வழங்கலாயிற்றென்றறிக. 


பண்டைக்காலத்தில்‌ சித்த மருத்துவமென்றொன்று வழங்கவில்லை, 
ஆயுர்வேத மருத்துவந்தான்‌ வழங்கிவந்ததென்று கூறுவார்‌ கூறுக.. சங்க 
காலத்திலிருந்தே தமிழ்‌ மருத்துவம்‌ வழங்கி வந்ததென்பதற்கு அடியிற்‌. 


காட்டப்படும்‌ சங்க. இலக்கிய மேற்கோள்களே அன்னார்க்குச்‌ சான்று பகரும்‌. 


2 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
மருந்தால்‌ பிணி தீருமென்பதையும்‌, சில பிணிகள்‌ மருந்தால்‌ தீரா 
வென்பதையும்‌, இன்ன பிணிக்கு இன்ன மருந்து பயனளிக்குமென்பதையும்‌ 
அறிந்திருந்தார்களென்பதை, 
“பசிப்பிணி மருத்துவ ணில்லம்‌ அணித்தோ 
சேய்த்தோ கூறு மின்‌ எமக்கே” 
(புறநானூறு - 360) 
எனவும்‌, 
“விறவிழை நெகிழ்ந்த வீவரும்‌ கடுநோய்‌” 
(குறிஞ்சிப்பாட்டு) 
எனவும்‌ வரும்‌ அடிகளால்‌ அறியலாகும்‌. 
குளிர்காய வேண்டியவர்‌ புகையைக்‌ கருதாது தீயின்‌ வெம்மையைக்‌ 
கருதுவதுபோல மருந்துண்பவர்‌, அதன்‌ சுவையைக்‌ கருதாது. மருந்தின்‌ 
பயனையே கருதுவர்‌. 
“நோய்க்குற்ற மாந்தர்‌ மருந்தின்‌ சுவை நோக்ககில்லார்‌ 
தீக்குற்ற காதலுடையார்‌ புகைத்‌ தீமையோரார்‌" 
(குண்டலகேசி) 
என்பதனாலும்‌, 
சங்கப்‌ புலவர்‌ குழுவில்‌. மருத்துவன்‌ தாமோதரனார்‌ ஓர்‌ உறுப்பினராக 
இருந்தார்‌. அவர்‌ திருவள்ளுவ மாலையில்‌, 
“சீந்தினீரக்‌ கண்டஞ்‌ சிறுசுக்குத்‌ தேனனாய்‌” 
என்று தொடங்கும்‌ செய்யுளைப்‌ பாடியுள்ளார்‌. இதனால்‌ பண்டைய 
அரசர்‌ அவையில்‌ மருத்துவர்களிருந்தார்கள்‌ என்பதையும்‌ அரசர்க்குரிய 
ஐம்பெருங்குழுவினருள்‌ மருத்துவரும்‌ ஒரு குழுவினராவர்‌ என்பதையும்‌ 
அறியற்‌ பாலதாம்‌. 


ஈதன்றியும்‌, அக்காலத்தில்‌ அறுவை மருத்துவத்தில்‌ சிறப்புற்றிருந் 
தார்கள்‌ என்பதனை, 


"உடலவிடைத தோன்றிற்று ஒன்றை அறுத்ததன்‌ உதிரம்‌ ஊற்றிச்‌ 
கடலுறச்‌ சுட்டு வேறோர்‌ மருந்தினாற்‌ றுயரந்தீர்வா” 


என்னும்‌ கம்பராமாயண அடிகளாலும்‌, 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 3 
“வாளாலறுத்துச்‌ சுடினும்‌ மருத்துவன்பால்‌ 
மாளாத காதல்‌ தோயாளன்‌ போல்‌” 


என்று நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தத்தில்‌ ஆழ்வார்‌ அருளிச்‌ ள்‌ 
பனவற்றாலும்‌, உடலில்‌ பதிந்துள்ள ஆயுதத்‌ துண்டுகளைக்‌ த்தால்‌ 


வெளிப்படுத்தலை, 
அயில்வேல்‌.............நீங்கலது இப்பொழமுதகன்றது 
ன ட காந்தமாம்‌ மணியின்று வாங்க” 
(கமப-மீட்சி-118) 


என்பவற்றாலும்‌ டயல்‌ மேலும்‌, 


உடலில்‌ காயம்‌ பட்டவர்களுக்கு நெய்க்கிழி வைத்தல்‌, எண்ணெய்‌ 


பத்தரில்‌ கிடத்தல்‌, ஒடிந்த இரும்புகளை அறுத்தெடுத்தல்‌, புண்களுக்கு 
மருந்து வைத்தல்‌, எலி மயிர்க்‌ கம்பளத்தால்‌ போர்த்தல்‌ முதலியன ல்‌ 
கூறப்பட்ட அடிகளால்‌ அறியலாம்‌. 


“தெய்ககிமி வைக்கப்பட்டார்‌ நெய்ப்பத்தல்‌ கிடத்தப்பட்டார்‌ 
புக்குழி ௬ கம்நாடி இரும்பினால்‌ போழப்பட்டார்‌” 


“முதுமரப்பொததுபோல முமுமெய்யும்‌ புன்களு.ற்றாரககு 

இது மருந்தென்ன நல்லார்‌ இமுத(சேர்‌ கவளம்வைகது” 

பவ கிக் நெய்ககிழி பயிலச்சோதகு] 

நுதிமயிரததுகில்‌ குப்பாயம்‌ புகுகென நூக்கினானே” 

(சிந்தாமணி - காந்தருவதத்தை இலம்பகம்‌ - 824) 

உடலின்‌ உறுப்புகள்‌ வன்மை குறைந்தவிடத்து அதை 
ஈடுசெய்வதற்கு பிற உயிர்களின்‌ அவ்வவ்வுறுப்பாலாய சத்துகளை மருந்தாக 
வழங்குதல்‌ இக்கால மேனாட்டு மருத்துவ முறைகளில்‌ காணலாம்‌. இம்முறை 
நம்‌ நாட்டிலிருந்ததென்பதைக்‌ காட்டும்‌ பழமொழி -ஊனுக்கு ஊன்‌ இடுதல்‌” 
என்பதாகும்‌. இக்‌ கருத்துட்‌ கொண்டே கண்ணப்ப நாயனார்‌ ஊனுக்கு ஊன்‌ 
உரைமுன்‌ கண்டு அரன்‌ கண்ணுக்குத்‌ தன்‌ கண்ணை அப்பினாராகும்‌. 

இதனை, திருவிளையாடற்‌ புராண வலாசுரன்‌ காதையே வலியுறுத்து 
கின்றது. அதாவது அவன்‌ பற்கள்‌ முத்தாகவும்‌, இரத்தம்‌ மாணிக்கமாகவும்‌ 
இவ்வாறே பிறவும்‌ மாறின என்பதால்‌ அவ்வப்பாகங்களில்‌ நோய்வர 
அவற்றால்‌ ஆகிய மருந்துகளை உபயோகிக்க அவ்வந்நோய்‌ தீருமென்பதாம்‌. 
இம்‌ மருத்துவ முறைகளைச்‌ சித்த மருத்துவத்தில்‌ பரக்கக்‌ காணலாம்‌. 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


திருமுக்கூடல்‌ கோயில்‌ கல்வெட்டிலிருந்து அக்காலத்தில்‌. அக்கோயிலி: 
னிடத்தில்‌ மருத்துவசாலை இருந்ததாகவும்‌ அச்சாலையில்‌ மருந்து செய்யு 
மிடமும்‌ (௭௨03) ஓராண்டுக்கு வேண்டிய மருந்தும்‌, அறுவை மருத்துவம்‌ 
(ஒபா9617) செய்ததாகவும்‌ நோயாளிகளைக்‌ கண்காணிக்கப்‌ பணிமகளிர்‌ 
(1॥பா565) இருந்ததாகவும்‌ அறியலாம்‌. 


இவற்றால்‌ சித்த மருத்துவம்‌ பல பகுதிகளிலும்‌ சிறப்புற்றிருந்த 
தென்பது தெளிவாய்க்‌ காணலாம்‌. இதைப்‌ பிற மருத்துவத்தினின்றும்‌ 
தோன்றிய தென்பவர்‌ கூற்று வெறுவாய்‌ மெல்லும்‌ வீணர்‌ கூற்றாம்‌. 


தென்மொழி மருத்துவ நூல்‌ வழியாக நாம்‌ அறியக்‌ கிடைக்கும்‌ 
மருத்துவப்‌ பரிகார முறை மூவகைப்படும்‌. அவை : (1) விண்ணவர்‌ 
மருத்துவம்‌, (2) மானிட மருத்துவம்‌, (3) அசுர மருத்துவம்‌:என்பன. 


இவற்றுள்‌ விண்ணவர்‌ மருத்துவம்‌, மானிட மருத்துவம்‌ ஆகிய 
வற்றிற்குரிய உள்‌ மருத்துகளாகிய தாது தாவரங்களினால்‌. மாத்திரம்‌ 
குணமடையாத சில நோய்களையே அசுர பரிகார வழியாய்ப்‌ பரிகரிக்க 


வேண்டும்‌. 


2. பிணகளை வகுக்கும்‌ முறை 


71. நோயுண்டாகும்‌ காரணம்‌ : 


“நோய்நாடி நோய்முதல்‌ நாடி அது தணிக்கும்‌ 
வாய்நாடி வாய்ப்பச்‌ செயல்‌” (குறள்‌) 


2. நோயில்‌ காணும்‌ குறிகுணங்கள்‌. 
3. நோயைப்‌ பரிகரிக்கும்‌ வகை - இம்மூவகையினுள்‌ ஒரு பிரிவில்‌ 


வகுக்கலாம்‌. 


இவற்றின்‌ காரணத்தைக்‌ கொண்டு வகுக்கப்படுவது 1. வளிநோய்‌, 
2. அழல்நோய்‌, 3. ஐயநோய்‌ என்பனவாம்‌. 


நோயின்‌ குறிகுணங்கள்‌ அல்லது நோயினால்‌ பற்றப்பட்ட (தாக்கப்‌ 
பட்ட) உடற்கட்டுகளின்‌ நிலையையொட்டி வகுத்தல்‌, சுரம்‌, செரியாமை 
அதிசாரம்‌, காசம்‌, சுவாசகாசம்‌, மப்‌. ஈரல்நோய்‌, மூலம்‌, தோலை 
-யொட்டிய நோய்கள்‌ என்பன. 


நோயின்‌ பரிகார வழிநோக்கி வகுத்தல்‌ - 


(1) பட்டினி இடுதற்கேற்ற பிணிகள்‌, (2) வாந்தி செய்வித்தற்குரிய 
நோய்கள்‌, (3) பேதி செய்வித்தற்குரிய நோய்கள்‌, (4) ஆவி பிடித்தற்குரிய 
பிணிகள்‌, (5) மருந்து நெய்‌ முழுக்கால்‌ நீரும்‌ நோய்கள்‌, (6) உடலைத்‌ 
தொக்கணம்‌ செய்வதால்‌ தீரும்‌ பிணிகள்‌, (7) உடலை வெயிலில்‌ காய 
வைத்துத்‌ தீர்க்கக்கூடிய நோய்கள்‌, (8) குருதி வாங்கிக்‌ குணமடையச்‌ 
செய்யும்‌ பிணிகள்‌, என்னும்‌ இவைகளன்றியும்‌, (9) பச்சிலைகளினால்‌ 
குணப்படும்‌ பிணிகள்‌, (1௦) பச்சிலைகளினாலும்‌ உபரசங்களினாலும்‌ தீரும்‌ 
பிணிகள்‌, (11) தாதுப்‌ பொருள்களினாலே சிறப்பாகத்‌ தீரும்‌ நோய்கள்‌ 
என்னும்‌ உள்‌ மருந்துகளாகிய தாது, தாவர, சீவப்‌ பொருள்களாலாகிய 
மருந்துகளால்‌ மாத்திரமே தீராப்பிணிகளை நோக்கியே, மானிட மருத்துவம்‌, 
விண்ணவர்‌ மருத்துவம்‌, அசுர மருத்துவம்‌ எனப்‌ பரிகாரத்தை பட பாட 
பிரித்தனர்‌ போலும்‌. 

அசுர மருத்துவம்‌ - உள்‌ மருந்துகளினால்‌ தீரா நோய்க்கூட்டங்களை 
அகற்றுவதற்கு ஆற்றலுடையது அசுர மருத்துவமேயாகும்‌. அவை :- (1) 
கத்தி முதலிய அறுவைக்‌ கருவிகளைக்கொண்டு செய்யும்‌ பரிகாரம்‌, 
(2) சுட்டிகை போன்ற நெருப்புப்‌ பிரயோகத்தினால்‌ நோயைப்‌ போக்கும்‌ 
ஆற்றல்‌, (3) காரமருந்துகளினால்‌ நோயைப்‌ போக்கும்‌ வல்லமை ட்‌ 
முதலியனவாயமையும்‌. 


டு சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 

மேற்கூறியவாறு, அசுர மருத்துவம்‌ மூன்று பெரும்‌ பிரிவில்‌ அடங்கும்‌, 
இதன்‌ விரிவுகளைத்‌ தேரன்‌ கரிசலிலும்‌, தருவிலும்‌ காணலாம்‌. இவை 
குறிப்பாக மருத்துவாங்கச்‌ சுருக்கத்தில்‌ கூறப்பட்டிருக்கின்றன. ஆகவே, 
எல்லாப்‌ பிணிகளையும்‌, தேவ, மானிடப்‌ பரிகார வாயிலாகவே 
பரிகரிக்கவேண்டும்‌, அவ்வாறு தீராத .பிணிகளை அறுவை, சுட்டிகை, 
காரப்பரிகாரம்‌ ஆகியவற்றாலும்‌ பரிகரிக்கலாம்‌ எனக்கொள்ளக்‌ கிடக்கின்றன. 


இக்காலத்தில்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌ நூல்களில்‌ பெரும்பான்மை 
நோய்களையும்‌, அவற்றின்‌ குறிகுணங்களையும்‌ அவற்றிற்குரிய அகப்புறப்‌ 
பரிகாரங்களையுமே கூறுகின்றன. சில நூற்களில்‌ ஓரோரிடத்தில்‌ 
அவற்றிற்கேற்ற அறுவைப்‌ பரிகாரங்களும்‌ கூறப்பட்டுள்ளன. அந்நூற்களாவன 
அகத்தியர்‌ இரண வைத்தியம்‌” , “நாகமுனி நயன வைத்தியம்‌” முதலியன. 


பரிகாரழுறை மூவகைப்படும்‌ - அவற்றின்‌ உட்பிரிவு. 


“இவ்வகை யியம்பும்‌ இரு மருத்துவமும்‌ 

முவ்வகை யாமை மொழியக்‌ கேண்மோ 

அவைவிண ண வருறை அமர்‌ மக்களுறை 

பவசு ர௬றைஎனப்பகரவாவை முறையே 

இணிநாறும்பூ விவைமுத லாவும்‌ 

கணிதழை வோகாய்‌ முதலிய யாவும்‌ 

அறுத்‌ தல்‌ காரம்‌ அடைமுத லரஷம்‌ 

நிறுத்தனர்‌ அவற்றினை நிகழ்த்திப்‌ பின்னவற்‌ 

றுறுமந கணங்கள்‌ உரைப்பா முறையே. ” 
விண்ணவருறை : 


“பெறுமவற்‌ றில்முதற்‌ பேசுது ம.ம்ம 
இணிமுதல்‌ மெழுகு இரதப்‌ பதங்கம்‌ 
தணிவெண்‌ பொடிசும்‌ சத்து களங்கு 
கட்டுருக்குக்‌ கற்புத்‌ தரர்‌ 

குருதிப்‌ பொடிக்குரு குளிகைய மாக 
வருபணி. ரண்டும்‌ வகுத்தும்‌ சாலத்‌ 
குருவின்‌ ஊவருறை சாற்றின தாமால்‌.” 





உறையின்‌ உட்பிரிவுகள்‌ 7 
மக்களுறை 

“மண்ணுல கத்து மக்க ருறையே 
திண்ணஞ்‌ சுரசம்‌ தீநீர்‌ சாறு! 

குடிநீர்‌ கற்கம்‌ குழம்பு குரணம்‌ 

அடையுக களிவட கம்.பிட்‌ டிளகம்‌ 
வெண்ணெய்‌ நெய்மணப்‌ பாகு வேது! 
எண்னெய்‌ ரசாயனம்‌ இசைபக்‌ குவம்‌.பற்‌ 
றொற்றடம்‌ பூச்சுயர்‌ மாத்திரை களங்கு 
உற்றதேனூறல்‌ உறுப்பிற கட்டுதல்‌ 
பொட்டணம்‌ தொக்கணம்‌ பொடிதி மிர்ப்பு 
நகியங்‌ கவிக்கம்‌ நாசிகா பரணம்‌ 
கசைமை முப்பா னான்‌கென வகுதி தே 
இசைத்த தாமென இனிதா வாரால்‌. ” 

சூருறை 

“சூருறை ஊதல்‌ சுட்டிகை சலா 
மரவாததி சீலை நிகம்‌ கணிம்‌ புறிஞ்சல்‌ 
களிபசை முரிச்சல்‌.காரம்‌ கீறல்‌ 
அட்டை பொடி. பீச்‌ சறுவை கொம்பு 
குருதி வாங்கல்‌ கொள்பதி தொன்பதும்‌ 
உறுதி யென்றே யோதினர்‌ மேன்மை 
கருது சித்தர்‌ கணக்க தாலோ, 


எனச்‌ சூருறையில்‌ பத்தொன்பது என்று கொண்ட போதிலும்‌, 
ஒற்றடம்‌, பொட்டணம்‌, புகை, வேது என்பனவும்‌ அசுர மருத்துவத்தில்‌ கூறப்படும்‌, 
அறுவை, காரம்‌, அக்கினி (சுடுதல்‌) எனும்‌ மூன்றில்‌ ஒன்றாகிய அக்கினி 
கருமங்களுள்‌ ஒற்றடம்‌, பொட்டணம்‌, புகை, வேது என்பன அடங்குகின்றன 
வாகையினால்‌ தொக்கணத்தையும்‌, கட்டுதலையும்‌ இதனுள்‌ அடக்கினும்‌ 
வழுவாகாது. 


இவ்வாறமையின்‌, அசுர மருத்துவத்தின்‌ வகையுள்‌ அடங்கும்‌ 
உட்பிரிவுகள்‌ இருபத்தைந்தாகும்‌. இவ்‌ விருபத்தைந்தையும்‌ கீழ்க்‌ கண்டபடி 
வகுக்கலாம்‌ : - 


7. அறூவைத்‌ தொழிலின்‌ கீழ்‌ - (1) அறுவை, (2) கீறல்‌, 
(8) குருதிவாங்கல்‌, (4) அட்டைவிடல்‌, (5) சலாகையிடல்‌, (6) வர்த்தி 
வைத்தல்‌, (7) ஊதல்‌, (8) பீச்சல்‌, (9) உறிஞ்சல்‌, (10) கொம்பு கட்டல்‌, 
(11) முறிச்சல்‌, (12) தொக்கணம்‌, (13) கட்டுதல்‌ 


6 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 





2. அக்கினியின்‌ கீழ்‌ - (1) சுட்டிகை, (2) வேது, (3) ஒற்றடம்‌, (4) 


பொட்டணம்‌, (5) புகை. 


8. காரத்தின்‌ கீழ்‌ - (1) காரம்‌, (2) சீலை, (8) களிம்பு, (4) பொடி, 
(5) நீர்‌, (6) களி, (1) பசை. 


அறுவை, அக்கினி, காரம்‌ ஆகிய இப்‌ பரிகாரங்களுக்குரிய நோய்கள்‌ 


தமிழ்‌ மருத்துவ நூற்களில்‌ அறுவை, அக்கினிப்‌ பிரயோக முறைகள்‌, 
ஆங்காங்குப்‌ பற்பல விடங்களில்‌ ஒவ்வொரு சித்தரும்‌ சமயம்‌ நேர்ந்த விடத்து 
எழுதியிருக்கின்றனர்‌. சீவரட்சாமிர்தம்‌, யூகிசிந்தாமணி முதலிய நூற்களில்‌ 
நோய்க்குப்‌ பரிகாரம்‌ கூறுமிடத்து, உள்‌ மருந்துகளில்‌ சிலவற்றைக்‌ கூறிப்‌ 

- பின்னர்‌ அறுவை, காரம்‌, அக்கினி பரிகாரங்களைச்‌ செய்யவுமென 


வெழுதியிருக்கின்றனர்‌. 


எடுத்துக்காட்டு - கல்லடைப்பு, அண்டநோய்‌, யானைக்கால்‌ நோய்‌ 
முதலியன. 


அறுவை - சத்திரம்‌ - இரு அறுவைக்‌ கருவிகளாகிய கத்தி 
முதலியவைகளைக்‌ கொண்டு அறுக்க வேண்டியவைகளை யறுத்து நோயை 
யகற்றுவது. 


காரம்‌ - க்ஷாரம்‌ - காரம்‌ முதவியவைகளைக்கொண்டு, கட்டி, மூலம்‌, 
சதைவளர்ச்சி போன்றவைகளைக்‌ கரையும்படி செய்தல்‌. 


அக்கினி - இது சுட்டிகை முதலிய நெருப்புப்‌ பிரயோகத்தினால்‌ 
நோயைப்‌ போக்குவது. 


கீறல்‌ - இது கீறுதற்கேற்ற கருவியைக்கொண்டு நன்றாகப்‌ பழுத்த - 
கட்டிகளை அல்லது இரத்தக்‌ குழாய்கள்‌ முதலியவைகளைக்‌ கீறிச்‌ சீழ்‌ 
அல்லது இரத்தத்தை முறையே வெளிப்படுத்துவது. 


உடல்‌, உணவு, செயல்‌ முதலியவற்றின்‌ மாறுதல்களால்‌ பிணிக்குள்‌ 
ளாகும்போது, சாரம்‌ முதலிய ஏழு உடற்‌ கட்டுகள்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாகப்‌ 
பிணிபடக்‌ கூடும்‌. அவ்வாறுண்டாகும்‌ பிணிகளைத்‌ துவக்கத்தில்‌ பேதி, 
வாந்தி, வியர்வையைப்‌ பெருக்கல்‌, மூத்திரத்தைப்‌ பெருக்கல்‌ ஆகிய 
பரிகாரங்களால்‌ குணப்படுத்தலாம்‌. குருதி முதல்‌ மற்ற உடற்கட்டுகள்‌ 
கேடடைந்திருப்பின்‌ குற்றமுற்ற குருதியை வெளிப்படுத்திப்‌ பரிகரிக்கலாம்‌. 

இவ்வாறு இரத்தத்தை வெளிப்படுத்தும்‌ முறை மூவகைப்படும்‌. 


(1). அட்டைவிடல்‌, (2) கொம்புறிஞ்சல்‌, (3) குருதி வாங்கல்‌ என 
மூவகைப்படும்‌ :- 


குருதிவாங்கல்‌ 9 





இவற்றுள்‌ குருதிவாங்கும்‌ முறை - வழக்கமாக இரத்தத்தைக்‌ கீறி 
வெளிப்படுத்திக்‌ கொண்டு குற்றமின்றியிருக்கும்‌ மக்களிடம்‌ நோய்‌ 
அணுகாவாம்‌. 

குருதிவாந்கல்‌ பரிகரிப்புக்குத்‌- தகுதியுயைய நோய்கள்‌ - (1) 
பைத்தியம்‌, (2) சிலவகை விடாத்‌ தலைவலி, (39 கண்ணோய்‌, (49 காது 
“நோய்‌, (5) நாக்கு நோய்‌, (6) சூலை, (௬) பக்கசூலை, (8) ஏறண்டம்‌, (9) 
கண்டமாலை, (10) யானைக்கால்‌, (11) கணுக்கால்‌ வீக்கம்‌, (12) நரித்தலை 
வாதம்‌, (18) முடக்கு வாதம்‌, (14) இடுப்புவலி, (15) குருதித்தீ, (46) 
குருதிவளி, (12) அரசப்‌ பிளவை, (18) சொறி முதலிய நோய்களில்‌ 
குருதியை வெளிப்படுத்தலாம்‌. . 


எவ்வெந்நோய்களில்‌ குருதியை வெளிப்படுத்தக்‌ கூடாது 


(1) கயம்‌ (இளைப்பு நோய்‌), (2) காசம்‌, (3) சுரம்‌, (49) முற்றுடல்‌ 
வாதம்‌, (5) காக்கைவலி, (6) பாண்டு, (1) காமாலை முதலியன. ஈதன்றி, 
(1) பயந்தவன்‌, (2) குடியன்‌, (3) வெறியன்‌, (49 கூத்தாடி, 
(5) சிற்றின்பப்பிரியன்‌, (6) ஆண்தன்மையற்றவன்‌, (7) குழந்தைகள்‌, 
(8) கிழவர்கள்‌, (9) நோயினின்று நீங்கினவர்கள்‌ ஆகிய இவர்களின்‌ 
குருதியை வெளிப்படுத்தக்‌ கூடாது. இவ்வாறு கூறியிருப்பினும்‌ நஞ்சுக்‌ 
கடியினால்‌ உயிர்க்கு இறுதி நேரிடும்‌ காலத்தில்‌ குருதியை வெளிப்படுத்தலாம்‌.' 

குருதி கோ டையும்போது தோன்றும்‌ குறிகள்‌. 

கட்டிகள்‌, நமைச்சல்‌, சொறி, எரிச்சல்‌ ஆகிய குறிகள்‌ காணப்படும்‌. 


குருதியை வெளிப்படுத்தும்போது குற்றத்திற்குத்‌ தக்கவாறு சில 
குறிகள்‌ காணப்படும்‌. 


1. வளி மிகுதியால்‌ குருதியானது கறுப்பு நிறமாயும்‌ நுரை 
பொருந்தியதாயும்‌, இலேசத்துவமாயும்‌, நீற்றுப்போனதாயும்‌ சுறுசுறுப்பாய்ப்‌ 
பாயக்‌ கூடியதாயுமிருக்கும்‌. 


2. அழல்குற்றம்‌ கலந்திருப்பின்‌ மஞ்சளுடன்‌ நீலமும்‌ பச்சையும்‌ கலந்த 
நிறத்தை யொத்து நாற்றமுடையதாகவும்‌ நீற்றுப்போயுமிருக்கும்‌. 
3. ஐயமிகுதியால்‌ இரத்தம்‌ தடித்துத்‌ தோய்ந்துபோயும்‌ வழவழப்பு 
அதிகரித்தும்‌ வெண்மை நிறம்‌ பொருந்தியுமிருக்கும்‌. 
குருதியை வெளிப்படுத்தக்‌ கூடாத காலம்‌ 


மேகம்‌, கார்‌ மூட்டமான காலத்திலும்‌, காற்று வீசுங்காலத்திலும்‌, 
குளிர்ச்சி மிகுந்திருக்குங்‌ காலத்திலும்‌, குருதிக்‌ குழாயைக்‌ கீறிவிடக்கூடாது. 
_ ஏனெனில்‌, குருதி சரிவர வெளியாகாது; அப்படி வெளிவரினும்‌, விரைவில்‌ 
உறைந்து விடும்‌; ஆதவின்‌ குருதிப்‌ பெருக்கு அடைபட்டுவிடும்‌. வெட்டு 
வாயில்‌ குற்றமுண்டாகும்‌. 


10 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
குருதிக்‌ குழாயைக்‌ கீறும்‌ விதம்‌ 


கீறக்கூடிய குருதிக்‌ குழாயானது நன்றாய்‌ விம்மியும்‌, வெளித்‌ 
தோன்றும்படியும்‌ செய்து நோயாளியைச்‌ சரிவர அமைத்துப்‌ பிறகு குருதிக்‌ 
குழாயைக்‌ கீறவேண்டும்‌. கீறுவாயானது கோணலின்றி, நேர்மையாகவும்‌, 
ஒரே ஆழமுள்ளதாகவும்‌ அதிகம்‌ தாழ்ந்து இல்லாததாகவும்‌, கூர்மையான 
கத்தியால்‌ உண்டாகப்பட்டதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. இவ்வாறு அமையப்‌ 
பெறின்‌ குருதிசரிவரப்‌ பெருகும்‌. அளவில்‌ பெரியதாகக்‌ கீறப்படின்‌ குருதிப்‌ 
பெருக்கு அதிகமாகும்‌. சிறிய கீறலாயிருப்பின்‌ குருதி கசிந்து உறைந்து போகும்‌. 
அதனால்‌ குருதி சரிவர வெளியாகாது. 


குருதி அதிகமாகப்‌ பெருகின்‌ தோன்றும்‌ குறி குணங்கள்‌ 


நீர்‌ வேட்கை, மூர்ச்சை, மயக்கம்‌, வளி வேறுபட்டால்‌ உண்டாகும்‌ குறி 
குணங்கள்‌ ஏற்படும்‌. 


மிகுதியாகப்‌ பெருகும்‌ குருதியை நிறுத்தும்‌ வழி 


குருதி பெருகும்‌ குழாயை அழுத்துவதினாலும்‌ பெரும்பான்மை குருதி 
நின்றுவிடும்‌. அத்துடன்‌ துவர்ப்புச்‌ செய்கையுள்ள பொருள்களையும்‌ குருதிப்‌ 
பெருக்கடக்கும்‌ செய்கையுள்ள பொருள்களையும்‌ வெளியிவிடு மருந்தாகப்‌ 
பயன்படுத்தலாம்‌. இப்பரிகாரங்கட்கு அடங்காவிடில்‌ சுட்டிகை செய்யலாம்‌, 
இத்துடன்‌ குருதிப்‌ பெருக்கை அ. உள்‌ மருந்துகளையும்‌ 
வழங்கலாம்‌. 


எடுத்துக்‌ காட்டு - பவழ பற்பம்‌, சிலாசத்து பற்பம்‌, முத்து பற்பம்‌, 
இம்பூரலிளகம்‌ அல்லது குடிநீர்‌. 
கீறூம்‌ வாயிலுண்டாகும்‌ பூண்ணை ஆற்றும்‌ வகை 


மாசிக்காய்‌, காய்ச்சுக்கட்டி, களிப்பாக்கு, கடுக்காய்‌, படிகாரம்‌ போன்ற 
துவர்ப்புள்ள பொருள்களின்‌ பொடிகளைத்‌ தூவிப்‌ புனிதமான துணியால்‌ 
மூடிவைக்கவேண்டும்‌. தானாகவே அப்புண்‌ குணமடையும்‌. செவ்வனே 
கீறப்படாததினால்‌ ஏற்படும்‌ காயமும்‌, குருதியின்‌ குற்றங்களும்‌ செவ்வனே 
வெளிப்படுமுன்‌ நிறுத்தப்பட்ட விடத்தில்‌ இருக்கும்‌ காயமும்‌ விரைவில்‌ 


குணமடையா. 


3. அட்டைவிடல்‌ 


காரணம்‌ 

அன்னப்பறவை நீர்‌ கலந்த பாலிலுள்ள நீரைப்பிரித்துப்‌ பாலைப்‌ 
பருகுவது போல, உடலிலுள்ள நஞ்சுநீரைப்‌ பருகி, குருதியைத்‌ தூய்மைப்‌ 
படுத்துவதற்காக அட்டை விடப்படுகிறது. 

விடும்‌ வகை 

நன்னாளில்‌ நோய்களிருக்குமிடங்களிலும்‌, அவ்விடத்தில்‌ நோய்கள்‌ 
அட்டைவிடுதற்கு உரியன வாயிருப்பதையும்‌ எவ்வெந்‌ நாட்களில்‌ எவ்வெவ்‌ 
விடத்து நோய்கட்கு விடவேண்டுமென்பதையுமறிந்து செய்வதேயாகும்‌. 

அட்டையின்‌ உறுப்பின்‌ அமைப்பு 

அட்டைக்கு ஐந்து தோல்கள்‌, மூன்று பற்கள்‌ உண்டு. அதன்‌ இருபக்க 
, ஓரங்கள்‌ தடித்திருக்கும்‌. 

அட்டை வளரும்‌ இடங்கள்‌ 

(௮) தீய அட்டை இருக்குமிடங்கள்‌ - தவளை, நீர்ப்பாம்பு, பதனழிந்த 
இலைகள்‌, புற்கள்‌ நிறைந்துள்ள குளங்கள்‌, குழிகள்‌ இவ்விடங்களில்‌ 
கிடைக்கும்‌. 

(0) நல்ல அட்டை காணப்படும்‌. இடங்கள்‌ - நீர்‌ ஊற்றுகளிலும்‌, 
அருவிகளிலும்‌, மணலின்‌ கீழ்‌ மறைவாகவுமிருக்கும்‌. இதன்‌ வயிற்றுப்‌ பக்கம்‌ 
பெரும்பான்மை செங்கழுநீர்ப்‌ பூவின்‌ நிறத்தை யொத்திருக்கும்‌. 

அட்டைகள்‌ மூவகைப்படும்‌ - அவை (1) நல்ல அட்டை, (2) தீய 
அட்டை, (3) சாதாரண அட்டை. 

நல்ல அட்டை நான்கு வகைப்படும்‌. 

1. முதற்‌ பிரிவில்‌ சேர்ந்தவை வெண்மையும்‌ சற்றுப்‌ பொன்‌ நிறமும்‌ 
பெற்றிருக்கும்‌. 

2. இரண்டாம்‌ பிரிவிற்‌ சேர்ந்தவை செங்கழுநீர்ப்பூ நிறத்தைப்‌ 
பெற்றிருக்கும்‌. 

3. மூன்றாம்‌ பிரிவிற்‌ சேர்ந்தவை பவளத்தின்‌ நிறத்தையும்‌ 
அரிசியினிறத்தையு மொத்திருக்கும்‌. 

4. நான்காமவை பச்சை நிறமும்‌ எலுமிச்சம்பழ நிறமும்‌ பொருந்திய 
வகையிலடங்கும்‌. 


12 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


தீய அட்டையினிலக்கணம்‌ - இவை கருத்த நிறத்துடனும்‌, 
கருஞ்செம்மை நிறத்துடனும்‌ வான வில்லைப்‌ போல பலநிறத்தையும்‌ 
உடையனவாய்‌ இருக்கும்‌. ப 

சாதாரண அட்டைகள்‌ - இவை பொன்னிறத்தில்‌ சற்றுக்கருமை நிறம்‌ 
சேர்ந்த நிறத்துடனிருக்கும்‌. 

அட்டைகளில்‌. ஆண்‌ பெண்‌ அறியும்‌ விதம்‌ - தாமரையும்‌ கொட்டியும்‌ 
கலந்துள்ள ஓரிடத்தில்‌ இவ்வட்டைகளை விட்டால்‌ ஆண்‌ அட்டைகள்‌ 
தாமரையில்‌ போயொட்டிக்‌ கொள்ளும்‌. பெண்‌ அட்டைகள்‌ கொட்டியைச்‌ 
சேரும்‌. 

அட்டையைத்‌ தெரிந்தெடுத்தல்‌ - நல்ல அட்டைக்குரிய இலக்கணம்‌ 
பொருந்தியவையாகவும்‌ ஐந்து விரல்‌ நீளம்‌ உள்ளனவாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌ 

அட்டைகளைப்‌ பத்திரப்‌ படுத்தும்‌ விதம்‌ -  அட்டைகளைச்‌ 
செவ்வல்லி, கொட்டி, பசு மஞ்சள்‌ இவைகளின்‌ கிழங்கை அரைத்துக்‌ கலந்த 
நீரில்‌ விட வேண்டும்‌. 

அட்டைகளை விடும்‌ முறை 

கீழ்க்கண்ட திதிகளில்‌ கூறப்படும்‌ இடங்களில்‌ அட்டை விடின்‌ 

மரண முண்டாம்‌. 


விடக்கூடாத திதிகளும்‌ இடங்களும்‌ 


திதி இடம்‌ 
பிரதமை ௮ வு வ வ க்வி பெருவிரல்‌ 
துதியை 2 த கம 2 அலுவல்‌ த உள்ளங்கால்‌ 
திரிதியை கை. வக முழங்கால்‌ 
சதுர்த்தி. அ 12ல்‌. இது தொடை 
பஞ்சமி வது அக டல்‌ அர தவ்க ப யம்‌ 
சுஷிட்வாம்‌; அர்க்‌ நா 

சப்தமி ஆல வர்ல பய த கக்‌, 3 மார்பு 
அஷியிமாய 0௨ எரயாத்கவ்டுப்‌ வர கை 

த்‌ அகவ்னிட்‌ பகனக உ. 

குக்மிஃ க்‌ அலைக ட்ட ஜூட்‌ நல்க, முத 
ஏதாத்திக்‌ த 0ம்‌ எத்த வக்க ப ப தக்‌ நாக்கு 
துவாதசி படத்த லு டதத நெற்றி 
திர்மோதசி?% ய... சோக. புருவம்‌ 
சதூத்தி,.........- அத்‌ லாட வ தச பிடரி 


அமாவாசை 
அல்லது ல சலக தடட அன்த்த ப்‌ உச்சி 
பெளர்ணமி 


ப அட்டைவிதி 1 

எ னன ன ன ன வ க க க கை கையை 

குறிப்பூ - அட்டைகளை, கழுத்தில்‌ விம்மிக்‌ காணும்‌ காரிரத்தக்‌ 

குழாயிலும்‌, நாடி உணரப்படும்‌ வீக்கங்களிலும்‌ விடலாகாது. இரண்டா 

வதாகக்‌ கூறிய நிலையில்‌ அவ்வீக்கத்தினின்று நான்கு அல்லது ஐந்து 
அங்குலம்‌ தள்ளி அட்டையை விடலாம்‌. 


கீழ்க்காணும்‌ இடங்களில்‌ அட்டைகளை விடலாமென இரண 
மருத்துவ நூல்‌ வழியாக நாம்‌ அறியக்கிடப்பினும்‌ கவனமாகவே அவ்விடங்‌ 
களில்‌ விட வேண்டும்‌. ஏனெனில்‌ அவ்விடங்கள்‌ மிகவும்‌ நுட்பமானவைகள்‌. 
அவை: 1. கண்மடல்‌, 2. ஆண்‌ குறியின்‌ மேற்புறத்தோல்‌, 3. விதை 
(அண்டம்‌) யின்‌ தோல்‌, 4. முலை (ஸ்தனம்‌). 


அட்மை. விடுதற்கு முன்‌ செய்ய வேண்டிய துவக்க கிரியைகள்‌ - 
நோயாளியைத்‌ தயாரிக்கும்‌ வகை 


அட்டை விடுவதற்கு நாம்‌ வைத்திருக்கும்‌ நோயாளிக்கு முறைப்படி 
வாந்திக்கும்‌ பேதிக்கும்‌ கொடுத்தும்‌ வியர்வை உண்டாக்கக்கூடிய ஏனைய 
பரிகாரங்களைச்‌ செய்துகொண்டு அட்டையை விடும்‌ நாளில்‌ ஏற்ற அளவில்‌ 
உணவைவயளித்தும்‌ தூங்காமற்படிகாத்து பிற்பகலில்‌ விடவும்‌. 


அட்ரடை. விட வேண்டிய இடத்தைத்‌ துப்புரவு செய்தல்‌ 


அவ்விடத்தை உவர்மண்‌ கொண்டு சுத்தம்‌ செய்து, அட்டை விடுதற்கு 


்‌ “முன்‌ அவ்விடத்தில்‌ காவி மண்ணை ஈரமாகப்பூசி, எவ்விடத்தில்‌ குற்றம்‌ 


அதிகமிருக்கிறதென்றறிந்து அட்டை விடுதலே நலம்‌. 
அட்ரை. விடுதற்கு ஏற்ற நேரங்கள்‌ 


பிற்பகலில்‌ அட்டை விடுதல்‌ நன்று. எனினும்‌ குழந்தைகட்குக்‌ 
காலையில்‌ விடுதல்‌ நலம்‌. மாலைக்‌ காலத்தில்‌ விடின்‌ ஒருக்கால இரவில்‌ 
கடிவாயினின்றும்‌ குருதி பெருகக்கூடும்‌. அவ்வமயம்‌ பெரியோர்கள்‌ அதைப்‌ 
பாராது தூங்க நேரிடின்‌ குழந்தையின்‌ உயிர்‌ நீங்குதலுமுண்டு. 


அட்டை விடுதல்‌ - வீங்கியாவது, கடினமாயாவது நோயுடன்‌ கூடி 
இருக்கக்கூடிய இடங்களையறிந்து அட்டையை விடுதல்‌ வேண்டும்‌ அல்லது 
நீர்‌ நிறைந்த ஒரு சிறு குடுவையில்‌ ஓரட்டையை விட்டு அக்குடுவையின்‌ 
வாயை விடவேண்டிய இடத்தில்‌ கவிழ்த்து நீர்‌ வெளிப்படா வண்ணம்‌ . 
பிடித்தல்‌ வேண்டும்‌. அப்போது அட்டை நோயுள்ள இடத்தைப்‌ பற்றிக்‌ 
கொள்ளும்‌. இவ்வாறு செய்தும்‌ அட்டை கவ்விப்‌ பிடிக்காவிட்டால்‌, அதனை 
ஒரு சுத்தமான வெண்‌ துணியில்‌ எடுத்துவிட்டுப்‌, பிறகு விட்ட இடத்தை 
மறுபடியும்‌ துடைத்துப்‌ பாலைத்‌ தடவி அதன்மேல்‌ அட்டையைவிட அது 


14 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


பற்றும்‌. இவ்வாறு செய்த பின்னும்‌ பிடிக்காதிருப்பின்‌ விடவேண்டிய 
இடத்தைச்‌ சிறு கூரிய கத்தியால்‌ மேலாகக்‌ கீறிவிட குருதி சற்றே கசியும்‌, 
அவ்வாறு கசிகின்ற குருதியை அவ்விடத்திலேயே தடவிவிட்டு அதன்மீது 
அட்டையை விட விரைவில்‌ பற்றிக்கொள்ளும்‌. 


கடித்திருக்கும்‌ அட்டையை ஏடுக்கும்‌ விதம்‌ 


அட்டை, நன்றாகக்‌ குருதியைக்‌ குடித்துவிட்ட தென்பதையறிந்து 
நீக்கிவிடவும்‌. இயற்கையாக ஒருநாள்‌ முதல்‌ இரண்டு நாளைக்குள்‌ நல்ல 
அட்டை வேண்டிய அளவு குருதியை எடுத்துவிடும்‌. அதன்பின்‌ தானாகவே 
விழுந்துவிடும்‌. நிரம்பக்‌ குடித்த பின்னும்‌ கவ்விப்‌ பிடித்துக்‌ கொண்டி ருக்குமாயின்‌ 
கடிவாயில்‌ காடி நீரைப்‌ பெய்தல்‌ வேண்டும்‌ அல்லது பொடி 
செய்த கறியுப்பைத்‌ தூவவேண்டும்‌. இவ்விதம்‌ செய்ய அது வீழ்ந்து விடும்‌. 
குருதி குடித்தெழுந்த அட்டையைத்‌ தவிட்டிலிட்டு புரட்டவேண்டும்‌. பிறகு 
பொடி செய்த எள்ளை அதன்‌ வாயில்‌ தேய்க்க வேண்டும்‌. அதன்‌ பின்‌ சுத்த 
நீரில்‌ விட்டு குருதி வெளிவரும்‌ படி செய்ய வேண்டும்‌. பிறகு அதைப்‌ 
புற்றுமண்‌ கரைத்த தெளி நீரில்‌ விட்டு அதன்‌ மேல்‌ முன்‌ கூறிய நீரில்‌ விட்டு 
வைத்தல்‌ வேண்டும்‌. பயன்படுத்திய அட்டைகளையும்‌ பயன்படுத்தா 
அட்டைகளையும்‌ வெவ்வேறாக வைக்க வேண்டும்‌. 


அட்ரை... விடுதல்‌ நன்கு நிறைவேறியதன்‌ குறிகள்‌ 
நோயின்‌ கொடுமையும்‌ வருத்தமும்‌ நீங்கி நோயாளி சுகமடைவான்‌ 
தகாத அட்டைகளை விடுவதனாவுண்டாகும்‌ குணங்கள்‌ 


இவ்வட்டைகளை விடுவதால்‌ நோயாளிகளுக்குக்‌ காய்ச்சல்‌, மயக்கம்‌, 
வேதனை, அட்டைவிட்ட இடத்தில்‌ எரிச்சல்‌, நமைச்சலுண்டாகிக்‌ கடிவாயும்‌ 
வீங்கும்‌. 

குறிப்பூ - அட்டையைக்‌ கடிக்க விட்டிருக்கும்போது ஈரத்துணியை 
அதன்‌ மீது போட வேண்டும்‌. இன்றேல்‌ ஈ மொய்க்கும்‌. அதனால்‌ அது 
செவ்வையாய்க்‌ குடிக்காது. 


குருதியை அதிகமாக உறிஞ்சுவதால்‌ வரும்‌ கெடுதி 


ள்‌ அளவுக்கு மிகுந்த அட்டைகளை விடின்‌ மிகுதியாகக்‌ குருதியை 
“வெளிப்படுத்திவிடும்‌. அதனால்‌ நீரில்லாப்‌ பயிர்‌ போல நோயாளி 
வாட்டமடைந்து உயிர்‌ துறப்பதற்கு வழியுண்டு. 


அட்டைவிதி | 15 





குருதி நன்றாக வெளிப்படாவிட்டால்‌ செய்யும்‌ பரிகாரம்‌ 


குருதி வேண்டிய அளவு வெளிப்படாவிட்டால்‌ மீண்டும்‌ அட்டையை 
விடலாம்‌. ஆனால்‌, நோயாளி மயக்கமுறின்‌ நிறுத்தவேண்டும்‌. பிறகு மறுநாள்‌ 
அட்டையை விடலாம்‌. அன்றி சுடுநீர்‌ கொண்டு ட கடி 
வாயினின்றும்‌ குருதி வெளிவரும்‌. 


கடி வாயினின்று குருதி பெருகின்‌ அதைத்‌ தடுக்கும்‌ விதம்‌ 


அட்டையை நீக்கியபின்‌ கடிவாயினின்றும்‌ குருதி வெளிப்படின்‌ 
படிகாரப்‌ பொடி அல்லது வெங்காரப்‌ பொடியைத்‌ தூவ நின்றுவிடும்‌. 


குற்றத்தின்‌ அளவாகக்‌ குருதியில்‌ ஏற்படும்‌ மாறுதல்கள்‌ 
வளிகோளாறடைந்திருப்பின்‌ குருதியில்‌ வெண்ணிறமும்‌, அழல்‌ 
கெட்டிருப்பின்‌ மங்கலான நீல வண்ணமும்‌, ஐயம்‌ கேடடையின்‌ இருள்‌ 
நிறமும்‌ காணப்படும்‌. 


அட்டைவிட்ட இடத்தில்‌ உண்டாகும்‌ புண்ணுக்குப்‌ பரிகாரம்‌ 
மேல்பூச்சு - காரெள்‌, கற்றாழை இவ்விரண்டையும்‌ காடி நீராலரைத்து 


மேலுக்குப்‌ பூசலாம்‌ அல்லது கற்றாழை மடலைச்‌ சுட்டு இரண்டாகப்‌ பிளந்து 
மஞ்சட்‌ பொடியைத்‌ தூவி புண்ணில்‌ வைத்துக்‌ கட்டலாம்‌. 


ஒருபோது விடுத்த அட்டையை மறுகால்‌ விடுமுன்‌ அதற்குக்‌ 
கொடுக்கவேண்டிய ஆறுதல்‌ 
ஓரட்டையை ஆறுதலின்றித்‌ திரும்பத்‌ திரும்ப விடின்‌ அது நச்சுத்‌ 
தன்மையை யடையும்‌. ஆகையால்‌ ஒரு முறை பயன்படுத்திய அட்டையை 


ஏழு நாட்கட்குப்‌ பின்பே பாவிக்கவேண்டும்‌. 


அட்டையைக்காவற்‌ படுத்தும்‌ நீரானது மூன்று அல்லது நான்கு 
நாட்கொரு முறை மாற்றப்படவேண்டும்‌. அல்லாவிடில்‌ அவ்வட்டை 
சோம்பலடைந்து நாளடைவிற்‌ பயன்படாமல்‌ போய்விடும்‌. 


அட்டைகள்‌ மூக்கினுள்ளாவது எருவாயினுள்ளாவது 
கருவாயினுள்ளாவது சென்றால்‌ அதை வெளிப்படுத்தும்‌ முறை 


ட அவ்வழிகளில்‌ காடி நீரைப்‌ பாய்ச்சினாலும்‌ உப்புப்‌ பொடியைத்‌ “, 
தூவினாலும்‌ அட்டை வெளி வந்து விடும்‌. 


16 ல்‌ சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
. அட்டைகளினால்‌ தீரக்கூடிய சில முக்கிய நோய்களும்‌ 
அந்நோய்களில்‌ விடுதற்குரிய இடங்களும்‌ 


1. சுரத்துடன்‌ கூடிய மார்பு அல்லது வயிற்று நோயில்‌, நோய்‌ 
காணுமிடத்தில்‌ மேல்‌ விடலாம்‌. 


2. குருதி மூலத்தால்‌ வருந்துகிற ஒருவனுக்குக்‌ குருதி தடைபடு 
வதினால்‌ ஏற்படும்‌ தலைவலியை நீக்குதற்கு அட்டையை எருவாயைச்‌ சுற்றி 
விடலாம்‌. 


3. கருப்பையிலேற்படுங்‌ கோளாறுகளுள்‌ சூதகவலியைத்‌ தீர்ப்பதற்குத்‌ 
தொடையின்‌ உட்புறத்தில்‌ விடலாம்‌. 


4. அடிபட்ட வீக்கங்கள்‌, கட்டிகள்‌, கிரந்தி, வீக்கங்கள்‌ ஆகிய 
இந்நோய்களில்‌ அட்டைகளை அவ்வவ்விடங்களில்‌ விடலாம்‌. 


5. குழந்தைகட்குண்டாகும்‌ கக்குவானிருமலில்‌ அட்டையை முதுகு 
்‌ நடுவின்‌ மேற்புறத்தில்‌ விடலாம்‌. 


இதுவரை அட்டையைப்‌ பற்றி கூறிய அனைத்தும்‌ அடியிற்‌ காணப்‌ 
படும்‌ அகத்தியர்‌ நயன விதி ஐந்நூற்றில்‌ கூறிய பாக்கள்‌ வலியுறுத்தும்‌. 


அட்டை. விதி 


அட்டையின்‌ விதிதனை யறிய யாவருந 
திட்டம தாகவே செப்ப வுன்ணினேன்‌ 
மட்டமா குழலினாள்‌ வரன ளித்திடும்‌ 
இட்டவிநாயகன்‌ இணையடி போற்றியே. 


முன்னே கேளட்டையின்‌ குனந்தாச்‌ மொய்குழல்‌ மாதே நீ கேளாய்‌ 
அந்தா என்னம்‌ பால்பருகு.ம்‌ அது போல்‌ வாங்கும்‌ விஷநீரை 
நன்னாள்‌ பாரத்து நோயறிநது நயனந தன்னில்‌ விடுவாயால்‌ 
சொன்னோஞ்‌ சொன்னோம்‌ நாற்றிசைய/ந துலங்கச்‌ சொன்‌ . 

| (னோஞ்‌ சொன்னோமே. 


ஆதியோ தியவே தத்தில்‌ அட்டைக்கு மேணி யுநதான்‌ 
ஏகதெணில்‌ பல்லு மூன்று மியன்றஅஞு்‌ சடுக்குத்‌ தோலும்‌ 
ஓதிய முகமும்‌ பச்சை உதிரமுஞ்‌ சிவப்பாய்‌ பின்றை 
தீதிலாப்‌ பக்க மிரண்டும்‌ பருத்கிடும்‌ நரம்பு சேரும்‌. 








ட்டைவி ்‌ ரி 


அரவின்‌ வாய்த்‌ தேரைப்‌ ன கோல்ட்‌ அ-௭றிமமுத்‌ தலையே போன்றும்‌ 
பருதியின்‌ பைங்கண்‌ போன்றும்‌ பலமணி சிதறி னாற்போல்‌ 
விரவியே பல்நெ கிழ்ந்து மெத்ததெனக்‌ கடிக்கும்‌ அட்டை 
கருதியே காலன்‌ தன்னைக்‌ கட்டிடுங காயத்‌ தானே. 
வெள்ளை திறத்தான்‌ வேதியனார்‌ மிகு செங்கமுநீர்‌ சத்திரியன்‌ 
சொல்லும்‌ பவளம்‌ வைகியனாஞ்‌ சூத்திர னெலுமிச்‌ சம்‌பழ.மாங்‌ 
கல்லைப்‌ போலக்‌ கதித்‌ தெமுநத கருது புறத்தில்‌ விடுவீரேல்‌ 
மெள்ளக்‌ கரைத்திட்‌ டோடுமென விளம்‌.ரிச்‌ சொன்னோம்‌ 
(மேகிணிக்கே. 


ஆண்‌ பெண்‌ வகை அறிதல்‌ 


அட்டையில்‌ பெண்ணும்‌ ஆணும்‌ அறிந்திட வேண மாகில்‌ 
கொட்டியும்‌ பது மந தானுவ்‌ கூடவே நீரில்‌ போட்டால்‌ 
அடடையை விட்ட வாறே ஆண்பது மத்திற்‌ சேருங்‌ 
கொட்டியிற்‌ பேடு சேருங்‌ குறியதனை யறிந்து கொள்ளே. 


அட்டை தோற்றும்‌ வகையதனை அறியக்‌ கேளாய்‌ அரக்காம்பல்‌ 
கொட்டிக்‌ கிழங்கு பசுமஞ்சள்‌ கோல கழுநீர்‌ வாரத்தரைதது 
மட்டி தாகக்‌ கரைத்ததிலே வாய்த்த உருவைக்‌ தேற விட்டுக்‌ 
கட்டிக்‌ கொண்டுபோய்விடுவீர்‌ காலன்‌ தவிர்க்குங்‌ கண்டீரே. 


வெள்ளைநிற மொன்று மிகுநீலந தானொன்று 
கள்ளமிலாப்‌ பொன்மை கருப்பொன்று - எள்ளியதாம்‌ 
வாசமிகும்‌ பூங்குழலர்‌ மற்று மிவைகளெலாரந்‌ 
தேசகுண மாமென்று செப்பு, 


நீலநிற மாணுருவம்‌ நிச்சயமோ ரங்குலம்பெண்‌ 
சாலவே வெள்ளைநிற தானாகும்‌ - மேலுங்‌ 
கரு.ப்புவிஷங்‌ கண்டால்‌ கருமையுற்ற பெண்மை 
உறுப்புநிற.ம்‌ சாதா ரணம்‌. 


அட்டை தனக்குள்ள அழகான லட்சணத்தைத்‌ 
திட்ட முடன்‌ நடுவேசெப்பக்கேள்‌ - குட்டிக்குப்‌ 
பாலமுத மென்னுமொழி பாவைநல்‌ லாயருக்கள்‌ 
நாலுவகை யு/ண்டென்றே நாட்டு, 


மண்ணிற்‌ பிறந்த வட்டைக்கு வகுத்த நாலு குணங்கேளாய்‌ 
அண்டி தான வேதியாக்கு அடைந்த அட்டை யனல்‌ நிறம்‌ 
,அின்ணி தான மன்னவாக்குச்‌ செய்ய கழுநீர்‌ மலர்நிறமாம்‌ 
௪722௪ சொன்னோம்‌ வவைசியாச்கே யிசைந்த வட்டை வரிதானே, 


18 


சித்தர்‌ அறுவை மருத்துவம 
சொல்லக்‌ கேளாய்‌ சூத்திராக்குச்‌ சொன்னோம்‌ பச்சை நிறமாகும்‌ 
நல்ல திந்த வகை தன்னை நாடிச்‌ செய்ய நலம்பிறக்குங்‌ 
கல்லைப்‌ பழிக்கு தனத்துடனே கணிந்த கொவ்வை யிதழ்கொண்டு 
அல்லைப்‌ பழித்த குழலாளே அமைத்துச்‌ சொன்னோம்‌ மாணிடர்ககே 


அஞ்சுவிரல்‌ நீளத்தில்‌ அட்டை விடலாகும்‌ 
மிஞ்சவே அட்டை விட வேண்டாம்‌ - மிஞ்சி 
கடிவாய்‌ தினவின்‌ கடுத்து வலி வீங்குந 
துடியாரு நல்விடையாய்ச்‌ சொல்‌, 


விட்டவுருத்‌ தன்னில்‌ விஷஉதிரர தான்‌ சிக்கிப்‌ 
பட்ட வுருவைப்‌ பலகாலும்‌ - விட்டுவிடு 
மத்தா லுருவடைய மான விஷமாகும்‌ : 
முத்தா தனத்‌ தாய்‌ மொழி! 


விட்டவுரு வேறே விடாதவுரு தான்‌ வேறே 
கட்டுங்‌ குடுவை தனில்‌ காதலித்துக்‌ - கட்டுங 
களிமணிட்டு நீர்வாத்துக்‌ காப்பாற்று மல்லால்‌ 
தெரியவரும்‌ நீரில்‌ விடுக சென்று. 


- விட்டவுருத தானும்‌ விழவுருவே யானக்கால்‌ 


வெட்டுருவாய்‌ வீங்குமது வேதனையாந - திட்டஞ்‌ 
சுரமாங்‌ கலக்கமாஞ்‌ கு.ழ்தினவுங்‌ காணும்‌ 
உரமாகும்‌ புண்ணு முதிர்ந்து. 


உற்ற வருவினுக்‌ கோது பறிகாரம்‌ 

உற்ற விஷம்‌ ரத்தததா லோயுமாம்‌ - முற்ற 
'இரத்தபித்த மானவாக்கு ஈதுபறி காரம்‌ 
'இரத்தமதை ஊற்றிவிடு மென்று. 


அட்டைதனை விட்டு அதன்மீதி லே சீலை 
யிட்டுறையு மல்லாக்கால்‌ ஈயிருந்து - முட்டக 
குடியாது பூசிக்‌ குலைந்துவிடு மென்றே 
துடியாரு மெல்விடையாய்‌ சொல்‌. 


நிரம்பக்‌ குடித்துருவும்‌ நித்திரை போய்‌ மீனா 
வரம்‌.ிில்‌ கடிகடிக்கி லகனைத - திரும்பப்‌ 

புளியிட்டு வாங்கும்‌ பிடித்திருந்தால்‌ மீளக்‌ 
கருவுற்றுத்‌ தான்‌ கடிக்கும்‌ காரனம்‌, : 


அட்டைவிதி 19 





குடிததுவீழட்டைதனைக கொள்தவிட்டி விட்டுப்‌ 
பிடித்ததின்வாய்‌ என்ளகனைப்‌ பெய்து - பிடித்து! 
விட்டுரததம்‌ போனால்‌ துலைநீரில்‌ நீர்தவிட்டுக 


க.ட்டுவது மண்குடுவைக்‌ கரண்‌: 


முன்னே சொன்னோம்‌ முழுவதும்‌ மொய்குழல்‌ மாதேநீ கேளாய்‌ 
அன்னம்‌ பாலில்‌ நீர்பெய்து அயின்றாற்‌ போல விஷமகலும்‌ 
இன்னக சொல்லி லெணாவிரஃில்‌ உதிர மெல்லாம்‌ வரங்கிவிடும்‌ 
பொன்னை யணியும்‌ மேணியசே மேலும்‌ புகலக்‌ கேளாயே, 


சகதியில்‌ மாந்த ௬ககுந தையல்பிள்‌ ளையாத மக்கும்‌ 
ஓத்தநின்றாட்டி வித்து உறக்கமுத்‌ தவிரப்‌ பண்டி 
மத்தியா னதது மேலாய்‌ மண்கொண்டு சுத்தி பண்ணிப்‌ 
பற்றிய நோய்கள்‌ தன்னைப்‌ பரரத்துநீ அட்டை கட்டே 


கட்டிய ௮ருக்கள்‌ தானுங்‌ கடுகவே குடித்து வீழில்‌ 
விட்டவா யுதிர மாறும்‌ வேதனை யில்லை பென்று 
முட்டவங்கடுதது நொரது முகஞ்சுளிக்‌ தருக்கள்‌ காட்டில்‌ 
விட்டவாய்‌ வீங்குமென்றே மேம்படக கூறினாரே. 


மட்டுப்‌ புகுந்த விகனுள்ளே வகுத்த சாதி நாலுக்கும்‌ 

கட்டு முருவென்‌ றிவற்றிற்குள்‌ கருது குலமும்‌ பிற.ப்பங்கேள்‌ 
ஓட்டிப்‌ பிறக்கு மேமுதோல்‌ உறுப்பில்‌ மூன்று நூறுகால்‌ 
தொட்ட ஆஞ்சு நீளமதில்‌ தோன்று தாமஞ்‌ சொல்லககேகர்‌, 


ஆகா வட்டை யது கேளாய்‌ அலவன்‌ தவளை தீர்ப்பாம்பு 

மேகர சலத்தில்‌ பிறந்தன வம்‌ வேண்டா சருகிற்‌ பிறந்தனவும்‌ 
பேோரகரச்‌ சுனையில்‌ பிறந்தனவம்‌ பொல்லா வட்டையிலவையென்றே 
பாரகார்‌ மொழிகொள்‌ ஃபநதொடியே பாரா யட்டை வகுப்பிளையே, 


அமுகா சலததில்‌ பிறநதவரு அறவே மேணி சரசரக்கு.ம்‌ 
மெமுகா நிலை தீர்சசுனையிலுறு உருவை யொழிய அைடைகாக்குங்‌ 
கழியா நீரில்‌ பிறநதவருக்‌ கழுநீ ரான நிறமதுபோல்‌ 

ஓழியா வயிறு சிவந்திருக்கும்‌ உணமை யிது வெள்‌ றுணர்‌ வாயே. 


மண்னரிற பிறந்த வேதியற்கு வகுத்த உ௫.ப்பொன்‌ ணிற.மதுவாம்‌ 
கணனி கரக்கும்‌ வேந்தாக்கு.ம்‌ கருது கழுநீர்‌ நிற.மதுவாம்‌ 

ஏன்னரிச்‌ சொல்லும்‌ வவியாக்கு இசைந்த வரிகி யகினுர௬ வாம்‌ 
பண்ணில்‌ கோக மொழிநல்லாய்‌ பச்சை நிறமாஞ்‌ சூததிராககே. 


20 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
பொன்னிற முதிர்ந்த எள்ளைப்‌ பொருகுபோ லரைதத இன்னுஞ்‌ 
சென்னிற வெண்ணெய்‌ தன்னைச்‌ சிகரத்தே னொக்கக்‌ கொண்டு 
மின்னனை யாய்நீகேளாய்‌ விரைநதுட னுதிரம்‌ பாய்ந்தால்‌ 
புன்னைப்பூ நிறம தாகப்‌ போற்றஎள்‌ எரைத்துப்‌ பூசே. 


அமிர்த பாகம்‌ விஷபாகம்‌ அறிந்தே யட்டை தனைவிடுக 
அமிரதபாகத்‌ தான வட்டை தனை யிப்பால்நீ தான்விடுக 
குமுத மலர்வாய்‌ மடமானே கொடிய விஷப்பா கததேற்றித்‌ 
திமிர மாசு பெண்ணுருவைத்‌ திறந்தே விடுக செப்பினரே. 


சாத்திரந தன்னைக்‌ கற்று தவததினிற பொருளைக்‌ கேட்டுங்‌ 
காத்திரந்‌ துய்யனாகில்‌ கைவந்தோர்‌ கையைக்‌ கண்டு 
பாரத்திடு மிவையே யென்று பரிவுட ஊரிவனைப்‌ பற்றித்‌ 
தீர்த்து நோய்‌ தவிர்க்க வேண்டிச்‌ செகநதனில்‌ விடுவித்‌ தாரே. 


அமுதநிலை 


சீரதரு பிரதமை சேரநதிடும்‌ பெருவிரல்‌ 
நோடெறு முள்ளங்‌ காலது துதியை 
திரிதியை முழங்கால்‌ சோந்திடு மென்க 


- சதுர்த்தி பெருந்துடை தாவிய பஞ்சமி 


குய்யுத்‌ திடததே குடி.யிருந திடுமாம்‌ 
ஐயமே ௪டி அமாந்திடும்‌ நாபி 
சப்தமி முலையில்‌ தாணிருந திடுமால்‌ 
ஒத்திடு மஷ்டமி ஓதினோங்‌ கரத்தில்‌ 
“மெச்சிடும்‌ நவமி மேவிய கழுத்தில்‌ 
அதரந தசமி.ஆகுமவ்‌ விடத்தே 

ஏகா தசியில்‌ இருந்திடும்‌ நாவில்‌ 
துவாதசிதன்னில்‌ துயின்றிடும்‌ நெற்றி 
'திரயோ தகியில்‌ சேரநதிடும்‌ புருவம்‌ 
சதுர்த்தசி பிடரி தானிருந கிடுமால்‌ 
உதித்திடும்‌ பூரணம்‌ உச்சிய/ லுறையம்‌ 
செப்பிய அமிர்தம்‌ நிலைநின்‌ றதனால்‌ 
சஸ்திரம்‌ பண்ணிகல்‌ தானெமும்‌ நோய்கள்‌ 


அட்டைவிதி 21 


கொப்புளித்‌ திடினுவ குத்துப்‌ படினுந்‌ 
குப்பிலா அரவந தான்கடித்‌ திடினும்‌ 
அட்டை கடிக்கினும்‌ அடிதடிச்‌ சிலந்தியும்‌ 
வயிற்றிற்‌ பிணியென மரணம தாமே 
காசினி தனிலே கைவிட தாரி 

திதிகளை யறிந்துசெய்திடப்‌ பலிக்கும்‌ ' 
மலைகிகம்‌ முணிவர்‌ மகிழ்ந்துரைத்‌ தனரே; 


அட்டைவிடக்‌ கொம்புவைக்க ஆனசிலை யாற்குத்த 
ஓட்டிசசுடவாங்க ஓள்ளுதிரம்‌ - பட்டினிதான்‌ 
ஆகாதே யென்று மவனிதணிலுள்ளோரக்குப்‌ 


பாகார்‌ மொழியாய்பகர்‌, 


அட்டையாற்‌ கொம்பா விடைநதசிலை குத்துதலால்‌ 
மட்டொழிநது போந்துதிரம்‌ வாங்காதே - திட்டம்‌ 
உயிர்க்குயிராய்நிற்கும்‌ ஓழியமேகண்டால்‌ 
பயிர்க்குயிராம்‌ நீர்போல்‌ பரநது. 


அட்டை விடிலுதிரம்‌ ஆறிரண டங்குலம்போம்‌ 
எட்டுவிர லாங்கொம்புக்‌ கென்பரால்‌ - திட்டமுடன்‌ 
இட்டகுடோ ரிக்குதிரம்‌ ஈரிரண டங்குலம்போம்‌ 
விட்டுவிடுங்‌ கண்டறிவீர்‌ மேல்‌. 


வீக்கம்‌ விதனமிகு வேதனை தான்கடினம்‌ 
தாக்குவிஷம்‌ வேற்றுநிறந்‌ தானணுகில்‌ - போக்கி 
விடுமட்டை தானென்‌ றவளியிலுள்‌ ளோரக்குத்‌ 
திடமாக வேயிதனைச்‌ செப்பு. 


அட்டைவிடு வீக்கத்தி லாறிரண்‌ டங்குலத்தே 
அட்டைவிடுஞ்‌ குழவோர்‌அங்குலத்தே - - அட்டைவிடும்‌ 
அம்பட்ட தன்னளவே யானாலும்‌ வாங்குவது 

கொம்பட்ட தன்னளவே கூறு. 


துட்டரத்தம்‌ போனாககால்‌ சோக முன்கடிய 
திட்டமுடன்‌ வேதனையும்‌ தீருமே - வட்டதன 
மானே உருவினுக்கு மற்றொன்றும்‌ வாராது 
தானே தனக்குநிகர்‌ தான்‌, 


22 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
பலகாலும்‌ தான்கடித்துப்‌ பற்கூசித தாகம்‌ 
அசிலதான தன்வயிறுந தேக்கி - நலமாகப்‌ 


பத்தா வுருபததும்‌ பாரறியு£ தானகமுவிப்‌ 
புத்தாகு மண்ணணிவிட்ட போது. 


பொரித்தவெள்‌ ளரைததுப்‌ பூசும்‌ போகுமவ்‌ விரணங்‌ கேளாய்‌ 
கருத்துடன்‌ மந்த வாதம்‌ கலநதபித தததால்‌ வநத 
வருத்தமாம்‌ வவிபெருக்கில்‌ வாகமாஞ்‌ சோபந தீர்ந்து 


திருத்தமா யட்டை யுண்ணுந்‌ திறநதருத திண்ண தானே. 


வாதநிறம்‌ நெய்த்து வெளுத்திருககும்‌ வன்பித்துக 
கோதுநிறம்‌ நீலமே கூறுங்கால்‌ - போதுநடு 
ஐயுதிர மீதில்‌ கருத்கிருக்க லாமென்றே 
மொய்குழலஞ்‌ சேற்பாய்‌ மொழி. 


சலாகை - எலும்புகளில்‌ உண்டாகக்கூடிய கட்டிகள்‌, புரைகள்‌, சிலைப்‌ 
புண்கள்‌, பவுத்திரம்‌ போன்ற இரண நோய்களில்‌ நோயின்‌ நிலைமையை 
ஆராய்ந்து அறிவதற்குச்‌ சலாகைகள்‌ உபயோகப்படுகின்றன.. இச்சலாகை 
பெரும்பாலும்‌ வெள்ளி, செம்பு இவற்றினால்‌ செய்யப்படும்‌. இவை ஒரு முருக்கு 
இலையின்‌ காம்பினது உருவத்தைப்‌ பெரிதும்‌ ஒத்திருக்கும்‌. முனைகள்‌ 
மழுக்கமுள்ளவைகளாயிருத்தல்‌ வேண்டும்‌. இக்காலத்து மேனாட்டு இரண 
மருத்துவர்கள்‌ இது போன்ற கருவியை மேற்கூறிய உபயோகத்தின்பொருட்டுக்‌ 


கையாளுகின்றனர்‌. 


இச்‌ சத்திராயுதங்களை அகத்தியர்‌ நயன பனலக கூறியவாறு அடியிற்‌ 


குறிப்பிடப்பட்டது. 


கத்தி சத்திரம்‌ கவின்குறும்‌.பி வாங்கியும்‌ 
முக்கவா தன்னுடன்‌ முள்ளு வாங்கியும்‌ 
ஆழிக கோலு மடுத்த பிறையடன்‌ 
கத்திரிக கையுடன்‌ பரகரை வாங்கியும்‌ 
முச்சலா கையோடு முணிமொழி யோட்டும்‌ 
மட்டக்‌ கோலும்‌ மாறும்‌ ஊசியும்‌ 

செப்புக்‌ கிழையுஞ்‌ சீரிய சலாகையும்‌ 
வட்டகை தன்னுடன்‌ வளர்பஞ்‌ சமுகமும்‌ 
செப்புச்‌ சலாகையுங்‌ கொம்புங குடோரியும்‌ 
வெங்கலக குழலும்‌ ஈயச்‌ சலாகையுங்‌ 
காயக்‌ கோலு ங்‌ கணகத்தி தண்டும்‌ 
இவையிவை யாயுத மிருபத்‌ தாறுஞ்‌: 
சிவனவ ஊருளால்‌ திகழ்சதரா யுதமே 


சத்திராயுத விளக்கம்‌ 23: 


இவற்றுள்‌ ட்‌ 


1. 


10. 


அறைதருங்‌ கத்தியா றங்குல நீளம்‌ 
அகலமோ ரங்குலம்‌ ஆம்முனை வட்டம்‌ 
மயிர்கத்தி போன்று வழங்கு மென்ப 


சத்திர நீளஞ்‌ சாற்றினா றங்குலம்‌ 
வேப்பிலை போலும்‌ விளங்கும்பல்‌ பல்லாய்‌ 
நிறைகலுஞ்‌ சாறு நெடியதோர்‌ பிளவை 
மெத்தவும்‌ பயனாம்‌ மேதினி மிசையே 


குரும்பி வாங்கியின்‌ கூறே ழங்குலம்‌ 
நிறையரைக்‌ கழஞ்சு நெடுங்கைப்‌ பிடியோ 
ஐந்தே அங்குலம்‌ ஆமெனப்‌ பகர்வார்‌ 


முகவர்‌ தனனோ முந்தான்‌ கங்குலம்‌ 
முக்காற்‌ கழஞ்சு நிறையென மொழிவார்‌ 


முள்வாங்கி நீளம்‌ மூவிரண்‌ டங்குலம்‌ 
அகலமோ ரங்குலம்‌ அணிநிறை கழஞ்சொன் 
றறுக்கவும்‌ கீறவும்‌ அவிர்நகம்‌ வாங்கவும்‌ 
பயனாம்‌ என்று பணித்தனர்‌ மேலோர்‌ 
ஆழிக்கோல்‌ பத்தே அங்குலம்‌ நிறையோ 
அரைப்பலம்‌ ஆகுமென்‌ றறைந்தன ரறிஞர்‌ 
பிறைக்கோ லென்பது பேசின்மூ வங்குலம்‌ 
நிறைமூன்று கழஞ்சு நிகழெழுத்‌ தாணிபோல்‌ 
நீண்ட பிறைக்கோல்‌ மத்தியில்‌ நிலவுறும்‌ 


கத்தரி கைச்சீர்‌ கழறெட்‌ டோடரை 
அங்குலம்‌ நிறைகாற்‌ பலமே யாகும்‌ 


,பரகரை வாங்கியோ பதினாறங்குலம்‌ 


நிறையரைப்‌ பலமென நிகழ்த்துவ ௬ுணர்ந்தோர்‌ 


முச்சிலா கைச்சீர்‌ மொழியினே ழங்குலம்‌ 
நிறைநான்கு கழஞ்சே நிலவதன்‌ வடிவோ 
ஒரு மூன்று தகட்டுவா யுள்ளது பாரே 


24 


11. 


12. 


13. 


14. 


1. 


16. 


(2 


18. 


19. 


20. 


211. 


222: 


23. 


24. 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
முனிமொழி யென்பதோர்‌ முக்கிய கருவியே 


ஒட்டுக்கோ லங்குலம்‌ ஒன்றொடு பத்தே 
தலையொரு கழஞ்சரைப்‌ பலமுடல்‌ நிறையே 


அட்டக்கோ லீரொன்‌ பானங்‌ குலமே 
காசிடை யெட்டனைக்‌ கழறுவ ரூரியோர்‌ 


ஊசிமூ வங்குலம்‌ உரைநிறை யரைமா 


செப்புக்‌ குழைதான்‌ திரட்சியாங்‌ குழலே - 
ஒருசா ணளவின துயர்நிறை யரைப்பலம்‌ 
த௲கடோ லைக்கனம்‌ சார்புண்ணில்‌ விடுவது 


சலாகை யங்குலந்‌ தானொரு நான்கே 
அன்றியைந்‌ ததன்நிறை யாறிரு கழஞ்சே 
வட்டகை யென்பதோர்‌ வகையா யுதமே 
பஞ்ச முகமுமப்‌ பரிசின தாமே 

செப்புச்‌ சிலாகை சிறந்ததோர்‌ கருவியே 


கொம்பீ ரைந்தங்‌ குலமாம்‌ வாழையின்‌ 
குருத்தொப்‌ பதுபூண்‌ குலவிரண்‌ டங்குலம்‌ 
மேனிவீக்‌ கத்தை வீட்ட வல்லதே 

கீறிக்‌ கட்டியைக்‌ கெட்டசெந்‌ நீரை 
வெளியிடத்‌ தக்க மிருபய னாயதே 


குடோரியே ழரையங்‌ குலம்நிறை காற்பலம்‌ 
வெண்கலக்‌ குடில்தான்‌ மேவுமெட்‌ டங்குலம்‌ 
நிறைபலம்‌ மூன்றோ மறையென நிகழ்த்துவர்‌ 
ஈயச்‌ சலாகை மியம்பின்மூ வங்குலம்‌ 
நிறையோ நான்கு கழஞ்சென நிலவிடும்‌ 
காயக்‌ கோல்‌ நீளம்‌ கழறினே ழங்குலம்‌ 


நிறையிரு கழஞ்சு நெடிய பருமனோ 
இரண்டங்‌ குலமென விசைத்தனர்‌ பெரியோர்‌ 


சத்திராயுத விளக்கம்‌ 29 





25. தண்டு சலாகை கொண்டவங்‌ குலமோ 
ஒன்பதங்குலம்‌ நிறை யோரரைக்‌ கழஞ்சே 
ஈர்க்குப்‌ போலும்‌ எழில்கனம்‌ வாய்ந்ததே 

26. நயனக்‌ கத்தியின்‌ நலமூ வங்குலம்‌ 
நிறையொரு பணவிடை நிகழ்முனை யூசியே 
இன்ன சத்திரத்தி னேற்று முணர்ந்து 
அமுத நிலையினை யாய்ந்தறிந்‌ தினிது 
பண்டிதஞ்‌ செய்யப்‌ பழகிய ஒருவனே 
சத்திரப்பண்டித னாமெனத்‌ தக்கோர்‌ 
தண்கடலுலகிற்‌ சாற்றின ரம்மா. . 


7, கத்தி - 6 அங்குல நீளம்‌, அகலம்‌ 1. அங்குலம்‌, முனைவட்டம்‌ 
- மயிர்க்கத்தியைப்‌ போன்றது. 


2. சத்திரம்‌ - 6 அங்குல நீளம்‌, வேப்பிலையைப்போல்‌ 
பல்பல்லாயிருக்கும்‌. நிறை 6 கழஞ்சு, பிளவை, கட்டியிவைகளைக்‌ 


கண்டமாய்‌ அறுக்க உபயோகப்படுகிறது. 


5.  குறும்பி வாங்கி - 7 அங்குலம்‌, நிறை அரைக்கழஞ்சு, ககக 
மட்டும்‌ 5 அங்குலம்‌. 


4, முகவாதனன்‌ - 12 அங்குலம்‌, நிறை முக்காற்‌ கழஞ்சு. 
5. முள்வாங்கி - 6 அங்குலம்‌ நீளமுள்ளதாய்‌ 1 அங்குலம்‌ 
அகலமுள்ளதாய்‌ 1 கழஞ்சு நிறையுள்ளதாயிருப்பது. இது அறுக்கவும்‌, கீறவும்‌, 
நகம்‌ வாங்கவும்‌ உபயோகப்படுவது. 


6. ஆழிக்கோல்‌ - 1௦ அங்குலம்‌, நிறை அரைப்பலம்‌. 


7. மிறைக்கோல்‌ - 3 அங்குலம்‌, நிறை 8 கழஞ்சு, எழுத்தாணிபோல்‌ 
நீண்ட பிறைக்கோல்‌ மத்தியில்‌ விளங்கும்‌. 


8. கத்தரிக்கோல்‌ - 81/,, அங்குலம்‌, நிறை கால்‌ பலம்‌. 
9. பரகரை வாங்கி - 16 அங்குலம்‌, நிறை அரைப்பலம்‌. 


10. முச்சிலாகை - 7 அங்குலம்‌, நிறை 4 கழஞ்சு, மூன்று தகட்டு 
வாயுள்ளது. 


26 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


11. முனிமொழி - இது ஒரு முக்கிய கருவியாகும்‌. 


12. ஒட்டுக்கோல்‌ - 11 அங்குலம்‌ தலை மட்டம்‌, 1 கழஞ்சு, 
தலையொழிந்த பாகம்‌ அரைப்பலம்‌ நிறையுள்ளது. 


13. அட்டக்கோல்‌ - 18 அங்குலம்‌, நினீற்‌ 8 காசெடை. 
14. ஊசி - 3 அங்குலம்‌, நிறை அரைமா: 


35. செப்புக்‌ குழை - ஒரு சாண்‌ நீளம்‌, நிறை அரைப்பலம்‌, தகடு 
ஓலைக்கனம்‌, திரட்சியான குழல்‌, புண்ணில்‌ விடுவது. 


36. சலாகை - 4 அல்லது 5 அங்குலம்‌, நிறை 12 கழஞ்சு, புரையோடிய 
புண்களின்‌ நிலையை யறிதற்கு உபயோகப்படுவது. 


17. வட்டகை - ஓர்‌ ஆயுதம்‌. 
ட பஞ்சமுகம்‌ - ஓர்‌ ஆயுதம்‌ 
19. செப்புச்‌ சிலாகை - ஓர்‌ ஆயுதம்‌ 


20. கொம்பு - 1௦ அங்குலம்‌ நீளம்‌, காளை மாட்டுக்‌ கொம்பிற்கு 
அடிப்பாகத்தில்‌ பித்தளையினால்‌ ஆன பூண்‌ போன்றது. அதாவது 
வாழையின்‌ குருத்துபோன்ற பூண்‌ இரண்டங்குலம்‌. குருதி 
கட்டப்பட்டிருக்கும்‌ சரீர வீக்கம்‌, கட்டி இவைகளைக்‌ கீறி இரத்தத்தைக்‌ 
கொம்பு வைத்து வாயினால்‌ உறிஞ்சி உமிழ்தல்‌. 


21. குடோரி - 772 அங்குலம்‌, நிறை கால்‌ பலம்‌. 
22. வெண்கலக்‌ குழல்‌ - 8 அங்குல நீளம்‌, நிறை 31 பலம்‌. 


23. ஈயச்சலாகை - 3 அங்குல நீளம்‌, நிறை 4 கழஞ்சு, வாதம்‌, பிளவை, 
கிருமி இவற்றைக்‌ குணப்படுத்துவது 


24. காயக்கோல்‌ - 7 அங்குல நீளம்‌, பருமன்‌ 2 அங்குலம்‌, நிறை 2 கழஞ்சு. 
25. தண்டுச்‌ சலாகை - 9 அங்குலம்‌, நிறை 1/2 கழஞ்சு, ஈர்க்குக்‌ கனம்‌. 
26. நயனக்‌ கத்தி - 3 அங்குலம்‌, நிறை இரு பண வெடை, ஊசி போன்ற 


முனையுள்ளது. (முனையில்‌ புளியிலை கனம்‌ விட்டு மற்ற பாகங்களெல்லாம்‌ 
நூலால்‌ சுற்றப்பட்டுள்ளது) 


சத்திராயுத விளக்கம்‌ ப 27 


வர்த்தி வைத்தல்‌ - பவுத்திரம்‌, சிலைப்புண்‌ இவற்றின்‌ துளைகளைப்‌ 
பெரிதாக்கும்‌ பொருட்டும்‌, கெட்ட தசைகளையறுத்து வெளிப்படுத்தும்‌ 
. பொருட்டும்‌, பெரும்பாலும்‌ மருந்துப்‌ பொருள்களைக்‌ கொண்டு செய்த 
திரிகள்‌ உபயோகிக்கப்படும்‌. இத்திரிகள்‌ புண்களின்‌ வன்மைக்குத்‌ தக்கவாறு 
பெரிதாகவும்‌ சிறியதாகவும்‌ அமைக்கப்படும்‌. விரணங்கள்‌ அன்றி, எருவாய்‌, 
மூக்கு, செவி இவ்விடங்களிலும்‌ வர்த்தி வைக்கப்படும்‌. கீழ்வாயில்‌ வைக்கும்‌ 
வர்த்தியானது மலத்தை வெளிப்படுத்தும்‌ பொருட்டாவது குருதிக்‌ கழிச்சல்‌, 
மூலம்‌ இப்பிணிகளில்‌ வெளிப்படுங்‌ குருதியை நிறுத்தும்‌ பொருட்டாவது 
உபயோகிப்பதுண்டு. 


மலத்தை வெளிப்படுத்தும்‌ வர்த்தியானது இந்துப்பும்‌, தேனும்‌ 
சேர்த்துச்‌ செய்யப்படும்‌. - 

குருதியை நிறுத்தும்‌ வர்த்தியானது துவர்ப்புப்‌ பொருள்களுடன்‌ அபின்‌ 
சேர்த்துச்‌ செய்யப்படும்‌. 


ஊதல்‌ - சிறு துவாரத்தை உடைய குழாய்களின்‌ வாயிலாகப்‌ பொடி, 
-மூலிகைச்சாறு இவற்றை விரணங்கட்கும்‌, மூக்கு, காதுகளிலும்‌ செலுத்தல்‌. 


பீச்சல்‌ - பீச்சுக்‌ கருவியினால்‌ நீர்களைப்‌ புண்களில்‌ பீச்சிக்‌ கழுவும்‌ 
முறை - இது வன்றி வேறு காரணங்களை நோக்கியும்‌ நீரை நுண்ணிய 
துளிகளாக உடம்பினுள்‌ செலுத்தும்‌ முறை பீச்சு எனப்படும்‌. | 


ட உறிஞ்சல்‌ - உடம்பில்‌ எப்பாகத்தினின்றும்‌ நீர்‌, சீழ்‌, வேறு பொருள்கள்‌ 
உடலினுட்‌ சென்றிருக்கையில்‌ அவற்றை யுறிஞ்சி வாங்கும்‌ முறை. 


கொம்பூ கட்டல்‌ - உடல்‌ உறுப்புகள்‌ தன்னியற்கை யமைப்பினின்றும்‌ 
விலகிவிடுங்கால்‌ அவைகளைச்‌ சரிவர அமைத்துப்‌ பொருத்தமுள்ள 
கொம்புகளால்‌ கட்டி அவை மறுபடியும்‌ விலகாவண்ணம்‌ பரிகரிக்கும்‌ 
முறையையே கொம்பு கட்டல்‌ என்ப. பிசகிய அல்லது ஒடிந்த உறுப்புகளின்‌ 
தன்மைக்கு ஏற்ப இக்கொம்புகளின்‌ அமைப்பும்‌ வெவ்வேறாகும்‌. 


முறிச்சல்‌ - எலும்புகள்‌ ஒடிந்தபின்‌ கோணலாகவும்‌ அல்லது அவற்றின்‌ 
அமைப்புக்கு விகாரமாகப்‌ பொருந்தியிருப்பின்‌ அவற்றைச்‌ சரிவர அமைக்கும்‌ 
முறையில்‌ முறிச்சல்‌ பிரயோகம்‌ கையாளப்படும்‌. 


தொக்கணம்‌ - இதுவே மர்த்தனம்‌ எனப்படும்‌. வளியால்‌ உண்டாகக்‌ 
கூடிய நோய்கள்‌ எல்லாவற்றையும்‌ நீக்குவதற்கு இது பயன்படும்‌. இதன்‌ 


28 .. தித்தர்‌அறுவை மருத்துவம்‌ 


செய்முறை ஒன்பது வகைப்படும்‌. அவை : 1. தட்டல்‌, 2. இறுக்கல்‌, 
3. பிடித்தல்‌, 4. முறுக்கல்‌, 5. கைகட்டல்‌, 6. அழுத்தல்‌, 7. இழுத்தல்‌, 
8. மல்லாத்துதல்‌, 9. அசைத்தல்‌ என்பவையாம்‌. இவ்வுடலிலுள்ள நாடிகள்‌ 
மூவகையென அறிந்து கொள்ளல்‌ வேண்டும்‌. 


கணையெலும்பு, முதுகெலும்பு, பழுவின்‌ விலாவெலும்பு, கங்காள 
எலும்பு ஆகிய தோலோடு அணைந்த எலும்புகள்‌ ஐந்து வகைப்படும்‌. 
இவ்வைந்தில்‌ நாடி, மயிர்‌, தசை மெய்யிலுள்ளன. இவைகள்‌ அமைந்த 
உடலில்‌ வாதம்‌ மிஞ்சும்‌. அதனால்‌ அனலாகிய பித்தம்‌ மிகும்‌. அதனால்‌ ஐயமும்‌ 
உண்டாகும்‌. ஆதலால்‌ பத்து வகையான வாயுக்களும்‌, நாடி பத்தும்‌ 
அமைவனவாம்‌. இவற்றை ஒழுங்குபடுத்திக்‌ கொள்பவர்‌ பதினாறு 
வயதுடைய குமரனைப்‌ போல்‌ காணப்படுவர்‌. 


உடம்பில்‌ பரிசித்து வரும்‌ காற்றினால்‌ உண்டாகின்ற நோயக்குப்‌ 
படித்தற்றொழிலும்‌ மருந்து போன்று கருதி மன்னர்‌ யாவரும்‌ வழங்கி 
வந்தனர்‌. அதனால்‌ வறிதே பிடித்தலின்றித்‌ தைலத்தைக்‌ கொண்டு பிடித்தலும்‌ 
செய்வதுண்டு. இங்ஙனம்‌ செய்திடில்‌ உடலுறுப்புகள்‌ முறுக்கேறி 
உரம்‌ பெறும்‌. ப 


இப்பரிகாரம்‌ வாதப்‌ பிணிகளையெல்லாங்‌ கெடுத்து வாதப்‌ 
பிணியினால்‌ எழுந்திருக்கமாட்டாத நொண்டிபோல்வானையும்‌ எழுந்து 
நடக்கச்‌ செய்யும்‌. 


நோய்களின்‌ சிறப்புப்பற்றி நாடித்‌ தேர்வுயொன்றைக்‌ கொண்டே 
பிணிகளையறிந்து பரிகரிக்கும்‌ திறமையுள்ள ஒரு மருத்துவன்‌ உடல்‌ 
வன்மையுள்ள மல்லர்களுடைய உதவியால்‌ தொக்கணத்தைச்‌ சரிவர நடத்தி 
வாத நோய்களையே யன்றி, பித்த, ஐயநோய்களையும்‌ அகற்றுவான்‌ 
என்பதாம்‌. 


4. ஒன்பது வகைத்‌ தொக்கணங்கள்‌ 


(1) தட்டுதல்‌ - இதனைக்‌ குத்துதல்‌ என்பர்‌. இம்முறையை உடம்பின்‌ 
எல்லாப்‌ பாகத்திலும்‌ செய்யலாம்‌. இதனை மூன்று வகையாகச்‌ செய்யலாம்‌. 
அது மந்தம்‌, மத்திமம்‌, சண்டம்‌ எனப்படும்‌. ஆயினும்‌ இதனைத்‌ 
திங்கட்கொரு முறை செய்வதே சிறப்புடையது. தட்டுதலை நிற்க வைத்தும்‌, 
நடக்கவைத்தும்‌, குந்த வைத்தும்‌, மல்லாந்து படுக்கவைத்தும்‌, ஒரு பக்கம்‌ 
சரிவாகப்‌ படுக்கவைத்தும்‌ செய்யலாம்‌. 


(2) இறுக்கல்‌ - இதனை முற்கூறிய நிலைகளில்‌ நடத்தலைத்‌ 
தவிர்த்து மற்ற நான்கு நிலைகளிலும்‌ செய்யலாம்‌. நீண்ட எலும்புகள்‌ 
பொருந்திய உறுப்புகள்‌ இறுக்கலாகாது. 

(8) பிடித்தல்‌ - தைலம்‌ தடவியாவது, தடவாமலாவது பிடிக்கலாம்‌. 
தட்டுதற்குரிய ஐந்துவித செயல்களிலும்‌ செய்யலாம்‌. இது வாத நோய்க்குப்‌ 
பொருந்து மெனினும்‌ சிறப்பாகப்‌ பாரிச வாயு, தனுர்வாதம்‌ இவைகட்குப்‌ 
பொருந்தும்‌. 

(4) முறுக்கல்‌ - முற்கூறிய 5 நிலைகளுள்‌ படுக்கும்போதும்‌ நடக்கும்‌ 
போதும்‌ செய்யலாகாது. எலும்புகள்‌ பொருந்திய இடங்களிலும்‌ செய்ம: 
வொண்ணாது. நோயினருக்கு விருப்பமில்லாமல்‌ செய்யலாகாது. முகமன்‌ 
வார்த்தைகளைக்‌ கூறித்‌ தைலத்தை தடவி முறுக்கினும்‌ குணமடையாது. 


(5) கைகட்டல்‌ - நிற்கும்‌ போதும்‌, குந்தியிருக்கும்போதும்‌, மல்லாந்து 
படுக்கும்போதும்‌, ஒருபக்கம்‌ சரிந்து படுக்கும்போதும்‌ கைகட்டலைச்‌ 
செய்யலாம்‌. நடக்கும்போது செய்யலாகாது. அவ்வாறு செய்யின்‌ பழு 
எலும்புகள்‌ முறிந்துவிடும்‌. உட்கார்ந்திருக்கையில்‌ செய்வதே மிகவும்‌ 
சிறப்புடையது. தைலங்களைத்‌ தேய்த்துக்‌ கட்டுதலைச்‌ செய்தால்‌ 
நற்பலனைத்‌ தரும்‌. கால்களை முடக்கி வைத்திருக்கும்‌ வாதநோய்களெல் 
லாம்‌ இதனால்‌ குணமாகும்‌. 


(6) அழுத்தல்‌ - நிற்கும்போதும்‌, குந்தியிருக்கும்போதும்‌ அழுத்து 
தலைச்‌ செய்யலாம்‌. கணைக்கால்‌, விலாப்பக்கம்‌, தலை இவ்விடங்களில்‌ 
அழுத்தலாகாது. இடுப்பில்‌ மிகவும்‌ நன்றாய்‌ அழுத்தலாம்‌. இப்பரிகாரம்‌ 
உள்வீச்சு, புறவீச்சு, பக்க இசிவு முதலிய நோய்க்குரியது. _- 


(7) இழுத்தல்‌ அல்லது உருவுதல்‌ - இதைத்‌ தைலத்தைப்‌ பூசியே 
செய்யவேண்டும்‌. மல்லாந்து படுத்திருக்கும்‌ நிலையிலும்‌ உட்கார்ந்திருக்கும்‌ 
நிலையிலும்‌ இதனைச்‌ செய்யலாகாது. எலும்புகள்‌ நன்றாய்த்‌ 
தெரியுமிடங்களிலும்‌, தலையிலும்‌, உருவும்போது மிகவும்‌ மந்தமாகவே 
செய்யவேண்டும்‌. இதனால்‌ நரம்பில்‌ ஊறி வருத்துகின்ற வாயுக்கள்‌. 
பிடிப்புகள்‌, சுளுக்குகள்‌ குணமாகும்‌. 


30 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


(8) மல்லாத்துதல்‌ - இது உட்கார்ந்திருக்கும்போதே செய்தற்குரித்து, 
இதை மந்தம்‌, மத்திமம்‌, சண்டம்‌ எனக்கூறும்‌ அளவில்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
இங்கு உடம்பை நன்றாய்‌ வளைக்கும்போது முற்புறமாகவும்‌ பிற்புறமாகவும்‌ 
கால்கள்‌ செவியில்‌ படுமாறு செய்யவேண்டும்‌. இதனால்‌ ஐயந்தன்னிலைப்‌ 
படும்‌. தூல நோயும்‌ மலட்டு நோயும்‌ போய்விடும்‌. 


(9) அசைத்தல்‌ - இதை முன்கூறிய ஐந்து நிலைகளிலும்‌ செய்யலாம்‌. 
ஆனால்‌ நடக்கும்போது செய்யலாகாது. மந்தம்‌., மத்திமம்‌, சண்டம்‌ எனக்‌ 
கூறப்படும்‌ வகையில்‌ செய்யலாம்‌. இது தைலத்துடனும்‌, தைல மில்லாமலும்‌ 
செய்யப்படும்‌. இதனால்‌ உடற்கடுப்பு, திமிர்‌ ஆகியவை குணமாகும்‌. 


இது தொக்கணத்தின்‌ பண்பை அ பற்குற்ப ட பொருட்‌ பண்பு 
நூலின்‌ செய்யுளாலறிக. 


“தொக்கணத்தி னாவிரத்தந்‌ தோல்‌ ஊ ஊிவைகட்கு 
மிக்கு சவுக்கியஞ்ச மீரனும்போ - மெய்க்கதிக 
புட்டியுறககம்‌ புணர்ச்சி யிவைகதிக்கும்‌ 
பட்ட அலைச்சலறும்‌ பார்‌.” 

சமீரம்‌ - வாயு) 


. இப்‌ பரிகார முறை தென்னாட்டிற்கே சிறந்த தென்பதை அந்நாட்டின்‌ 
மக்கட்கு வாத நோய்வரின்‌ உள்மருந்தின்றி, தொக்கணத்தையே பெரிதாகக்‌ 
கொண்டு, அப்பரிகாரத்தினாலேயே நோய்கள்‌ நீங்குகின்றன என்பது தமிழ்‌ 
மருத்துவப்‌ பனுவலாகிய “தேரன்‌ தருவில்‌” விளக்கமாகக்‌ கூறப்படிருக்‌ 
கின்றதை அடியிற்‌ காண்க. தலை முழுகும்போது எண்ணெயைக்‌ கொண்டு 
தொக்கணம்‌ செய்து முழுகுதலே தென்னாட்டினர்‌ வழக்கம்‌. பக்கவாதம்‌, 
முடக்குவாத மிவைகள்‌ மிக்க நாளாகின்‌ மருந்தால்‌ நீங்குவதரிது; 


தொக்கணத்தாற்றீரும்‌. 
மர்த்தனம்‌ - தர 


மர்த்தன மாகிய தொக்கணத்‌ தின்செயல்‌ வகுப்பேனே - சத 
நிந்தமும்‌ வாதம்‌ பிணித்த பிணிப்பைச்‌ செகுப்பேனோ 
மல்லகரான பிடகாகை யென்கிற வாளாலே - பிணி 
வல்லியை மெய்யினிற்‌ சேதிப்பராந திறமை வாளாலே 
தட்ட விறுக்கல்‌ பிடித்தல்‌ முறுக்கல்கை தைவநது - கரவ 
கட்ட லழுத்த விமுததல்‌ மலாததுதல்‌ கைவநது 
அ-சைந்தவிவ்‌ வொள்பது மத்தனதகின்திற மானாலும்‌ - இதில்‌ 
இசைக்க குணங்களைச்‌ சொல்லப்போகு மோவடி யேனாலும்‌ 
தட்டுதலென்பதுவ குத்துதலென்பதுத்‌ தானொன்றே - இந்தச்‌ 

- சட்டக நாடிகள்‌ மூன்று மறிவது தானென்றே 


தொக்கண விதி 31 


கணையுந்‌ தனுவும்‌ பமுவின்‌ விலாவுங்‌ கங்காளமுமம்‌ - தகோலோ 
டணையு மெலும்பு களஞ்சு மஃதடையானமும்‌ 

அஞ்சிலு நாடி மயிர்தசை மெய்யக மாமெய்யை - வரத 
மிஞ்சிய னற்றிரன்‌ வீதி யெழுயபிடு மேலையை 

வாயுபத்‌ துங்கர நாடி.பத்‌ துங்கைசெய்‌ வாரியாரே - யவர்‌ 
ஆயுபத்‌ தும்மிரு மூன்று முடையவ ராவாரே 

ஊராம்‌ பவனி யிளைப்புக்கு மிம்மருந்‌ தொன்றென்று - மன்னர்‌ 
ஆரும்‌ பரவவ ழங்குகின்‌ றாரத னாவினறு! 

தயிலத்தைக்‌ கொண்டுமல்‌ லாமலுகு்‌ செய்வாதரமாக - இரு 
செயலுக்கு முன்சொன்ன வொள்பது மே தொழில்‌ தீதேக 
கையறி மல்லக நிப்படி செய்திடிற்‌ காயத்தில்‌ - முடம்‌ 

நைய வவங்கமு ளங்களுளர்‌ டென்னு மணேோரயத்தில்‌ 
அண்டிய வாத முதற்பிணி யைக்‌ கெடுத தாதாரம்‌ - படு 
நொண்டியை யுந்தள்ள லாலிது நீதத்து! சேதாரம்‌ 

ஒன்பது வாக்கமு மோதுகிறேனொவ்‌ வொன்றா - அதன்‌ 
முன்பது தட்டல்‌ வினவுதி நீமுறை நன்றாக. 


7. தட்டல்‌ 


நித்திய முஞ்செய லாகுமிக்‌ குத்து த அத்த்தில்‌ - சண்ட 
மத்திம மந்தமிம்‌ மூன்று முதலொரு மாதத்தில்‌ 

'இடைபட்ச .மீறெப்பொ முதுமாமித்‌ த.ட்டவின்சீரே - நிற்றல்‌ 
நடைகுத்தல்‌ கிடைசாய்‌ வெனுமஞ்ச நவில்வாரே 

தட்ட லெனுங்குததல கங்காள மாதினு வெங்கெங்கும்‌ - சுழி 
தொட்டமுந்‌ நாடி யடங்கச்செய்‌ வாதத்‌ துடி.மங்கும்‌. 


2. இறுக்கல்‌ 


இறுக்க லெப்போது மியங்குத விற்செய வின்னாதே - அவை 
மறுக்க வொண்ணாத முழுவெலும்‌ பிற்செய்து மன்னாதே 
தயிலத்து டன்செய்த லண்டமுரணடு தசவாதை - கெட்டுச்‌ 
சயிலததை.நேரென வாக்கை யுரம்டெறு தலபாதை 

அல்லாம லுமுடற்‌ பங்கமு நீங்கு மதுபோக - வென்ளெய்‌ 
அல்லாம லுஞ்செயிற்‌ காணலா மெய்யி லஞ்சேக 


8. பிடித்தல்‌ 


பிடித்தவி யங்கும மைதியினுநதகும்‌ பிந்தாதே - எண்ணெ 
யடுத்தது செய்யிற்‌ றசவளி யூனுட ஓநதாதே 

வேற்றது செய்யினுஞ்‌ சூ.சிகை பாரிசை விட்டோடும்‌ - புலி 
போற்றது வாயுவு மற்றுது மேனிப்‌ பொட்டோடும்‌ 


32 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
பிடித்த பிடிமல்‌ லக்கரத்‌ தில்வெகு பேதங்கள்‌ - வகை 
படித்தவக்‌ கரத்திராக்‌ கேதெரி யமுதற்‌ பாகங்கள்‌ 
சோதனை யாவது கைப்பிடி யேயது சொல்லாரே - பல 
வாதனை யுந்தெறு மல்லக மல்லநில்‌ வல்லாரே, 


4. முறுக்கல்‌ 


முறுக்கல்‌ கிடதத வியங்க விரண்டினு ம.ட்டாதே - யவர்‌ 
ஹெறுக்க வரிற்பல நோயுள தாயினு மீ.“ டாதே 
தோயத்தி யறறுவை யாகின்‌ மருந்கின நில்லாதே - முக 


. மாயுத்திலுங்களைை யாகு மெலும்பொடு மல்லாதே 


பமுவை யடைந்த விலாவெனு மததியைப்‌ பற்றாதே - அது! 
வமுவ மு.டம்‌.பிற பிணியெனுஞ்‌ சாகரம்‌ வற்றாதே, 


ஐ. கட்டல்‌ 


கட்டலவி னாற்கரங்‌ கட்டும்‌ பவனங்கள்‌ கண்டாயே - கயைத்‌ 


“தொட்டு நடத்தவிற்‌ செய்யிற பழுவிறுந்‌ துண்டாயே 


என ெொயிற்‌ செய்யிலு ங்‌ கு;நது;த லேதிட மெக்காலும்‌ - தணு 
நண்ணக தநாரவைப்‌ பநதிககப்‌ ப/றிக ளெக்காலும்‌ 

பாரிச வாய வெனும்‌ றி ைத்கதெறும்‌ பாசத்தால்‌ - காலை 
யாரு தலவளி யததங கெடுக்கு மாவேசத்தால்‌ 


0. அழுத்தல்‌ 


அமுதத னிற்ற ௪பிருத்தற்‌ கண்றிமற்‌ றொன்றுக்‌ காகாதே - ககைர . 


பழத்தனு வான களோபரத்‌ திற்செய்யப்‌ போகாதே 
வளிக்கண மாய மிடும்புர மாமிது மாறாதே - புறம்‌ 
நெளிகக வரும்‌ பங்க முங்கெடு மற்றது நீறாதே. 


7. இழுத்தல்‌ 


இழுத்தல்‌ கிடதத ௨ிருதத விரண்டிற்கு மேராமே - என்டில்‌ 
முமுத்தது வணணுகங்‌ கானமந தக்கதி சீராமே 

உரவுக லென்பது மித்தோழி லேநரம்‌ பூறாகி - மனம்‌ 

வெருவறு மூன வினைகளை மெய்யடு வேறாகி 

வளக்குறு மெண்செரய/ லேது செய்வது வல்லானால.ம - உடற்‌ 


களககஞார்‌ போக்கச்‌ சுஞூக்சென வாவதிக்‌ தொல்லாசகலம. 


தொக்கண விதி 33 
5. மல்லாத்தல்‌ 


மல்லாத்து தல்செயிற்‌ கங்காள மொன்றதால்வாங்காதே - வதி 
யெல்லாத்‌ திலுமுத்‌ தமமேயி ர௬த்தல்வதி யேங்காதே 
ஆகிலு மந்த மிடைசண்ட மென்ப தடைவாக - லகு 
வேகமில்‌ லாமல்‌ மூன்று வரினு மிடைவாக 
விந்நிலை நாவினில்‌ மண்டில மாவை வில்லாக - மறை 
சொன்ன செவியள வாக வடல்வளை சூலேக 
வாதபித்‌ தங்கப மூன்று தமநிலை வாஞ்சிக்கச்‌ - செய 
மாதார மானவு யிர்நிலை நித்திய மாஞ்சிக்க 
வந்திமை யான மலட்டையு நீக்கிடு மானார்க்கு - அவர்‌ 
தொந்தி மலட்டுக்‌ குடலைக்‌ திருத்திடுஞ்‌ குலராக்கு. 

9. அசைத்தல்‌ 


அசைத்த விக்கண மெத்தவு்‌ டப்படி யார்செய்வார்‌ - சற்றே 
விசைத்த வராயிடி லாரிப்‌ படி.மிசை யாடுய்வார்‌ 

நடத்தலொன்‌ றின்றிய நாலு விதிகளு நன்றாமே - செய 
திடத்துடனேயது செய்யினும்‌ வன்மைகள்‌ சென்றாமே 

கங்காள மாதி யெலும்புக ளைநதுங்‌ கருவாகும்‌ - தொனி 

யங்கார மீற மூவேக முஞ்செய்வ துருவாகும்‌ 

எண்ணெய மெண்ணெயை யின்றியு மத்தன மீதென்னத்‌ தொழிற்‌ 
பண்ணையி லேமல்ல சாம்பிர தாயப்‌ படிதுன்ன. ்‌ 


கட்டுதல்‌ - இலைகளையாவது, பட்டைகளையாவது, சில 
பறவைகளையாவது நைய இடித்தோ, அரைத்தோ, வதக்கியோ, புளித்த நீர்‌ 
முதலியவற்றில்‌ வேகவைத்தோ கட்டுதல்‌ ஆம்‌. இவை யல்லாமல்‌ பாஷாண 
மெழுகு முதலியவற்றைக்‌ கட்டுதலுமுண்டு. 


கட்டிகை - இதைச்‌ சிட்டிகை யென்றும்‌, இராட்சச சிகிச்சை என்றுஞ்‌ 
சொல்லலாம்‌. சுட்டிகை நோய்களைப்‌ போக்குவதற்கு ஆதாரமாயுள்ள மருந்து 
முறைகளிலொன்று. (கெட்டுப்போன பொருள்களை நெருப்பிலிட்டு வாட்டி 
அவற்றை எவ்வாறு பதப்படுத்துகின்றோமோ, அவ்வாறே மிகுதியும்‌ 
நலிக்கக்கூடிய சேத்துமம்‌ முதலிய பிணிகளைச்‌ சுட்டிகையினால்‌ வாட்டி, 
உடலை வன்மை பெறச்‌ செய்யலாம்‌) 

அவை - உலோகம்‌, மரம்‌, மண்‌, கால்‌, காந்தி. உலோகம்‌ என்பதில்‌ 
பஞ்சலோகங்களும்‌ அடங்கும்‌. இவற்றுளொன்றினாற்‌ செய்யப்பட்ட கம்பி 
போன்ற கருவிகளால்‌ சுட்டிகை இடுவது வழக்கம்‌. 


34 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 

அவ்வாறு சட்டிகை இடுவதற்கு ஏற்ற இடங்களாவன - உச்சி, 
நெற்றி, முதுகு, நெஞ்சு, கால்கள்‌. 

உலோகங்களினால்‌ செய்யும்‌ கட்டிகைகள்‌ - முத்திரை போடுவது 
போன்ற முறையிலமையும்‌. 

மரச்சுட்டிகைகளில்‌, பெரும்பாலும்‌ வேர்களே பயன்பட்டு வருகின்றன. 
அவற்றுள்‌ சிறப்பாக மஞ்சள்‌ கொம்பே பயன்படுத்தப்படுகின்றது. மஞ்சள்‌ 
கொம்புக்குச்‌ சூடேற்றி, சற்று ஆற்றி, சுடவேண்டிய இடத்தின்‌ மீது வைத்து 
விடவேண்டும்‌. 


மஞ்சள்‌ கொம்பால்‌ ௬_க்கூடிய இடங்கள்‌ நீங்கும்‌ நோய்கள்‌ 


பட நாசியின்‌ அடித்தண்டு ......................... சனக வாத நோய்‌. 
2. மேலுதட்டின்‌ மேற்பள்ளம்‌...................... பற்கிட்டும்‌ சன்னி நோய்‌ 
3. அதரம்‌: (கீழுதடுடு...:...............--2--வ கபநோய்‌ 
4. புருவங்களின்‌ மேற்புறம்‌........................ விரண சிலேத்தும நோய்கள்‌ 
5 பிறங்கால்‌ க... 222 ன வதக்க ன்‌ அதத்‌. அண்டவாயு 
6 ஆண்‌ குறியின்‌ மேல்பாகம்‌.................... விதை வீக்கம்‌ 
ரீ மார்பின்கீழ்‌....... 2 க்க வல்ல சூலை, குன்மம்‌ 
8 காற்ப்ர௫ு! 2 பன லக கக்‌ க்க கக பாண்டு நோய்கள்‌ 
குறிப்பூ - உலோகங்களைக்‌ கொண்டிடும்‌ சுட்டிகை, நோயின்‌ 


குற்றங்கள்‌ அதிக அளவு பெருகியிருப்பின்‌ கையாள வேண்டும்‌. 


. மேற்கூறிய இடங்களல்லாமல்‌, இன்னும்‌ வேறு இடங்களிலும்‌ 
மரக்கொம்பினால்‌ சுடலாம்‌. அவை கைதேர்ந்த மருத்துவனால்‌ நோய்‌ 
மாற்றங்கட்குத்‌ தக்கவாறு செய்யப்படும்‌. 


. மண்‌ சுட்டிகை - இஃது: எண்ணெய்‌ பழகிய மட்குடுவையை 
நெருப்பிலிட்டுச்‌ சூடாக்கித்‌ துணியில்‌ பிடித்துக்கொண்டு, உச்சி, நெற்றி, 
முதுகு, மார்பு, கால்‌ இவற்றின்மேல்‌ நொச்சியிலையைப்‌ பரப்பி அதன்‌ மேல்‌ 
அக்குடுவையை வைக்க, சன்னி, விடசுரம்‌, பிடிப்பு, தாகம்‌, வலி, 
ஒற்றைத்தலைவலி ஆகியவை நீங்கும்‌. ப 


கால்‌ சட்டிகை - இது வெப்ப மிகுந்த காற்றை உடலிற்றாக்கும்படி 


செய்யு முறை. இவ்வாறு செய்வதால்‌ உடலில்‌ வியர்வை "பெருகும்‌. இதன்‌ 
வாயிலாக நோய்களும்‌ குணப்படும்‌. 


தொக்கண விதி 32 

ப்பது ப ட ம படட ட பய வயயிவடல க மய ட ட ட ட பய ட ட்ட ட்‌ அலம்‌ 

காந்தி ச௬ட்டிகை - வெயிலிற்‌ காய்தலைக்‌ காந்தி என்று கூறுவர்‌. இது 

வாதத்துடனாகிய சன்னி நோய்களுக்குச்‌ சிறப்பானதென்று கூறப்பட்டிருக் 
கிறது. தலையைத்‌ தவிர மற்றைய உறுப்புகளை வெயிலில்‌ காயவிடலாம்‌. 


9 


காலை வெயிலாகாது - “காலை இளங்கதிர்‌ தீது” 
கூறிப்போந்தனர்‌. இக்கருத்தைக்‌ கீழ்‌ வரும்‌ பொருட்‌ பண்பு நூலின்‌ 
செய்யுளாலறிக. 


என்று தேரையர்‌ 


“காலைவெயிற்‌ காய்ந்தார்க்குக்‌ காணாப்‌ பிணியனைத்தும்‌ 
பாலைவெயிற்‌ போலப்‌ பரவுங்காண்‌ - மாலைவெயிற்‌ 
காய்ந்தாரக்‌ குறுபிணிமுற்‌ காசறுமி லக்கணநூர 
லாய்ந்தாரக்‌ குறுவமுச்சொ லாம்‌” 


5. சுட்டிகை. 


கலி விருத்தம்‌ 
திட்டிகை யெனவுடல்‌ தேக நோய்களை 
நெட்டிகை மையெரென நீங்கவே யென 
லட்டிகை யெனப்பிணி கணிந்துவா கச்செய்‌ 
சுட்டிகைச்‌ சிகிச்சையைச்‌ சொல்லு வாமரோ 


கல்யாண தரு 


மோகனம்‌ 

சுட்டிகை யின்குன மெடுத்து - நன்றாய்ச்‌ 
சொல்லுகிறேன்‌ முறை தொடுத்து 

கெட்ட பதார்த்தத்தை நெருப்பில்‌ - வாட்டக 
கண்ணிய மாகுமே பொருப்பில்‌ 

அப்படிப்‌ போலே யிவ்வுடலை - வாட்டி 
ய.ப்‌.பா லறிவை பிணிவிடலை 

நல்ல சிட்டை யிதுபோல - இல்லை 
ஞாலத்தி லேயிணி மேலே 

புற்‌. பிணி பாலுடல்‌ சோகம்‌ - கொண்ட 
போதிது செய்யவி யூகம்‌ 

கனற்பொரு ளாவிநத லோகம்‌ - வேதங்‌ 
கட்ட வறிதல்‌ விவேகம்‌ 

ஆதலி னாற்சுப மசுபம்‌ - வினை 
யானதெல்‌ லாமது விசுபம்‌ 

செய்யுமிச்‌ சுட்டிகை யஞ்சு - விதஞ்‌ 
செப்புகி றேனது விஞ்சு 

லோக மரமண்‌ கால்காந்தி - யிது 
நோயை யடுமுப சாந்தி 

அயமுத லாகிய லோகம்‌ - பண்ணா 
லாகாது மிஞ்சிய வேகம்‌ 

ஆயினு மிஞ்சிய போது - செய்ய 
லாகுந்‌ தடுக்க வொளன்சளாது! 

உச்சிப்‌ புருவம்‌ வெண்‌ கண்டம்‌ - நுத 
லோட்ட முரங்கன்னந்‌ துண்டம்‌ 


வாகு விரலத ரங்கை - யிடை 


சுட்டிகை முறை 37 





வாமம்‌ பரட்டிரு கொங்கை 
ஆகு மட்டாதச விடமும்‌ - பண்ணா 
லாகு மதிலுறுந திடமும்‌ 
அஞ்சு விதங்களி லந்தம்‌ - முத 
லாதி யளவுமோர்‌ தொந்தம்‌ 
இப்படி யாகவே பிரிய - திற. 
மென்ன சொல்வேனது தெரியும்‌ 
காந்தி யெனுங்கதிர்‌ வெய்யில்‌ - வன்னி 
கடுக்கு மதுபட மெய்யில்‌ 
வாதததுடன்‌ சன்னி யடரநீது - தொடர்‌ 
வாதனை போய்விடு முடைநீது 
உத்தமாங்க மொன்று தள்ளி - மற்ற 
உறுப்பெலாங்‌ காயலா முள்ளி 
காலை யிளங்கதிர்‌ தீது - உச்சிக்‌ 
காலைக்கதிர்‌ சாயம்‌ போது 


காற்று சுட்டிகை 


காலெனுஞ்‌ சுட்டிகை யங்கி - யெறி 
காங்கை வளிச்‌ சுவாலைதங்கி 

வீசுநதீ காய்தலெங்‌ கெங்கும்‌ - பட 
மேவிட்ட நோயெலாஞ்‌ செங்கும்‌ 

வேர்வை புறப்பட்ட போதே - பிணி 


விட்ட தென்றே யறிமீதே. 


மண்‌ சுட்டிகை 
"மண்சட்டி கையெனல்‌ குடுவை - எணசொரய்‌ 
வாய்ந்ததாகக்‌ கொண்டது வடுவை 
அங்கிச்‌ சூட்டையதற்‌ கேற்றிக - காலை 
யாற்பற்றிக்‌ கொண்டனர்‌ மாற்றி 
பக்குவ மாயதை நொச்சி - மிசை 
பையப்பைய்ய வைப்பா யுச்சி 
நெற்றி முதுகுரம்‌ பாதம்‌ - வைக்க 
நீங்கும்‌ பிணியின்‌ விரோதம்‌ 


38 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
சன்னி விடசுரம்‌ பிடிப்பு - வலி 
தாக மொருதலை யிடிப்பு 
கம்‌.ப மிலாத பன்னோயு - மிதைக 
காணுமுன்‌ னேகெட்டு மாயும்‌. 


மரச்சுட்டிகை 
மரச்சுட்டி கைதனை தம்பு - உருண்‌£ 
மயாகிய மஞ்சட்‌ கொம்பு 
சூடதனுக்குள தாக்கி - யநதச்‌ 
சூட்ட தளைச்சில போக்கி 
நாசி யடித்‌ தண்டு மேலே - வைக்க 
நாசமாஞ்‌ சன்ணிநோய்‌ போல 
ஓட்டத்தின்‌ மேற்பள்ளந்‌ தன்னி - விட 
வோடும்பல்‌ கிட்டின சன்னி 
அதத்‌ தடியினி விடவே - தனை 
கயையைக்‌ கொல்லும்‌ பயப்படவே 
புருவத்தின்மேற்புறங்காட்ட - வரப்‌ 
புண்ணைப்‌ பற.ப்‌ படுமாட்ட 
அடியின்‌ புறத்திற்‌ கடவே - கப 
அண்ட வவியை யதடவே 
உருவி லேயிடு பதைக்க - விரை 
பூடண்ட வாயுவை வதைக்க 
கொங்கை யடியினணி லமைக்கச்‌ - சூலைக்‌ 
குன்மங்களை யெல்லாங்‌ குமைக்கச்‌ 
பறட்டினி லேநடு வைக்க - விட 
பாண்டுவை யைக்கொல்லந தைக்க 
பின்னு மதுமெயத்‌ தானம்‌ - புகல்‌ 
பேதங்க டன்னினி தானம்‌ 
மேவ.ப்‌ பொருத்தி வியாதி - தனை 
வே. ரறக கண்டிடு சேர்தி. 


சுட்டிகை முறை 39 
லோகம்‌ 


அப்புற மாகிய லோகம்‌ - அய 
மானதிற்‌ பேதம்‌ நேகம்‌ 
ஊசி யெனச்கிறு கம்பி - தனி 
லுரட்டி யனலற நம்பி. 
மண்ணுக்குச்‌ சொல்லிய தானம்‌ - பினும்‌ 
வண்மை யிடத்திட வனம்‌ 
நீங்கு மிதுநலி மிஞ்சி - விடம்‌ 
நேரிட்ட போதுசெய்‌ விஞ்சி 
இந்த சிகிச்சைக்கு மேலே - யொன்று! 
யில்லை யிதைப்புரி மேலே 
லோகத்தி லேயிநத லோகச்‌ - சுடல்‌ 
நோக்கு மிருகங்கட்‌ காக 
நாளு மருவு மிதன்றி - யலை 
நாடு மிருக்கத்தை வென்றி 
யாகமண்‌ சுட்டிகை யென்ன - புரி 
யண்ணும்‌ பிணியறு முன்னம்‌ 
மேதகு மிந்தநன்‌ முறையைச்‌ - செயில்‌ 
வீக்கம்‌ பிணிமணக்‌ குறையே. 


6. புகை 


1. பிடித்தல்‌ அல்லது குடித்தல்‌ 
2. புகையைப்‌ புண்‌ முதலியவற்றில்‌ தாக்கும்படி செய்தல்‌ 
3. நாற்றத்தை யகற்றும்‌ வண்ணம்‌ மணப்புகை போடல்‌ 


பூகை பிடித்தல்‌ அல்லதூ குடித்தல்‌ - புகை பிடிப்பதற்குச்‌ சுங்கான்‌ 
இரண்டங்குலம்‌ அல்லது மூன்றங்குலம்‌ நீளமுள்ளது. ஒரு பயறளவு 
தொளையுடையது. மற்றை பக்கம்‌ ஒரு விரல்‌ போகும்படியாக இருக்கும்‌ 
இடையிடையே மூன்றல்லது நான்கறைகள்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌. 


இப்புகையை மூக்கின்‌ வழியாகவும்‌, வாயின்‌ வழியாகவும்‌ பிடிக்கலாம்‌. 
முற்கூறிய முறையால்‌ மூக்கில்‌ வரக்கூடிய பீநச நோய்கள்‌ குணமாகும்‌. 
வாயில்‌ பிடிப்பதனால்‌ தொண்டைநோய்‌, சயித்தியம்‌ ஆகிய இவை 
குணமாகும்‌. மூக்கினால்‌ பிடித்து வாயினால்‌ விடுவதுமுண்டு. ஆனால்‌ 
வாயினால்‌ பிடித்ததை மூக்கினால்‌ திரும்ப விடுவது தகாது. ஏனெனில்‌, 
அவ்வாறு செய்தல்‌ சிரநோய்களை விளைவிக்கும்‌. சுவாச நோய்கள்‌ 
முதலியவற்றிற்கு மேற்கூறியவாறு புகை பிடிப்பதுடன்‌ சில இலைகளினால்‌ 
குழாய்போலச்‌ செய்யப்பட்ட சுருட்டுகளைப்‌ பயன்படுத்துவர்‌. 


சுருட்டு பிடிக்கக்கூடாத நிலைமைகள்‌ - கண்ணோய்‌, சிரநோய்‌, 
பாண்டு, உதரநோய்‌, மேக நோய்‌ ஆகிய இந்‌ நோய்களில்‌ புகை பிடிக்கக்கூடாது. 


வழக்கத்தினுள்ள சில பூகைகள்‌ 


நோய்கள்‌ [கைகள்‌ 
1. சுவாசநோய்‌............ க ன ம ஃ. ஊமத்தைப்பூப்‌ புகை 
2 மாச்கை அ பட அவதன அகத்தியர்‌ குழம்புப்‌ புகை 
3. குழந்தைகளின்‌ இசிவு...................--- குதிரை குளம்புப்‌ புகை 
4. நீர்ப்பீநசம்‌ அல்லது....................------ சுக்குத்திரிப்‌ புகை அல்லது 
கலுதோடம்‌:...... ௮ மஞ்சட்‌ கொம்புப்‌ புகை 
5. தலைபாரம்‌................. ககக சாம்பிராணிப்‌ புகை 
6. நாசியடைப்பு...................---ைை அகத்தியர்‌ குழம்புப்‌ புகை 
ம பறி... கண்டங்‌ கத்திரி விதைப்‌ புகை 
8. அழிவிரணங்கள்‌.................. க விரண தூபம்‌ 


புகை 41 





குறிப்பூ - மூலம்‌, பகந்தரம்‌, யோனிப்புற்று ஆகிய இந்த நோய்களில்‌ 
இரசம்‌ சேர்ந்த புகைகளைப்‌ எனனம த்‌ அனா இவற்றின்‌ முறைகளை 
“அகத்தியர்‌ இரண வைத்தியம்‌” , “சகல விரணங்கட்கும்‌ புகை பதினாறு ” 
என்னும்‌ தலைப்பின்கீழ்‌ காணவும்‌. ஈதன்றி, நோய்கட்குப்‌ பரிகாரம்‌ 
கூறுமிடத்து, புகைப்‌ பரிகாரத்திற்குரிய நோய்களின்‌ கீழ்‌ அதற்குரிய புகை 
கூறப்படும்‌. 


வேது செய்முறை 


வேது - உடலினின்றும்‌ வியர்வையைப்‌ பெருகும்படி செய்வதற்கு 
ஏற்ற முறைகளில்‌ வேது பிடித்தலு மொன்றாகும்‌. இம்முறையைப்‌ 
பெரும்பாலும்‌ சோகைப்‌ பிணிகளிலும்‌ ஒரு- பக்க வீக்கத்திலும்‌ கையாளலாம்‌. 


சோபை, யானைக்கால்‌, தலை நீர்க்கோவை ஆகிய பிணிகளில்‌ 
வேதுவை உபயோகித்து நீரை அகற்றுவது வழக்கம்‌. இது நீரை 
வெளிப்படுத்துவதன்றி அவ்வப்‌ பாகங்களிலிருக்கும்‌, மலத்துளைகளைச்‌ 


சுத்தி செய்து மலங்களையகற்றி அவற்றிற்கு ஓர்‌ உற்சாகத்தையும்‌ 
இலேசத்துவ உணர்ச்சியையும்‌ அளிக்கும்‌. 


7. வேது 


1. நீரைச்‌ சில மூலிகைகளுடன்‌ சேர்த்துக்‌ கொதிக்கவைத்து 
அதனின்றெழும்‌ ஆவியைப்‌ பிடித்தல்‌. 


2 நீரினை அவக்கள சாமம்‌ மண மிக்கு அலோகம்‌ 
ஆகியவற்றைப்‌ போட்டு அதனின்றெழும்‌ ஆவியைப்பிடித்தல்‌, இதைத்‌ தேரர்‌ 
யமக வெண்பாவில்‌ ஒற்றடத்தின்‌ கீழ்க்‌ கூறப்பட்ட செய்யுளால்‌ அறியலாம்‌. 


வேது - “அரிசனை நொச்சிவெடி யட்டறல்செங்‌ கல்லே.” 
பற்று - “அரிசனை நொச்சிவசம்‌ புற்கை - அரிசனை.” 


ஒற்றடம்‌ - “எண்ணெய்க்‌ கடமெயிடிகை யெருக்கிலைநோய்‌ 
எண்ணெய்க்‌ கடமெய்யை யெய்‌.” 


அரிசனை - மஞ்சட்‌ பொடி புகையும்‌. 


நொச்சி - நொச்சியிலைப்‌ பொய்‌” சேர்த்துக்‌ காய்ச்சின வெந்நீரின்‌ 
ஆவியும்‌. 


வெடி - சாழ்பிராணிப்‌ புகையும்‌, அட்டறல்‌ காய்ச்சிய வெந்நீரின்‌ ஆவியும்‌. . 


செங்கல்லே - சுட்ட செங்கல்லை வெந்நீரில்‌ போடக்‌ கிளம்பும்‌ 
ஆவியும்‌ ஆகிய இவைகளைல்லாம்‌ வேது பிடிப்பதற்கேற்ற கருவிகளாம்‌. ப 


நீர்க்‌ கோவையில்‌ எலுமிச்சம்‌ பழ விதையை நீரில்‌ போட்டுக்‌ கொதிக்க 
வைத்து அதினின்றெழும்‌ ஆவியைப்‌ பிடிப்பதும்‌, கொதிக்கும்‌ நீரில்‌ மஞ்சட்‌ 
பொடியைத்‌ தூவிப்‌ பிடிப்பதும்‌ வழக்கமாம்‌. 


உடல்‌ வலி, திரள்வாயு ஆகிய இவற்றிற்குக்‌ கொதிக்கும்‌ நீரை ஒரு 
வாயகன்ற பாத்திரத்திலூற்றி, அதில்‌ உப்புப்‌ பொடியை நிரம்பப்போட்டு 
அதனின்றெழும்‌ ஆவியை முகத்தில்‌ படுமாறு செய்யலாம்‌. இப்படிச்‌ 
செய்வதால்‌ வியர்வை யுண்டாகி வேதனை தணியும்‌. இதைக்‌ குறித்துத்‌ 
டட 


,நீர்முகத்த முந்திவச யாலுளைநது டம்புதளர்‌ 
வாதனைக்க டங்கவடு வேது வைப்ப முங்கலற 
நிதமட்ட புனலுட்ட ணமிருக்க லவததை 
யதிலிட்டு முதமிட்டு டனிருகக வோத்கதிடும்‌ 
மேணியிற்பொ ருந்துநளிர்‌ வாக.மிக்க வங்கமுனை 
_ வாகுமிகக எ௱ந்தணலி லேயெரிக்க வெம்புமுடல்‌ 


வேது பிடித்தல்‌ | 43 


வியர்வுற்று நவியற்று லகுமிக்க மிதுநிச்சய 
திருமித்த பிடகாக்க வுதியிட்ட வாய்ப்பிது - புற 
மெலிவுமீது பற்றுளே குமே." 


என்று கூறியதனாலறிக. 


ஓமம்‌, உப்பு, சுண்ணாம்பு, பெருங்காயம்‌, திப்பிலி இவற்றை 
வேண்டிய அளவு தண்ணாீரில்‌ அரைத்துப்‌ பற்றுப்போடிலாம்‌. 
இவற்றையே கொதிக்க வைத்து அதினின்றெழும்‌ ஆவியையும்‌ பிடிக்கலாம்‌. 
இவற்றால்‌ வாத வுட்டணங்களாலேற்பட்ட உடல்‌ வலி தீரும்‌. 


“மிறியிட்டு டம்புநலி வாதவுட்ட ணங்களற 
ஓமமுப்பு டன்சுணமெய்‌ காமன்மெய்க்‌ கியன்றபுனல்‌ 
வெடியொக்க வரையட்ட திருமெய்க்கு ளொருபற்று 
ஞூலர்வுற்று நலியற்று நலமிக்க தாட்டிடும்‌. 


8. ஒற்றுடம்‌ 


ஒற்றட மிடக்கூடிய இடங்களும்‌, பொருள்களும்‌ 


“ஒணிவட்ட மானகவுள்‌ செவிநாசி குக்கி 
ஒருநெற்றி வெரிநவாகு பதமுச்சி நாபி 

ஓக்க விடுப்பரை ஓக்கல்‌ விடுத்தெறி 

ஓட்டலி ரொப்பன ஒட்டி வலித்தே 

ஓதிமெய்‌ யொப்பன ஓசிந விப்பினி 

ஒழிய நற்றுறை ஒருவகை 

ஓஒற்றடத்தினைப்‌ பரப்பி ஒற்றிடப்‌ பறக்கு மே 
ஒஓஒலிசுதை யடலைகொள்‌ ஓம்மிட்‌ டிகைநெல்‌ 
ஓிதவி ட்டறல்‌ ஓவ சிட்டமுமே 

ஒன்பது மொன்று பொருந்தகத்தீட்‌ டுநதீப்பால்‌ 
ஓடும்பொற்‌ பாம்‌ஒன்‌ றலறிநதங கிடுஞ்சற்றே.” (தேரன்‌-த௫௬_) 
“எண்னெய்க்‌ கடமெ யிடிகை யெருக்கிலைநோய்‌ 
எணசணணெயக்கடமெய்யை யெய்‌.” 


என்று “தேரன்‌ யமகமும்‌” கூறுகின்றது 


குறிப்பூ - அருஞ்சொற்பொருள்‌ - ஒளி; வட்டமான கவுள்‌ - கண்ணாடி 
போலுள்ள கன்னம்‌.; குக்கி - வயிறு; வெரிந்‌ - முதுகு; வாகு - தோள்‌; 
ஒக்கல்‌ - பக்கம்‌; சுதை - பழஞ்சுண்ணாம்புக்‌ காரை; அடலை - சாம்பல்‌; 
இட்டிகை - செங்கல்‌. த 

1. கம்பளித்துணி அல்லது பருத்தித்‌ துணியைக்‌ கொதிக்கும்‌ 
வெந்நீரில்‌ நனைத்துப்‌ பிழிந்து வேதனையுள்ள இடங்களில்‌ ஒற்றடமிட 
நீங்கும்‌. இது வீக்கம்‌, கட்டி இவைகட்கு நல்லது. 


2. தைலங்களை நோயுள்ள இடங்களில்‌ பூசி, நொச்சி, எருக்கு, தழு 
தாழை, ஆமணக்கு, துத்தி போன்ற இலைகளை ஆமணக்கு நெய்விட்டு 
வதக்கி ஒற்றடமிட, வாதத்தால்‌ உண்டான வீக்கமும்‌ வலியும்‌ தணியும்‌. 


3. மஞ்சள்‌, உப்பு, இவ்விரண்டையும்‌ பொட்டணமாகக்கட்டி, 
கொதிக்கும்‌ எண்ணெயில்‌ தோய்த்துச்‌ சற்று ஆறியபின்‌ அடிபட்ட 
வீக்கங்கட்கு நோயுள்ள இடங்களில்‌ ஒற்றடமிடலாம்‌. இவ்வாறே .எலுமிச்சம்‌ 
பழத்தை இரண்டாக அரிந்து, துணித்துண்டில்‌ முடிந்து எண்ணெயில்‌ 
தோய்த்து ஒற்றடமிடலாம்‌. 


ஒற்றடம்‌ 45 





“தேரன்‌ தருவில்‌” கூறியவாறு கருங்கற்‌ பாறைத்தூள்‌, இருப்புக்‌ கிட்டத்‌ 
தூள்‌, அரிசித்‌ தவிடு, காய்ந்த சுண்ணாம்புக்‌ காரைத்தூள்‌, செங்கற்றூள்‌ 
இவற்றில்‌ ஒன்றை வறுத்துத்‌ துணித்துண்டில்‌ முடிந்து, மார்பு, தலை, கன்னம்‌, 
தோள்கள்‌, முதுகு, இடுப்பு, முழங்கால்‌, காலடிகள்‌ ஆகிய இவ்விடங்களில்‌ 
சூடுண்டாகும்படி ஒற்றடமிடலாம்‌. இவ்வொற்றடம்‌ உடம்பை வருத்தக்கூடிய 
நோய்களைப்‌ போக்கும்‌. 

ஈதன்றியும்‌ முட்டைச்சாம்பல்‌ கொள்ளுமா, ஓமம்‌, நெல்‌, நெருப்பிற் 
காய்ச்சிய எண்ணெய்க்‌ கலம்‌ இவைகளும்‌ ஒற்றடமிட ஏற்ற பொருள்களேயாம்‌ 

மேற்கூறிய இடங்களேயல்லாமல்‌ மூக்கு, வயிறு, தொப்புள்‌, இரண்டு 
விலாப்பக்கம்‌, இடுப்பு, அரை ஆகிய இவ்விடங்களிலும்‌ ஒற்றடமிடலாம்‌. 

ஒற்றடமிடக்கூடிய பொருளும்‌, அதன்‌ குணமும்‌ 

1. கருங்கற்‌ பாறைத்தூள்‌ - விட சுர சன்னி போம்‌. 

"2, அரிசித்‌ தவிட்டுத்தூள்‌ - சேத்தும உட்டிணத்தா லுண்டான ௨ டல்‌ 
வலி போம்‌. 

3. சுண்ணாம்புக்‌ காரைத்தூள்‌ - வாதசன்னி, சளிபோம்‌. 

4. செங்கற்‌ பொடி - சீதள நோய்‌ போம்‌. 

5. முட்டைச்‌ சாம்பல்‌ - வாத நோய்‌, கப நோய்‌, பித்த சுரம்‌, சீத 
சுரம்‌ போம்‌. 

. மேற்கூறியவற்றுள்‌ இரும்புக்‌ கிட்டத்தூள்‌ ஒற்றடம்‌ வழக்கத்திலில்லை. 
கோதுமை தவிட்டொற்றடம்‌ மார்பு சளியைக்‌ கரைப்பதற்கும்‌, 
சீதளத்தால்‌ உடலிலுண்டாகும்‌ வலிக்கும்‌ நல்லது. 

நொச்சி, தழுதாழை, எருக்கு, வாதநாராயண இலை - வாத நோய்‌, 
கீல்‌ வாதம்‌, பக்க வாதங்கட்கு நலந்‌ தரும்‌. 

பிரமி இலை - மூட்டு வீக்கத்தைப்‌ போக்கும்‌ 

எருக்கிலை, நொச்சியிலை - வலிப்புக்கு நல்லது. 

ஆமணக்கு விதைப்‌ பருப்பு - விடா வயிற்று வலிக்கு நன்மை தரும்‌. 

ஆமணக்கிலை, வெற்றிலை - பிள்ளை வயிற்று வலியைப்‌ போக்கும்‌. 

எண்ணெய்‌ ஊறிய அகல்‌ - பல்‌ வலியை நீக்கும்‌. 

ஓமம்‌, செங்கற்பொடி - கை, கால்‌ சில்லிட்டு குரக்கு வலியைப்‌ 
போக்கும்‌. மேலே கூறப்பட்ட ஒற்றடங்களெல்லாம்‌ பழக்கத்திலுள்ளன. 


46 __ சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


பொட்டணம்‌ - இது சில மருந்துகளைத்‌ துணித்துண்டில்‌ 
பொட்டணமாக முடிந்து, காது, மூக்கு, எருவாய்‌, பெண்களின்‌ கருவாய்‌ ஆகிய 
இவ்விடங்களில்‌ வைப்பதற்குரியது. 


1. காதுவலி, இரைச்சல்‌ இவைகட்குப்‌ பூண்டு, காயம்‌ இவற்றையொரு 
சிறு பொட்டணமாகக்‌ கட்டி காதினுள்‌ வைப்பதும்‌ ஒருவகையாம்‌. 


2. நீர்ப்பீநசத்தில்‌ கருஞ்சீரகத்தை ஒரு சிறு பொட்டணமாகக கட்டிச்‌ 
சிறிது நசுக்கி முகர குணந்தரும்‌. 


3. யோனியின்‌ வங்கு வாசல்‌ தளர்ச்சிக்கு நாவல்‌, அத்தி, கடுக்காய்ச்‌ 
தோல்‌ இவற்றின்‌ பொடிகளை ஒரு சிறு துணியில்‌ முடிந்து, கருவாயின்‌ 
வழியாக உட்செலுத்துவது. இவை போன்ற முறைகளைப்‌ பொட்டணம்‌ என்று 
கூறலாம்‌. 


காரம்‌ (கூழாரம்‌) - இது கட்டி, பிளவை, கெட்ட ஊன்‌ வளர்ச்சியுடைய 
புண்கள்‌, சிலையோடும்‌ புண்கள்‌ ஆகிய இவற்றில்‌ பதனழிந்த தாதுக்களை 
வெளிப்படுத்துவதில்‌ சிறப்புடையது. எவ்வாறெனின்‌ குற்றப்படாத 
தாதுக்களைச்‌ சேதஞ்‌ செய்யாது பதனழிந்தவற்றைக்‌ கல்லி, கரைத்துவிடுந் 
தன்மை இதற்கு உண்டு. சத்திரக்‌ கருவியா லறுத்து அல்லது கீறிக்‌ கெட்ட 
தசை முதலியவற்றை வெளிப்படுத்துங்கால்‌, குற்ற மடையாத நல்ல 
தாதுக்களும்‌ வெட்டுப்பட்டு வீணாக வெளிப்படுத்தப்படும்‌. இதனால்‌ 
அவ்விடத்திலுள்ள குற்றமானது ஒரு வேளை பங்க மடையாத மற்ற 
தாதுக்களையும்‌ கெடுத்துவிடும்‌. ஈதன்றிச்‌ சிலைப்புண்கள்‌., இரத்த நாளம்‌, 
நரம்புகள்‌ நிறைந்த இடங்களில்‌ பல கிளைகளுடன்‌ வேரூன்றியிருக்கும்‌ 
போது, கத்தி முதலியவற்றால்‌ அறுவை செய்வதனால்‌ அவ்விடத்தில்‌ 
பொருந்திய நாடி நரம்புகள்‌ அறுபட நேரிடும்‌. ஆதலின்‌, கார மருந்துகளைப்‌ 
பயன்படுத்தத்‌ தீங்குகள்‌ விளையாமல்‌ பதனழிந்த தாதுக்கள்‌ மட்டும்‌ 
வெளிப்படும்‌. 


கார பரிகாரத்தில்‌ அடங்குபவை - (1) காரம்‌, (2) சீலை, (3) களிம்பு, 
(4) பொடி, (5) நீர்‌, (6) களி, (7) பசை முதலியன. 
காரசீலை செய்யும்‌ முறை (அகத்தியர்‌ விரண வைத்தியம்‌) 
ஓடும்‌ பச்சைச்‌ சோைக்க 
உதித்த நீல மரிதாரம்‌ 
பாடும்‌ வகைக்குப்‌ பல.மரை தான்‌ 
பகரும்‌ வெட்டுப்‌ பலமிரண்டு 
நீட வரைப்ப தெள்ளெண்னெொளய்‌: 
திலைக்கத்‌ தண்ணார்‌ விட்டரைத்தே 


லை, களிம்பு, பொடி, நீர்‌, கனி, பசை முதலியன 47 


ஆடு மாவப்‌ படததல்கு 
லரிவை சீலை தனிலூட்டே 
ஊட்டி யெடுத்துப்‌ புண்ணிவிட 
உதிரங கிரந்தி யுள்வீக்கம்‌ 
நாட்டம்‌ பெரிய தாய்முள்ளு 
நசுவக்‌ கிரந்தி நருள்குன்றி 
ஆட்டுங்‌ கிரந்தி யரிகிரந்தி 
ஆறாப்‌ புண்கள்‌ பவுத்திரமுங்‌ 
காட்டு மலரி ஸிளமாதே 
கண்ணு மடக்குங்‌ கண்டாயே. 


பச்சைவெட்டு ....................... பலம்‌ 12 
இவைகளைப்‌ பொடித்து எண்ணெய்‌ விட்டரைத்துப்‌ பிறகு குளிர்ந்த 
நீர்விட்டு ஏழு முறை அரைத்துச்‌ சுத்தி செய்து சிமிழிலடைத்துக்கொண்டு 
இரத்தக்‌ கிரந்தி, நருள்குன்றி, கிரந்தி, அரி கிரந்தி, பவுத்திரம்‌, ஆறாப்‌ புண்கள்‌ 
இவற்றின்மேல்‌ போட்டுவர ஆறிவிடும்‌. 


வேறு 


கண்ணே துரிசோ டரிதாரங 
கதித்த சூதங்‌ கெந்தியுடன்‌ 
'நண்ணே நிலிங்கம்‌ வெங்காரம்‌ 
நயமாய்‌ வகைக்குத்‌ தான்கழஞ்சு 
தண்ணேோர்‌ வெள்ளை மெருக்கம்பூச 
சாறு பலமு மொன்றாக 
விண்ணே மத்தஞ்‌ சாறூற்றி 
வேண்டுஞ்‌ சீலை யுலர்த்திடுமே 
உலர்த்தி யெடுத்துப்‌ பின்பாக 
வுள்ள ரணத்தின்‌ மேற்போட 
அலர்ந்துஞ்‌ சூலை வெடிநாச 
மசுவக்‌ கிரந்தி யழிகுட்டம்‌ 
பலத்த வேழத்‌ தானகலும்‌ 
பருத்த பனிச்சை பவுத்திரமும்‌ 
அலாத்த பூவின்‌ குடிலணங்கே 
ஆறா விரணம்‌ ஆறிடுமே. 


46 ... தித்தர்‌அறுவை மருத்துவம்‌ 


குருகு 2 அ ப னல க த அலவ க வன்‌ வராகனெடை ......... 1 18 
அரிதாம்‌:...... ௮ அலை ன இப வன்க 1 78 
பாரதரதம்‌ அ அத அண்‌ க ல்க வவட வட்ட த ல்க 1 1& 
கந்தகம்‌... ககன வ படக இபபட படப்‌ 1 78 
இலிங்கம்‌... அவ த அகக்‌ லல தததர்கல கட ல்‌. 1 18 
வெங்காரம்‌... 2 த வக்‌ பகல்‌ வ லன பக்‌ 1 18 
வெள்ளளெருக்கம்‌ பூச்சாறு ....................... 4-4 வக பலம்‌ 1 
ஊமத்தஞ்சாறு......... கதைக்க வைப னை வய | 


சரக்குகளை நன்றாய்த்‌ தூள்‌ செய்து, பின்‌ இருவிதச்‌ சாற்றில்‌ கலந்து 
அரைத்து துணியில்‌ தடவி வைத்துக்கொண்டு, ஆறாத இரணம்‌, சூலை, 
வெடிப்புக்‌ கிரந்தி, குஷ்டம்‌, இரத்தக்‌ கிரந்தி, பவுத்திரம்‌ முதலியவற்றிற்கு 
இச்சீலையைப்‌ போட்டு வர ஆறும்‌. 


ஊன்‌ மூச்சுத்‌ தைலம்‌ 
விருத்தம்‌ 

சங்கெட்கோதபமாக்கி மூன்றுஞ்‌ சுட்ட 

சாம்‌பரிடைக்‌ கஞ்சதுபெய்‌ தலைநீர்‌ வாங்கிப்‌ 
பொங்கப்போ காதட்டிச்‌ சிறுநீ ரோடே 

புலரவிட்டவ வுவரையர.ம்‌ பொடிய தாக்கி 
யங்கப்பா மைக்குளெழு மூனைவாளா 

லரிவானே னதையெண்ணெய்‌ யதிற்கு மழத்துத்‌ 


தங்கப்பூ ௯ தொழியு மிதோன்‌ பூச்சுத 
தைலமென விரணமருத்‌ துவாக்குச்‌ சாற்றே 


ஊதுசங்கம்‌, எள்ளுக்காய்த்தோல்‌, செந்நாயுருவிச்‌ சமூலம்‌ இம்மூன்றை 
யும்‌ தனித்தனியே சுட்டுச்‌ சாம்பலாக்கி வேண்டிய மட்டும்‌ சமபாகமாக 
அளந்து பானையில்‌ கொட்டி, இதுகண்ட மொத்தத்‌ தொகைக்கு நான்கு 
பங்கு நீர்‌ விட்டு, மூன்று நாள்‌ வரையில்‌ துடுப்புக்‌ கொண்டு, சாமத்திற்கு 
ஒரு முறையாகக்‌ கலக்கிக்‌ கொண்டேயிருந்து, நான்காவது நாளில்‌ தலை 
நீர்‌ மேலாகத்‌ தெளிந்த நீரைச்‌ சட்டியிலிறுத்துப்‌ பொங்காமல்‌ எரித்துச்‌ 
சுண்டவைத்துச்‌ சிறிது நீரிருக்கும்போது வெயிலிலுலர்த்தினால்‌ உப்பாகும்‌. 
அந்த உப்பை வேண்டுமட்டும்‌ மெல்லிய தூளாக்கி எண்ணெயில்‌ குழைத்து 
இரணங்களில்‌ நிலைக்கும்படி பூசுவையாகில்‌, அதில்‌ வளரா நின்ற கெட்ட 
ஊன்‌ வளர்ச்சியைக்‌ கத்தியால்‌ அறுக்க வேண்டுவதென்ன ? தானே 
கரைவதும்‌ அன்றி அவ்‌ விரணங்களும்‌ ஆறிப்போம்‌. 
(தேரன்‌ தைல வர்க்கம்‌) 


சீலை, களிம்பு, பொடி, நீர்‌, களி, பசை முதலியன 49 


பச்சை எருவை 


போமே மருந்து வெள்ளையுடன்‌ 

பொருந்துந்‌ தாரங்‌ காசொன்று 
ஆமே துரிசு மீரிரண்டு 

அறிவாய்‌ சுண்ண தாணிரண்டு 
காமே சிவந்த குங்கிலியம்‌ 

தரித்த விதநாலுடன்கூட்டி 
வாமே அரைப்‌ ரெள்ளெண்ணெய்‌ 

மதிக்கத்‌ தண்ணார்‌ தனில்கமுவே 
கமுவி எடுத்துத்‌ துணியிலிட்டுக 

கரையா வழிப்புண்‌ மீதிடவே 
வளமாய்‌ வளர்ந்த சதைமுளையும்‌ 

மாறாப்‌ புண்ணும்‌ அமுகிரந்தி 
தமும்பாம்‌ சிங்கி திமிர்கிரநதி 

தசமாஞ்‌ சூலை வெடிநாசம்‌ 
பழமாஞ்‌ செண்டு முலையாகசோ 

பத.மாய்‌ மாறு மிதமாவே 


அரிகரன்‌ 2 22 அதத த த அ தன்‌ டடத க க 3 


துஞ்சு... சட ப்ப ன ப எட கக க ககம மப வக் லவ 4 


கற்கண்ணம்‌................... ௮௮௮௮ கட அர்த பவன 2 
சிவப்பு குங்கிலியம்‌........................ வைய 4 


இவ்வைந்தில்‌ வெள்ளை, துருசு இலை தவிர மற்றவைகளை 
நன்றாய்ப்‌ பொடித்து, துணியில்‌ வடிகட்டி அரிதாரத்தைப்‌ பொடித்துப்‌ பிறகு 
வெள்ளை, துரிசு இரண்டையுஞ்‌ சேர்த்துச்‌ செல்லத்தக்க எண்ணெய்‌ விட்டு . 
நான்கு சாமமரைத்துக்‌ குளிர்ந்த நீர்‌ விட்டுத்‌ தேய்த்து நீரை இறுத்து விடவும்‌. 
இவ்விதம்‌ ஏழு முறை செய்து குப்பியில்‌ வைக்கவும்‌. இதனைத்‌ துணியில்‌ 
தடவிப்‌ புண்கள்‌ மீது போட்டுவர, சதை வளர்ச்சி, அழுகிரந்தி, ஆறாத 
விரணங்கள்‌, திமிர்‌ கிரந்தி இவைகளில்‌ வளர்ந்து வரும்‌ ஊனைக்‌ கரைத்து 
விரணத்தை யாற்றும்‌. 

மேற்சொன்ன கலப்புக்‌ கார மருந்துகள்‌ அன்றி இலேசான காரங்களும்‌ 
உள. அவை : 1. புல்லின்‌ மேற்படும்‌ பனி நீர்‌, 2. கடலைப்‌ புளிப்பு, 
உழமண்ணும்‌ சுண்ணாம்பும்‌ சேர்ந்த கலவை. இக்கார மருந்துகளை 


ஒடு. சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


கத்தியினால்‌ அறுத்துப்‌ பரிகரிப்பதற்குத்‌ தகுதியற்ற நோயினர்க்கும்‌ 
கத்தியைப்‌ பயன்படுத்தக்‌ கூடாத சில விரணங்களுக்கும்‌ வழங்கலாம்‌. 


சிலை - சில நஞ்சுச சரக்குகளைத்‌ தண்ணீரிலாவது சாறுகளிலாவது 
அரைத்துக்‌ குழம்பாக்கி அதில்‌ துணித்‌ துண்டைத்‌ தோய்த்து இரணங்களின்‌ 
மேவிடுவது. 


களிம்பூ - வங்கக்‌ களிம்பு, விரணக்‌ களிம்பு போன்றவை. இது ' 
பாடாணங்களையும்‌ துவர்ப்புள்ள காய்ச்சுக்‌ கட்டி, மாசிக்காய்‌ போன்றவை 
களையும்‌ பொடி செய்து பசு வெண்ணெயுடன்‌ சேர்த்து நன்றாய்‌ அரைத்து ' 
இரணங்களுக்குப்‌ போடுவது. 


பொடி - வெங்காரம்‌ பொரித்ததும்‌ அஃதுடன்‌ சில துவர்ப்புள்ள 
சரக்குகளின்‌ பொடிகளைக்‌ கூட்டி நன்றாய்‌ அரைத்து விரணத்தின்‌ மீது 
தூவுதல்‌. 


நீர்‌ - புளியிலை, வேப்பிலைக்‌ குடிநீர்‌, பாலுள்ள மரப்பட்டைக்‌ குடிநீர்‌, 
சில நஞ்சுச்‌ சரக்குகளை மிக்க நீரிலரைத்துக்‌ கலந்து இரணங்களைக்‌ 
கழுவுதற்குப்‌ பயன்படுத்துவது. (எடுத்துக்காட்டு) துத்த நீர்‌, வீரநீர்‌, படிக 
நீர்‌ போல்வனவாம்‌. 


களி - ஆளி விதையைப்‌ போன்ற சில விதைகளை அரிசிமாவுடன்‌ 
சேர்த்து நீர்‌ விட்டரைத்துக்‌ களிபோல்‌ கிண்டி, கட்டி, வீக்கம்‌ இவற்றின்‌ மீது 
வைத்துக்‌ கட்டுவது. 


பசை - குங்கிலியம்‌ போன்றவைகளை .மெழுகுடன்‌ சேர்த்து 
எண்ணெய்‌ விட்டு உருக்கி பசையாகச்‌ செய்துகொண்டு வேண்டியபோது 
உருக்கித்‌ துணியில்‌ தடவி இரணம்‌ முதலியவைகட்குப்‌ போடுவது. 

வீக்கம்‌ அல்லது தடிப்பு 

குற்றங்கள்‌ தன்னில்‌ பிறழ்ந்து வேற்று நிலை வளர்ச்சி யடைந்து 
இயற்கை யளவின்‌ மிகுவதால்‌ வேற்றிடத்திற்குப்‌ பரவும்‌. அவ்வாறு பரவி 
உடலில்‌ ஓரிடத்திற்றங்கும்‌. 

அவ்வாறு தங்குவதற்குக்‌ காரணமாவது அவ்விடத்திலுள்ள உடற்‌ 
கட்டின்தீ (தாது அக்கினி) யானது சம அளவில்‌ இல்லாதிருப்பதுடன்‌ அவ்‌ 
விடத்திலுள்ள உடற்கட்டுகளும்‌ மெலிந்த நிலையிலிருக்கவேண்டுமென்ப 
தேயாம்‌. இவ்வாறு குற்றங்கள்‌ ஓரிடத்தைப்‌ பற்றி வீக்கத்தையுண்டாக்கும்‌. 


வீக்கம்‌ 51 





இவ்‌ வீக்கங்களை செவ்வனே குணப்படுத்தாதபோது அவை கட்டி, 
கிரந்தி, இரணங்களாக மாறிவிடும்‌ என்பதற்கையமில்லை. அவ்வாறு 
தோன்றும்‌ வீக்கமானது ஐவகைப்படும்‌ :- 


7. வளிவீக்கம்‌ - இது கரிய செம்மை நிறம்‌ பொருந்தியதாய்‌ 


சுரசுரப்புடன்‌ தாங்கொணா நோயைத்‌ தரும்‌. இவ்வீக்கம்‌ ஓரிடத்தில்‌, தோன்றித்‌ 
தங்கி வெவ்வேறிடங்களிலும்‌ பரவும்‌. 


2. அழல்வீக்கம்‌ - இது மஞ்சள்‌ நிறத்துடன்‌ கூடியதாயும்‌, மென்மை 
பொருந்தியதாயும்‌, கையாலழுத்தினால்‌ பதியத்தக்கதாயும்‌ இருக்கும்‌; 
எரிச்சலுடன்‌ கூடிய வேதனையைக்‌ கொடுக்கும்‌. ப 

8. ஐயவீக்கம்‌ - வெண்மையாகவாவது அல்லது கபில 
நிறத்துடனாவது காணும்‌. மினுமினுப்புத்‌ தோன்றும்‌. தொட்டுப்‌ பார்க்கின்‌ 
குளிர்ந்திருக்கும்‌. ஒருவித நமைச்சலுடன்‌ கூடிய வேதனை ஓரிடத்தில்‌ 
தோன்றி வேறோரிடத்திற்கு மிகவும்‌ மெல்லப்‌ பரவும்‌. 

4. இரு குற்ற முக்குற்றம்‌ கலப்பூ வீக்கம்‌ - இவ்வீக்கத்தில்‌ 
தனித்தனிக்‌ குற்றங்களாலேற்பட்ட வீக்கங்களிற்றோன்றும்‌ இலக்கணங்கள்‌ 
கலந்து தோன்றும்‌. 

5. அடிப்பட்ட வீக்கம்‌. - இவ்‌ வீக்கமானது பெரும்பான்மையும்‌ பித்த 
வீக்கத்தின்‌ குறி குணங்களைப்‌ பொருந்தி யிருக்கும்‌. 

பரிகாரம்‌ - வீக்கங்களை உள்‌ மருந்துகளாலும்‌ வெளி மருந்துகளி 
னாலும்‌ குணப்படுத்தலாம்‌. 

உனள்மருந்துகள்‌ - மலத்தைக்‌ கழிப்பதனாலும்‌ வாந்தியை யுண்டாக்கச்‌ 
செய்வதனாலும்‌ ஒருவாறு முக்குற்றம்‌ நீங்கும்‌. பிறகு, சாரம்‌, செந்நீர்‌ 
இவற்றைச்‌ சுத்தி செய்யக்‌ கூடிய மருந்துகளை வழங்க வேண்டும்‌. 

பேதிக்குரிய மருந்துகள்‌ - வெள்ளை எண்ணெய்‌ (பூர எண்ணெய்‌), 
12, 16, 3%, 1, அவுன்ஸ்‌ அளவு, அகத்தியர்‌ குழம்பு அல்லது கவுசிகர்‌ குழம்பு 
18, 18, 3%, 1, குன்றி பனை வெல்லம்‌ அல்லது சுக்குச்‌ சாந்து துணை மருந்து 
ஆகும்‌. 

இரசத்தையும்‌ செந்நீரையும்‌ சத்திசெய்யும்‌ மருந்துகள்‌ - 1. கந்தக 
இரசாயனம்‌, 2. இரசகந்திமெழுகு, 3. கந்தகச்‌ சுடர்த்தைலம்‌, 4. அயச்‌ 
- செந்தூரம்‌, 5. அயக்காந்தச்‌ செந்தூரம்‌. 


9.வெளிமருந்துகள 


7. தொக்கணம்‌ - இதை இடம்‌ நோக்கி தொக்கண விதியிற்‌ கூறியபடி 
கையாளவேண்டும்‌. 

௦ ஒற்றடம்‌ - இது வீக்கத்திற்குப்‌ பொருந்துமாறு செய்ய வேண்டும்‌. 

3 வெளிப்பாடு - குருதியை அட்டைவிட்டு வெளிவாங்கலாம்‌. 

1. மூச்சு - சந்தனத்தையும்‌ செம்மண்ணையும்‌ அரைத்த சாந்தை அழல்‌ 
வீக்கத்திலும்‌, சுண்ணாம்பும்‌ தேனும்‌ சேர்ந்த கலவையை ஐய வீக்கத்திலும்‌, 
ஆளிவிதை போன்ற எண்ணெய்ப்‌ பசையுள்ள கலப்பினை வளி வீக்கத்திலும்‌ 
வழங்கலாம்‌. 

5. வேறா - சுட்ட செங்கல்லை நீரினுள்ளிட எழும்‌ ஆவியை 
வீக்கத்தின்‌ மீது படும்படி செய்ய வியர்வை பெருகி வீக்கம்‌ குறையும்‌. 


10. கட்டிகள்‌ 


காரணம்‌ - குருதி நிரம்பிய தசை, வளிவழங்கும்‌ கிழங்கு வகைகள்‌ 
ஆகியவற்றை அளவு மிகுந்துண்பதாலும்‌, கார்ப்புச்‌ சுவையுள்ள பொருள்‌ 
களையும்‌, சூடு பொருந்திய உணவுப்‌ பொருள்களையும்‌ மிகுதியாகப்‌ 
புசிப்பதாலும்‌, விரைவுகளை (வேகங்கள்‌) அடக்குவதினாலும்‌, புணர்ச்சி 
மிகுதியாலும்‌, செந்நீர்‌ கேடடைந்து, அதன்‌ பின்னர்த்தசை, கொழுப்பு, என்பு 
ஆகிய உடற்கட்டுகளையும்‌ கெடுத்துக்‌ கட்டிகளை யுண்டாக்கிவிடும்‌. 


கட்டிகள்‌, தசையையும்‌ தோலையும்‌ குற்றப்படுத்தி நிற்கையில்‌ “சிறு 
கட்டிகள்‌” என்றும்‌ தோல்முதல்‌ என்புவரை கெடுதியடைந்திருப்பின்‌ 
“பெருங்கட்டிகள்‌” எனவும்‌ கூறப்படும்‌. 


கட்டிகள்‌ பழுக்கும்‌ முன்‌ தோன்றும்‌ குறிகள்‌ - பழுக்காமலிருக்கும்‌ 
கட்டியானது சற்று வீக்க முள்ளதாயும்‌ தொட்டுப்பார்க்கையில்‌ கடினமுள்ள 
தாயும்‌, அற்ப சூடுள்ளதாகவுமிருக்கும்‌. நிறவேற்றுமை காணப்படமாட்டா. 


கட்டிகள்‌ பழுக்கும்மோது காணப்படும்‌ இலக்கணம்‌ - வீக்கம்‌ 
பெரியதாகவும்‌ மிக்க சூடுடையதாகவும்‌, ஈட்டியால்‌ குத்துவது போன்ற 
வேதனையும்‌, எறும்பு ஊர்வது போலவும்‌, நெருப்பில்‌ சுடுவது போலவும்‌ 
உணர்ச்சியைக்‌ கொடுப்பது மன்றித்‌ தொட்டால்‌ பொறுக்க முடியாத 
நோயையுந்தருவதாயிருக்கும்‌. 

ஈதன்றிக்‌ காய்ச்சல்‌, தூக்கமின்மை, பசியின்மை, நீர்வேட்கை ஆகிய 
இவைகளுங்‌ காணப்படும்‌. 


கட்டிகள்‌ பழுத்தபின்‌ உண்டாகும்‌ குறிகுணங்கள்‌ - வீக்கத்தின்‌ 
மேற்றோல்‌ சிறிது சுருங்கி வெளுத்திருக்கும்‌. ஓரிடத்தில்‌ “முகை” போன்ற 
கையால்‌ தொட்டுப்‌ பார்க்கையில்‌ தோற்பையுள்‌ நீர்‌ ஓடுவது போல்‌ 
ஓருணர்ச்சியும்‌ தோன்றுவது மன்றி, வெப்பம்‌, நோய்‌ இவை குறைந்து தூக்க 
முண்டாகும்‌. 


கட்டிகளை வகுக்கும்‌ வகை - 1. வெளிப்புறத்தே தோன்றும்‌ கட்டிகள்‌ 
2. உட்புறத்தே தோன்றுங்‌ கட்டிகள்‌ என்றும்‌. 
குற்றத்தின்‌ அளவாக - 1. வளிக்கட்டி, 2. அழற்கட்டி, 5. ஐயக்‌ கட்டி, 


4. இருகுற்ற முக்குற்றக்‌ கலப்புக்‌ கட்டி, 5. குருதிக்‌ கட்டி, 6. அடி 
படுதலாலேற்படும்‌ கட்டி எனவும்‌ கட்டிகளை வகுக்கலாம்‌. 


54 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


.... உட்டுறத்தே தோன்றும்‌ கட்டிகள்‌ - தமரகம்‌, பக்க விலாக்கள்‌, 
சோற்றுப்பை, கல்லீரல்‌, மண்ணீரல்‌, கொப்பூழ்‌, மலவாயில்‌, மூத்திர நாளம்‌, 
தொடையிடுக்கு, அண்டமாகிய இடங்களில்‌ தோன்றுவனவாம்‌. 


மேற்படி கட்டிகளின்‌ குறி குணங்கள்‌ - கொப்பூழிடத்திலுண்டாகுங்‌ 
கட்டி முன்‌ வளைவதற்காவது, நிமிர்வதற்காவது, பக்கத்தில்‌ திரும்புவதற் 
காவது முடியாமை, வீக்கம்‌, விக்கல்‌ ஆகிய குணங்கள்‌ காணப்படும்‌. 

மூத்திர நாளத்திவுண்டாகுங்‌ கட்டிகளில்‌ மூத்திரக்‌ கிரிச்சர நோயில்‌ 
காணப்படும்‌ குறிகுணங்கள்‌ தோன்றும்‌. 


கல்லீரல்‌ கட்டியின்‌ குறிகுணங்கள்‌ - மூச்சு விடுவதற்குக்‌ கடினத்‌ 
தையும்‌ மேல்‌ வயிற்றில்‌ நோவையும்‌, விலாப்‌ பக்கத்தில்‌: கொதிப்புடன்‌ கூடிய 
ஒருவித வேதனையையும்‌ தரும்‌. 

மண்ணீரற்‌ கட்டியின்‌ பண்டு - நீர்‌ வேட்கை, உடற்கனதி, கடின மூச்சு 
முதலியவை தோன்றும்‌. 

பக்க விலாக்‌ கட்டியின்‌ பண்பு - தொண்டையிலடைத்தாற்‌ போன்ற 
ஒருணர்ச்சி யேற்படும்‌. 

மார்பு அல்லது தமரகத்திலேற்படும்‌ கட்டியின்‌ குறிகுணங்கள்‌ - 
உடல்‌ அசதியும்‌, மன அசதியும்‌ கடின மூச்சும்‌ ஏற்படும்‌. 

இரப்பையிற்‌ கட்டி தோன்றில்‌ - வயிற்றிலும்‌ விலாப்‌ பக்கங்களிலும்‌ 
மிக்க துன்பமும்‌ உணவில்‌ அதிக வெறுப்பு முண்டாகும்‌. 

தொடையிடுக்கில்‌ கட்டி மேற்படின்‌ - காலை யசைக்கக்கூடாத துன்ப. 
மேற்படும்‌. 

அண்டத்தில்‌ கட்டி தோன்றின்‌ - முதுகிலும்‌ இடுப்பிலும்‌ துன்பம்‌ 
மிகுத்துக்‌ காணும்‌. 

ஏருவாயில்‌ கட்டி உண்டாயின்‌ - அவ்வழியேகாற்றும்‌ மலமும்‌ 
வெளிப்படும்போது ஆற்றலாகாத வருத்தங்‌ கொடுக்கும்‌. அக்கட்டி உடைந்த 
பின்‌ சீழ்‌ வெளியாகும்‌. 

கொப்பூழுக்கு மேலிருக்கும்‌ உறுப்புக்களில்‌ உண்டாகும்‌ கட்டிகள்‌ 
உடைந்தால்‌ சீழ்‌, வாயின்‌ வழியாகவும்‌, கொப்பூழுக்குக்‌ கீழிருக்கும்‌ 
உறுப்புகளில்‌ ஏற்படும்‌ கட்டிகள்‌ உடைந்தால்‌ சீழ்‌ எருவாய்‌ வழியாகவும்‌ 
வெளிப்படும்‌. 


கட்டி மருந்துகள்‌ 55 
தீரும்‌ தீராதவை - வெளிப்புறத்தே தோன்றுங்‌ கட்டிகளில்‌ முக்குற்ற 
வகுப்பைச்‌ சேர்ந்த கட்டிகள்‌ தீராவாம்‌. 
'உட்புறத்தே தோன்றுங்‌ கட்டிகளில்‌ சீழானது வாயால்‌ வரக்‌ கூடிய 
கட்டிகள்‌ தீராவாம்‌. 


பரிகாரம்‌ 


உட்புறத்தே, சாரம்‌, குருதியாகிய உடற்கட்டுகள்‌ கேடடைவதினாலும்‌ 
குற்றங்களின்‌ வேற்றுமையாலும்‌ கட்டிகள்‌ ஏற்படுவதால்‌ அவற்றின்‌ குற்றங்களை 
நீக்கவேண்டும்‌. 

இந்நோக்கத்துடன்‌ மல மூத்திரங்களை முறையே வெளிப்படுத்தியும்‌ 
வாந்தி பரிகாரம்‌ செய்வித்தும்‌, வியர்வையை யுண்டாக்கியும்‌ குற்றங்களை 
வெளிப்படுத்தலாம்‌. ஈதன்றி, உடலுக்கு நெய்ப்புத்‌ தன்மையையுண்டாக்கு 
வான்‌ பொருட்டு மருந்து நெய்களை (தைலங்களை) மேற்‌ பூச்சாக 
வழங்கலாம்‌. 


உள்ளுக்குக்கொடுக்கும்‌ தைலங்கள்‌ 
1. சாரணைக்‌ கள்ளித்தைலம்‌ 1௦ முதல்‌ 4௦ துளிகள்‌ நிசித்‌ தண்ணீ 
ரிலேனும்‌, சோம்புத்‌ தீநீரிலேனும்‌, பன்னீரிலேனும்‌ கொடுக்கலாம்‌. 
(தேரன்‌ தைல வர்க்கச்‌ சுருக்கம்‌) 
2. கழற்சி யெண்ணெய்‌ 18 முதல்‌ 1& அவுன்ஸ்‌ வரை கொடுக்கலாம்‌. 
(தேரன்‌ தைல வர்க்கச்‌ சுருக்கம்‌) 
3. மெருகுள்ளித்தைலம்‌ 1& முதல்‌ 12 அவுன்ஸ்‌ வரை கொடுக்கலாம்‌ 
(தேரன்‌ தைல வாக்கச்‌ சுருக்கம்‌) 
4. - வெள்ளை எண்ணெய்‌ 12 முதல்‌ 1 அவுன்ஸ்‌ 
5. வாத நாசத்‌ தைலம்‌ 7£ முதல்‌ 1 அவுன்ஸ்‌ 
மேலுக்குச்‌ சவுரித்‌ தைலத்தை உபயோகிக்கலாம்‌. 
கட்டிகள்‌ தோன்றும்‌ போது மேற்கூறிய மருத்துவங்களைச்‌ செய்யலாம்‌. 
இப்பரிகாரத்துடன்‌ குருதியைச்‌ சுத்தி செய்ய கந்தக ரசாயனம்‌, கந்தக மெழுகு, 


கந்தகச்‌ சுடர்த்‌ தைலம்‌, 5 முதல்‌ 1௦ குன்றி, 2 முதல்‌ 3 மிளகளவு, 3 முதல்‌ 
1௦ துளி முறையே சர்க்கரையில்‌ வழங்கலாம்‌. _- 


பரங்கிப்பட்டை இரசாயனம்‌ 12 முதல்‌ 1 வராகனெடை கொடுக்கலாம்‌. 


கட்டி துவக்க நிலையில்‌ அது மறையும்படி பரிகரிக்கலாம்‌. 


56 தித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


அதற்கு (1) ஒற்றடம்‌ -- வளிக்கட்டிக்கு ஆமணக்கிலை, தழுதாழை 
யிலை, ஊமத்தையிலை, அந்தி மல்லியிலை, சீந்திலிலை, துத்தியிலை 
இவைகளிலொன்றை ஆமணக்கு நெய்விட்டு வதக்கி ஒற்றடமிடலாம்‌ 


ஐயக்‌ கட்டிகளில்‌ - தவிடு, மஞ்சள்‌, செங்கற்றூள்‌ இவற்றை வறுத்து 
ஒற்றடமிடலாம்‌. அழற்கட்டிக்கு வெந்நீர்‌ ஒற்றடமிடலாம்‌ 


குறிப்பு - பித்தக்‌ கட்டிக்கு ஒற்றடமிடக்கூடாதென்பது சிலர்‌ கொள்கை 


2. தொக்கணம்‌ - தைலத்தைத்‌ கடிய தடவாமலேனும்‌, 
தடவித்தடவிக்‌ கொடுத்து வரக்‌ கட்டி கரையும்‌. 


3. குருதி வாங்கல்‌ - இதற்கு அட்டையினை கட்டியைச்சுற்றி 
விடலாம்‌. | 


1. மேற்டபூச்சுகள்‌ - கட்டியை மறையும்படி செய்யும்‌ பூச்சுகள்‌ :- 


கடுகு வராகனெடை 3 
காயம்‌ 
வாளம்‌ 
மூசாம்பரம்‌ 
அபின்‌ 


இவைகளை எருக்கிலைச்‌ சாற்றாலரைத்துப்‌ பூசலாம்‌. 
வேறு 


மூசாம்பரம்‌ 
கருஞ்சீரகம்‌ 
காயம்‌ 
பூண்டு 
நாபி 


ஒத்த நிறை 


கொடிவேலி வேர்ப்பட்டை 
திருகு கள்ளிச்சாறு விட்டரைத்துப்‌ பூசலாம்‌. 


கற்சுண்ணாம்பு, வெங்காயம்‌, வசம்பு, பேய்ப்பீர்க்கு, முருங்கைப்‌ 
பட்டை இவை ஒத்த நிறை எருக்கம்பாலி லரைத்துப்‌ பூசலாம்‌. 


- வேறு 
வெள்ளை மெழுகு 


1. வெள்ளைப்‌ பாடாணம்‌ - 1 வராகனெடை 


கட்டி மருந்துகள்‌ 57 





2. தேன்‌ மெழுகு - 1 பலம்‌ 

3. தேங்காய்‌ நெய்‌ - 12 பலம்‌ 

வெள்ளைப்‌ பாடாணத்தை மெல்லிய துகளாக்கி, தேன்‌ மெழுகை யுருக்கும்‌ 
முகத்தில்‌ தேங்காய்‌ நெய்யைச்‌ சேர்த்து, சற்று இளஞ்சூடாயிருக்கும்‌ போது 
பாடாணப்‌ பொடியைத்‌ தூவிக்‌ கிண்டி வைக்கவும்‌. 

இதை வேண்டும்போது துணித்‌ துண்டிற்றடவி அனலில்‌ காட்டி 
கட்டிகள்‌ மீது போடலாம்‌. 

வேறு - கற்சுண்ணாம்பு, கோழிமுட்டை வெண்கரு இரண்டையுஞ்‌ 
சேர்த்தரைத்துப்‌ பூசுவதால்‌ கட்டிகளும்‌ வீக்கங்களுங்‌ கரைந்துவிடும்‌. 

கட்டி பழுத்து வரும்போது பயன்படுத்தும்‌ பூச்சுகள்‌ - விட மூங்கிற்‌ 
கிழங்கை நெருப்புத்‌ தணலில்‌ வைத்துச்‌ சுட்டுக்‌ கடைந்து இளஞ்சூட்டில்‌ 
வைத்துக்கட்ட, கட்டி முகங்‌ கொண்டுடையும்‌. 

வேறு - அந்தி மல்லியிலையைக்‌ காடியில்‌ வேகவைத்து கடைந்து 
வைத்துக்‌ கட்டலாம்‌. 

வேநர - அன்னபேதியைத்‌ தண்ணீ விட்டரைத்துச்‌ சுடவைத்து மேல்‌ 
பூசலாம்‌. 

வேறு - துத்தியிலையை ஆவியிலவித்து மஞ்சட்பொடி தூவி ஐயக்‌ 
கட்டிக்கு வைத்துக்‌ கட்டலாம்‌. 


கட்டிகளையுடைக்க வழங்கும்‌ பூச்சுகள்‌ 


பால்சாம்பிராணி - 4பங்கு 
படிகாரம்‌ - அஇபங்கு . 
சூடன்‌ - 4பங்கு 


சோற்றுடன்‌ சேர்த்தரைத்துக்‌ கட்டியின்‌ மேற்‌ பூசலாம்‌. 


வேறு - இலிங்கம்‌ வராகனெடை 4 - இதை எண்ணெயிலரைத்து 
அத்துடன்‌ 4 பலம்‌ குங்கிலியத்தை எண்ணெயிலுருக்கி, அத்துடன்‌ வராக 
னெடை சூடனை உருக்கிய மெழுகிற்‌ சேர்த்து, பிறகு எல்லாவற்றையும்‌ 
ஒன்று சேர்த்து நன்றாக அரைத்துக்‌ கட்டிகட்குப்‌ பூசக்‌ கட்டிகளுடைவது 
திண்ணம்‌. 

வேறு - ஆளிவிதை மாவைக்‌ களிகிண்டி வைத்துக்‌ கட்டினால்‌ 
கட்டியுடைந்து விடும்‌. 


56 தத்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


வேறு - துத்தியிலையைச்‌ சோற்றுடன்‌ சேர்த்தரைத்துக்‌ கட்டிகளின்‌ 
மேல்‌ பூசலாம்‌. 


பழுத்த கட்டிகளை அறுவை செய்முறை - நன்றாகப்‌ பழுத்த 
கட்டிகளை கத்திகொண்டு அறுத்தல்‌ வேண்டும்‌. அவ்வாறு செய்யாவிடின்‌ 
சீழ்‌ உட்புற உடற்கட்டுகளில்‌ மேலும்‌ மேலும்‌ பரவியவைகளை யழித்து 
விடும்‌. இதனை யறியாது, கட்டிகளைக்‌ கீறாது, காலந்‌ தாழ்த்திவரின்‌ தீங்‌ 
குண்டாகு மாதலால்‌ மருத்துவர்‌ கருத்தூன்றிச்‌ செய்தல்‌ நலமாம்‌. 


நேரமறிந்து கத்தியைப்‌ பயன்படுத்தாத மருத்துவன்‌ இரக்கமற்ற 
வனாவான்‌. இவ்வாறு கூறினும்‌ கட்டிகள்‌ குழந்தைகட்கும்‌, வயது சென்றவர்‌ 
கட்கும்‌, மெலிந்தவர்கட்கும்‌, கோழை நெஞ்சுடையவர்கட்கும்‌ தோன்றின்‌ 
அவற்றைக்‌ கார மருந்தினால்‌ உடைய வைப்பதே முறையாகும்‌. 


நன்கு பழுத்துக்‌ கீறுவதற்குப்‌ பக்குவமடையாத கட்டிகளைக்‌ 
கீறுவதால்‌ பொறுக்க முடியாத துன்பமும்‌ குருதிப்‌ பெருக்கமும்‌ காண்பதுடன்‌ 
மிகச்‌ சிறிய முளைகளுண்டாகி, அவ்விடத்தைப்‌ பொருந்திய குற்றம்‌ 
மற்றைய உடற்கட்டுகட்கும்‌ பரவிப்‌ பதனழியத்‌ தொடங்கிவிடும்‌. 


கட்டிகளைக்‌ கீறூவதற்கு முன்‌ செய்யத்தக்கன 


கட்டியைக்‌ கீறும்போது, மூர்ச்சை, மயக்கம்‌ ஏற்படுமாகையால்‌ 
அவ்வாறு அவை ஏற்படா வண்ணம்‌ தடுப்பதற்குச்‌ சாரமாகிய உடற்கட்டை 
வளர்க்கக்‌ கூடிய நல்லுணவைக்‌ கொடுத்தும்‌, மதுபானம்‌ செய்வித்தும்‌ 
கட்டியைக்‌ கீறல்‌ மிக்க நலமாம்‌. 


11. புண்கள்‌ 


கட்டியுடைந்த பின்‌ விரணமாகிவிடும்‌. ஈதன்றிக்‌ கருவியினாலும்‌ அடி 
படுதலாலும்‌, நெருப்பினாலும்‌ பிறவுயிர்களின்‌ கடிகளாலும்‌ உடம்பில்‌ 
புண்கள்‌ நேர்தல்‌ கூடும்‌. 

ஆகவே இரணங்களை உடலிலுள்ள குற்றத்தினால்‌ உண்டாகும்‌ 
புண்ணென்றும்‌, அடிபடுவதாலுண்டாகும்‌ விரணமென்றும்‌ இருவகையாகப்‌ 
பிரிக்கலாம்‌. 


ஈதன்றி, விரணங்களின்‌ குறிகுணங்களைக்‌ கொண்டும்‌ அவைகளின்‌ 
தீரும்‌ தீரா இலக்கணங்களையறிந்தும்‌ துஷ்ட விரணங்களென்றும்‌, அதுஷ்ட 
விரணங்களென்றும்‌ இருவகையாகப்‌ பிரிக்கலாம்‌. ஆகவே துஷ்ட விரணம்‌ 
15, அதுஷ்ட விரணம்‌ 45 எனக்‌ கூறப்பட்டிருக்கின்றது. 


இங்ஙனம்‌ கூறியிருப்பினும்‌ குற்றங்களைப்‌ பொருந்தி 16 வகையாகப்‌ 
பிரிக்கப்படும்‌. அவை :- 


1. வளிப்புண்‌, 2. அழற்புண்‌, 3. ஐயப்புண்‌, 4. வளிபித்தப்புண்‌, 
5. வளி ஐயப்புண்‌, 6. பித்த ஐயப்புண்‌, *. முக்குற்றப்புண்‌, 8. குருதிப்புண்‌, 
9. குருதித்‌ தீப்புண்‌, 10. குருதிவளிப்புண்‌, 11. குருதிஐயப்புண்‌, 
12. குருதிவளி பித்தப்புண்‌, 13. குருதிவளி ஐயப்புண்‌, 14. குருதி பித்த 
- ஐயப்புண்‌, 15. குருதி முக்குற்றப்புண்‌, 16. வெளுத்த குருதிப்புண்‌ 


என்பவையாம்‌. 


1. வளிப்புண்‌ இலக்கணம்‌ - இதன்‌ முகமானது, கருப்பு, சிவப்பு, 
என்பு, சாம்பல்‌, வெண்மை ஆகிய நிறங்களைப்‌ பெற்றிருக்கும்‌. இதினின்று 
வடிகின்ற நீரானது புன்செய்த்‌ தானியங்களையும்‌, தசையையும்‌ கழுவின 
நீரின்‌ நிறத்தையும்‌ தெளிந்த மோரின்‌ நிறத்தையும்‌ பெற்றிருப்பதுமன்றிச்‌ 
சிறிதுசிறிதாக வடியும்‌. 

இதனால்‌ அவ்விடத்து, தசை கரைதல்‌, நோதல்‌, குத்தல்‌, வறளல்‌, உள்‌- 
ளிடத்திலே சிடுசிடுப்பு ஆகிய ஓரோசை என்னும்‌ குணங்கள்‌ காணப்படும்‌. 

2. அழற்பூண்‌ இலக்கணம்‌ - விரைவில்‌ பிறந்து மஞ்சள்‌, செம்மை, 
கருஞ்செம்மை, வெண்‌ செம்மை ஆகிய நிறங்களைப்‌ பெற்றிருக்கும்‌. 

இதனின்றும்‌ வடியும்‌ நீரானது, பசு மூத்திரம்‌. போலவும்‌, வெண்ணெ 
யைப்‌ போலவும்‌, சுடுகையுடன்‌ அதிகமாகவரும்‌. ஆனால்‌ அவ்விடத்தில்‌ 
உப்பு நீரைத்‌ தெளித்தாற்‌ போன்ற எரிச்சலும்‌, அடிப்பட்டது போன்ற நோயும்‌ 
அனலிலிருக்கின்ற தசையைப்‌ போலச்‌ சிவத்தலும்‌ உண்டாகும்‌. 


60 தத்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


8. ஐயப்‌ பூுண்ணிலக்கனம்‌ - இது நமைச்சலுடன்‌ வெளுத்துக்‌ 
கெட்டியாகவுயர்ந்து சுடுகையைப்‌. பெற்றும்‌, நரம்புகளில்‌ சிலையோடு 
வதாயும்‌, இதனின்று பாயும்‌ நீரானது, வெளுத்து, பிசினைப்‌ போலக்‌ குழம்‌ 
பாயும்‌ மிகுதியாகவும்‌ வடியும்‌, அப்போது குத்தலோடு கூடிய நோயுண்டாகும்‌. 

1. வளி மித்தப்புண்ணிலக்கணம்‌ - இது, வளிப்‌ புண்ணிலும்‌, பித்தப்‌ - 
புண்ணிலும்‌ தோன்றுங்‌ குணங்களைப்‌ பெற்றிருக்கும்‌. 

டத. வளி ஐயப்புண்ணிலக்கணம்‌ ்‌ இது, வளிப்‌ புண்ணிலுண்டாகும்‌ 
குணங்களையும்‌, ஐயப்புண்ணிலுண்டாகும்‌ குணங்களையும்‌ பெற்றிருக்கும்‌. 
.... 6. மித்த ஐயப்புண்ணிலக்கணம்‌ - இது பித்தப்‌ புண்ணிலும்‌, ஐயப்‌ 
புண்ணிலும்‌ ஏற்படும்‌ குறி குணங்களைப்‌ பெற்றிருக்கும்‌. 

7. முக்குற்றப்‌ பூண்ணிலக்கணம்‌ - வளி, பித்த, ஐயப்‌ புண்களிற்‌ 
றோன்றும்‌ குறிகுணங்களையெல்லாம்‌ ஒருங்கே பெற்றிருக்கும்‌. 

8. குருதிப்‌ பூண்ணிலக்கணம்‌ - இது பவழத்தைப்‌ போலவும்‌, 
குருதியைப்‌ போலவும்‌ நிறத்தைப்‌ பெற்று துஷ்ட விரண குறிகுணங்களைப்‌ 
பெற்றிருப்பதுமின்றி, குதிரை மந்துரையில்‌ வீசுகின்ற வாசனையையும்‌ 
பெற்றிருக்கும்‌. 

9. குருதிப்‌ பித்தப்புண்ணிலக்கணம்‌ - இது குருதி நிறமாயும்‌, மஞ்சள்‌ 
நிறமாயுமிருக்கும்‌. இப்புண்ணினின்று பசு மூத்திரம்‌ போன்றும்‌, குருதி 
போன்றும்‌ நீரொழுகும்‌. இதனால்‌ எரிச்சலும்‌ விறுவிறுப்பு முண்டாகும்‌. 

10. குருதி வளிப்புண்ணிலக்கணம்‌ - இது பவழத்தைப்‌ போலும்‌ 
கரியைப்‌ போலும்‌ நிறமுள்ளதாயுமிருக்கும்‌. இதனின்று செந்நீரைப்‌ 
போன்றும்‌ தயிர்த்தெளிவு நீர்‌ போன்றும்‌ நீரொழுகும்‌. இதனால்‌ குத்தலும்‌, 
வாந்தியுமுண்டாகும்‌. 

11. குருதி ஐயப்‌ புண்ணிலக்கணம்‌ - சிவந்தும்‌ பழுத்துமிருக்கும்‌. 
இதனால்‌ வீக்கமும்‌ வாந்தியுமுண்டாகும்‌. இதனின்று சீதமும்‌ செந்நீரு 
மொழுகும்‌. 

12. குருதி வளிப்பித்தப்‌ பூண்ணிலக்கணம்‌ - இது, குருதிவளி, 
குருதி பித்தப்புண்களின்‌ குறிகுணங்களைப்‌ பெற்றிருக்கும்‌. 

13. குருதிவளி ஐயப்‌ புண்ணிலக்கணம்‌ - இது, குருதிவளி, குருதி 
ஐயப்‌ புண்களின்‌ குறிகுணங்களையுடையதாயிருக்கும்‌. 

14. குருதி பித்த ஐயப்புண்ணிலக்கணம்‌ - இது, குருதிப்‌ பித்த, 
குருதி ஐயப்புண்களின்‌ குணங்களைப்‌ பெற்றிருக்கும்‌. ன்‌ 


புண்‌ மருத்துவம்‌ 61 





15. குருதி முக்குற்றப்‌ பூண்ணிலக்கணம்‌ - இது, குருதிவளி, குருதிப்‌ 
பித்தம்‌, குருதி ஐயப்‌ புண்களின்‌ குறி குணங்களையுடைத்தாயிருக்கும்‌. 

176. வெளுத்த குருதிப்‌ புண்ணிலக்கணம்‌ - இது, நாக்கின்‌ 
நிறத்தையொத்து, புண்ணின்‌ நடுவிலுயர்ந்தும்‌, மினுமினுப்புடன்‌ 
கூடியிருப்பது மன்றி நீர்க்கசிவின்றிச்‌ சூட்டுடன்‌ பொருந்தியதாயுமிருக்கும்‌. 

ஆறிவரும்‌ பூண்ணின்‌ குறி குணங்கள்‌ 

சாம்பலும்‌ மஞ்சளும்‌ கலந்த நிறத்துடன்‌ இருக்கும்‌. அதன்‌ அடிப்புறம்‌ 
தடிப்பின்றியும்‌, நீர்க்கசிவின்றியும்‌ அதன்‌ ஓரங்கட்கருகில்‌ சற்றுத்‌ 
்‌- தடித்துமிருக்கும்‌. 

ஏறக்குறைய ஆறிவரும்‌ புண்ணினிலக்கணம்‌ 

சாம்பல்‌ நிறத்துடன்‌ சிறு கறுப்புப்‌ புள்ளிகள்‌ போன்று காணப்படும்‌. 
ஆறிவரும்‌ ஓரங்கள்‌ நோய்க்கண்படாத தோலின்‌ நிறத்தை யொத்திருக்கும்‌. 

தீரும்‌ தீராதவை 

1. நோயாளியின்‌ ஏழு உடற்கட்டுகளின்‌ நிலையைப்‌ பொருந்தியதா 
யிருக்கும்‌. எவ்வாறெனில்‌, சாரம்‌, செந்நீர்‌ முதலிய தம்‌ நிலையில்‌ கூடியாவது, 
குறைந்தாவது இருத்தல்‌, வளி, பித்த, ஐயங்கள்‌ தன்னிலை வளர்ச்சியடைந்து 
கலந்திருத்தல்‌. 

2. நோயினன்‌ வயது. ல்‌ 

3. புண்ணேற்பட்ட உறுப்பு, எடுத்துக்‌ காட்டாகக்‌ காலின்‌ முன்பக்கம்‌ 
தொடையிடுக்கு, அக்குள்‌, குதிக்கால்‌ ஆகிய விடங்களிற்றோன்றும்‌ புண்கள்‌ 
மற்றைய விடங்களிலுண்டாகும்‌ புண்களைப்‌ போல விரைவில்‌ குணமடையா. 

ஈதன்றி, மர்ம நிலைகளில்‌ புண்கள்‌ ஏற்பட்ட காலத்தும்‌ அமுத 
நிலைகள்‌ வாழிடங்களில்‌ அடிபடுவதால்‌ பிறந்த புண்களும்‌ விரைவில்‌ 
குணப்படா. 

4. புண்ணின்‌ அமைப்பைப்‌ பொருந்தியதாகவுமிருக்கும்‌. 

புண்ணானது வட்ட வடிவமுள்ளதாயும்‌, முக்கோண வமைப்பைப்‌ 
பொருந்தியதாகவும்‌, நான்கு மூலைகளுள்ளதாகவும்‌ இருப்பின்‌ தீரும்‌. 

மேற்கூறிய வடிவங்களிலொன்றிலாவது பொருந்தாத புண்ணானது 
ஆற்றிக்கொள்ள முடியாததாகும்‌. 

கீழ்க்‌ கூறப்படுமிடங்களிற்றோன்றும்‌ புண்கள்‌ அரிதிற்றீர்வனவாம்‌ - 
ட கண்‌. ௨ கடைக்கண்‌, 3. மூக்குத்துளை, 4. எயிறு, 5. மார்பு, 6. நகில்‌, 
?. பூட்டுகள்‌. 


62 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
மேலும்‌, மதுமேகம்‌, கயம்‌, பெருநோய்‌ ஆகிய இந்நோய்களில்‌ 


வருந்துபவர்களில்‌ உண்டாகும்‌ புண்ணானது மிகக்‌ கொடுமையுடையதாகும்‌. 


துவக்கத்திலேயே தகுந்த மருத்துவம்‌ செய்யாது தவறுவதின்‌ 
காரணமாகக்‌ கெடுதியடைந்த புண்களும்‌ விரைவில்‌ குணமாகா. 


நன்கு அறுவை முறைகளைக்‌ கற்றுணராதவனும்‌, கைதேர்ச்சியற்ற 
வனுமான மருத்துவன்‌ பரிகரிக்கும்‌ விரணங்களும்‌ மிக அரிதிற்றீரும்‌. 


கிரந்தி முதலியவற்றிலுண்டாகும்‌ புண்களும்‌, ஊண்‌ கசியும்‌ புண்‌ 
களும்‌, வரம்புயர்ந்திருக்கும்‌ புண்களும்‌, அடிப்புறம்‌ பள்ளமுள்ளதாயிருக்கும்‌ 
புண்களும்‌, பிளப்புடன்‌ கூடிய புண்களும்‌ மருத்துவத்தில்‌ குணமடையாவாம்‌. 

உச்சி, விரல்நுனி, வர்மங்கள்‌, எலும்பு, எலும்பினுள்ளிருக்கும்‌ மூளை 
தெரியக்கூடிய நிலைமையிலிருக்கும்‌ புண்களும்‌, உடலினுட்புறத்தே 
யிருக்கும்‌ ஆசயங்கள்‌ கெடுதியடைவதனால்‌ உண்டாகும்‌ புண்களும்‌ 
மருத்துவத்திற்கு வயப்படா. 


ஈதன்றி, விரைவில்‌ ஆறக்கூடுமெனக்‌ கூறப்பட்டுள்ளவிடங்களிலேற்‌ . 
படும்‌ புண்களும்‌, ஏழுடற்‌ கட்டுகளும்‌ அக்கினி வன்மையில்‌ யல 
மானாலும்‌ விரைவில்‌ குணப்படா. 


மருத்துவம்‌ 


முதலில்‌ புண்ணோயுற்றோன்‌ வாழ்வதற்கேற்றவோரிடத்தில்‌ தங்கி 
வரவேண்டும்‌. 


நடத்தல்‌, ஓடல்‌, ஆடல்‌ ஆகிய தொழில்களைத்‌ தவிர்த்து, பொறுமை 
யுடன்‌ ஓரிடத்தில்‌ அமர்ந்திருக்கவேண்டும்‌. அவனது படுக்கையானது 
மிகவும்‌ விசாலமுள்ளதாகவும்‌, மேடுபள்ளமில்லாததாகவுமிருக்கவேண்டும்‌. 
அவனிருக்கும்‌ அறையானது நன்கு அமைக்கப்பட்டதாகவும்‌, அழுக்கின்றிப்‌ 
புனிதமானதாகவும்‌, நல்ல வெளிச்சம்‌, காற்று உலவக்‌ கூடியதாகவும்‌ 
அமைக்கப்பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. 


இதுவன்றி, நாளும்‌ புகை போட்டும்‌, கழுவிச்‌ சுத்தம்‌ செய்து வைத்தல்‌ 
வேண்டும்‌. கெட்டழுகிய புண்கள்‌ துர்நாற்றத்துடனிருக்கையில்‌ கந்தகம்‌, 
அகில்‌, தேவதாரு இவற்றாலாகிய புகையைப்‌ பயன்படுத்தலாம்‌. தொற்று 
நோயுள்ள காலத்தில்‌ கண்டங்கத்தரி, பேய்ப்புடல்‌, பேய்ப்பீர்க்கு, உலர்ந்த 
வேப்பிலை இவைகளைப்‌ புகைக்கலாம்‌. 

மட்டிப்பால்‌, கார்போகரிசி, தேவதாரு, அகில்‌ முதலியவைகளையும்‌ 
புகைப்பதற்குப்‌ பயன்படுத்தலாம்‌, பளிங்குச்‌ சாம்பிராணி, பூனைக்கண்‌ 
குங்கிலியமாகிய இவைகளும்‌ மேற்கூறப்பட்ட புகைபோடுதலுக்காகும்‌. 


புண்‌ மருத்துவம்‌ 63 


ட ப்ப பப ப ப ப 0 ப ப டை 
உள்‌ மருந்துகள்‌ 

உடலிலுள்ள குற்றங்களையும்‌ உடற்கட்டுகளையும்‌, தூய்மைப்படுத்‌ 
தும்‌ வகையில்‌ மலத்தை முறையாகக்‌ கழிக்கவேண்டும்‌. எக்குற்றம்‌ 
தன்னிலை பிறழ்ந்திருக்கிறதோ அதற்கேற்ற பேதி மருந்துகளைச்‌ கொடுத்து 
மலம்‌ போக்கல்‌ வேண்டும்‌. 

இதுவன்றி, சாரம்‌ முதலிய உடற்கட்டுகள்‌ தம்‌ வன்மையில்‌ 
குன்றியிருந்தால்‌ அவற்றை வளர்ப்பதற்கான மருந்துகளைப்‌ பயன்‌ 
படுத்தவேண்டும்‌. 

சாரம்‌ கெட்டிருக்கும்போதும்‌, தோல்‌ பிணிபட்டிருக்கும்போதும்‌, 
கந்தகம்‌ சேர்ந்த மருந்துகளையும்‌ பரங்கிப்பட்டை சேர்ந்த மருந்துகளையும்‌ 
வழங்கலாம்‌. | 

செந்நீர்‌ கெட்டிருக்கையில்‌ இரும்பு, கந்தகம்‌, ஈயம்‌, செம்பு, நீரடி முத்து, 
சேங்கொட்டை ஆகிய இவை சம்பந்தமான மருந்துகளைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

தசை, மூளை இவைகள்‌ கேடடைந்து இருக்கையில்‌ இரும்பு, பவளம்‌, 
இரசம்‌, செம்பு, முதலியவைகளால்‌ முடிந்த மருந்துகளைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

வெளி மருந்துகள்‌ 
புண்களை அவற்றின்‌ நிலைமைக்கு ஏற்றவாறு பரிகரிக்க வேண்டும்‌. 


புண்கள்‌ தோன்றியவுடன்‌ மருத்துவம்‌ செய்முறை - புண்ணைத்‌ 
தூய்மை செய்தலும்‌ பக்கங்களிலிருக்கும்‌ அழுக்கை அகற்றலுமாம்‌. 

வளிப்‌ பூண்‌ - பாலுள்ள மரங்களின்‌ குடிநீரைக்‌ கொண்டு கழுவித்‌ 
தூய்மை செய்தலுமாம்‌. இதற்கு ஆல்‌, அத்தி, இத்தி, அரசு இவை 
பயன்படும்‌. 

அழற்‌ பூண்‌ - கைப்பும்‌ இனிப்பும்‌ பொருந்திய பொருள்களாலாகிய 
குடிநீரை உபயோகிக்கலாம்‌. இதற்கு அதிமதுரம்‌, நிலவேம்பு, வேம்பு, 
பேய்ப்புடல்‌ இவை பயன்படும்‌. 

ஐயப்‌ பூண்‌ - சிறிது காரமுள்ள பொருள்களும்‌, துவர்ப்புப்‌ 
பொருள்களும்‌ சேர்த்துச்‌ செய்யப்பட்ட குடிநீர்‌ பயனாகும்‌. இதற்கு முக்கடுகும்‌ 


முப்பலையும்‌ உதவும்‌. 


வீரநீர்‌ - ஐயப்‌ புண்ணுக்கும்‌, பித்தப்‌ புண்ணுக்கும்‌ பயன்படும்‌. 


64 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
குளிர்ந்த நீர்‌ - இரு அழற்‌ புண்‌, வளிப்‌ புண்‌ இவற்றில்‌ பயன்படும்‌. 


படிகார நீர்‌ - அழல்‌, ஐயப்‌ புண்களுக்குப்‌ பயன்படும்‌. வளிப்‌ 
புண்ணில்‌ சிறிது நெய்ப்புத்‌ தன்மையுள்ள பொருள்களும்‌ பயனாம்‌. 


குணப்படுத்துதல்‌ - புண்ணிலிருக்கும்‌ மலினங்களையும்‌ பதனழிந்த 
உடற்கட்டுகளையும்‌ வெளிப்படுத்த வேண்டும்‌. இதற்காக ஐயப்‌ புண்ணில்‌ 
காரங்களையும்‌, அழற்‌ புண்ணில்‌ களிம்புகளையும்‌, வளிப்‌ புண்ணில்‌ 
நெய்ப்புத்‌ தன்மை பொருந்திய புற்கைகளையும்‌ வழங்கலாம்‌. 

நாயுருவியுப்பை ஐயப்‌ புண்ணிலிருக்கும்‌ கெட்ட தசைகளை நீக்க 
வழங்கலாம்‌. 

அழற்‌ புண்ணில்‌ காணப்படும்‌ கெட்ட தசையை நீக்குவதற்குத்‌ 
துரிசை உபயோகித்து அன்ன பேதி நீரினால்‌ கழுவ வேண்டும்‌. 

வளிப்புண்ணின்‌ கெட்ட தசை தானாகவே வெளி வந்துவிடும்‌. 

புண்ணைக்‌ குணப்படுத்தும்‌ மருந்துகள்‌ - ஐயப்‌ புண்ணைத்‌ தூய்மை 
செய்து, பிறகு, துவர்ப்புள்ள குடிநீரில்‌ துணித்‌ துண்டை நனைத்து வைத்து 
கட்டலாம்‌. சிலர்‌ தேனையும்‌ பயன்படுத்தலாம்‌ என்கின்றனர்‌. 

பித்தப்‌ புண்ணில்‌ மருந்து நெய்களைப்‌ பயன்படுத்தலாம்‌. வளிப்‌ 
புண்ணில்‌, எண்ணெயும்‌, தேங்காய்‌ நெய்யும்‌, பயன்படும்‌. பித்தப்‌ புண்‌, 
வளிப்புண்‌ இவ்விரண்டிலும்‌ (அமிர்தமெழுகு) வீரவெண்ணெயும்‌, ஐயப்‌ 
புண்ணில்‌ வெங்காரப்‌ பச்சையும்‌, மாசிக்காய்‌, கடுக்காய்‌, களிப்பாக்கு 
இவற்றால்‌ ஆகிய பொடியும்‌ தூவு மருந்தாக வழங்கலாம்‌. புண்கள்‌ முற்றும்‌ 
ஆறியபின்‌ தேங்காய்‌ நெய்யை வெளியில்‌ பூசலாம்‌. 

தோலின்‌ நிறம்‌ உண்டாவதற்கு யானைத்தோல்‌ கருக்கை தேங்காய்‌ 
நெய்யில்‌ குழைத்துப்‌ பூசலாம்‌. அவ்விடத்தில்‌ மயிர்‌ முளைப்பதற்கு யானை 
மயிரைச்‌ சுட்டு, தெங்கு நெய்யில்‌ குழைத்துப்‌ பூசலாம்‌. இதற்கு யாதைதை . 
தந்தமும்‌ பயன்படும்‌. 


குறிப்பூ - மருதோன்றி மணப்பாகும்‌, இலுப்பைப்பட்டை பூச்சும்‌ 
தோலின்‌ நிறத்தையுண்டாக்குவதற்குப்‌ பயன்‌ படுத்தலாம்‌. 
சிலைப்பூுண்‌ 


இதனையே நாடி விரணமென்றுங்‌ கூறுவர்‌. இவை பெரும்பாலும்‌ நாடி 
நரம்புகளிலுண்டாகும்‌. அன்றியும்‌, தசை நார்களின்‌ இடைச்‌ சந்துகளிலும்‌ 
உண்டாகும்‌. இவைகள்‌ துவக்கத்தில்‌ சிறு கட்டிகள்‌ போலவே தோன்றும்‌. 


| 
சிலைப்புண்‌ 65 


_ ப ப ப  _இரஇுருக்வவிப்விவகம்கிமிவிதிகலம்‌. ப அ பப பட படம்‌ 

சிலைப்புண்‌ பிறக்கும்‌ வகை - நாடி நரம்புகளில்‌ பிறக்கின்ற 
கட்டியானது பழுத்து உடைந்து நச்சுத்‌ தன்மை யடையின்‌, அந்த நரம்பைப்‌ 
பற்றிய தசை முதற்கொண்டு என்புவரை சிலையோடும்‌. எவ்வாறெனில்‌ அது 
ஒரு நரம்பைப்பற்றினாலும்‌ அதற்குப்‌ பல நரம்புகளும்‌ சம்பந்தப்பட்டு வலைப்‌ 
பின்னலைப்‌ போலிருப்பதால்‌, சிலையோடுதற்கும்‌, சீழ்‌ கொள்ளுதற்கும்‌, ஒரு 
வழியேயன்றிப்‌ பல வழிகளுமுண்டென்றறிக. ஆகையால்‌ சிலையோட 
வொட்டாமல்‌ வகையாக உட்படுத்த வேண்டும்‌. 


எண்‌ - இது 1. வளிசிலைப்புண்‌ 2. பித்தசிலைப்புண்‌, 
3. ஐயசிலைப்புண்‌, 4. முக்குற்றச்சிலைப்புண்‌, 5. என்புச்‌ சிலைப்புண்‌ என 
ஐவகைப்படும்‌. 


வளிசிலைப்பூண்‌ - இது நுட்பமான முகத்துடன்‌ நிறமாற்றத்துடன்‌ 
பிறந்து மிக்க நோயைத்‌ தரும்‌. இக்கட்டியானது பழுத்துடைந்த பின்‌, அதில்‌ 
நுரைத்த நீர்‌ வடியும்‌. அந்‌ நீரானது கருஞ்செம்மை நிறம்‌ பொருந்தியதாகவும்‌, 
இராக்‌ காலங்களில்‌ மிகவும்‌ பெருகுவதாயுமிருக்கும்‌. வருத்தமும்‌ சற்று 
மிகுந்தேயிருக்கும்‌. 

மித்தசிலைப்புண்‌ - இப்புண்‌ பிறக்கையில்‌ அவ்விடத்தில்‌ எரிச்சலும்‌, 
சுரமும்‌, நீர்‌ வேட்கையும்‌ உண்டாகும்‌. பழுத்துடைந்தபின்‌, மஞ்சள்‌ 
நிறத்துடன்‌ சுடுகையுள்ள துர்நாற்றச்சீழும்‌ குருதியும்‌ பகற்‌ காலத்தில்‌ 
ஒழுகுவதாயிருக்கும்‌. 


யைசிலைப்பூண்‌ இது தடித்துக்‌ கெட்டிப்பட்டு மினுமினுப்புடன்‌ 
இருக்கும்‌. இக்கட்டி பழுத்துடைந்தால்‌ சீழ்‌ வடியும்‌, மிக்க நமைச்சலுண்‌ 
டாகும்‌. 


முக்குற்றச்சிலைப்‌ பூண்‌ - இது வளி முதலிய மூன்று சிலைப்‌ 
புண்களுக்கு முள்ள குணங்களையெல்லாம்‌ பெற்றிருக்கும்‌. இது குண 


மடையாது. 


ஏன்புச்சிலைப்புண்‌ - என்பின்‌ நரம்புகட்குத்‌ துன்பத்தைக்‌ கொடுக்‌ 
கும்‌. இது பழுத்துடைந்தால்‌ இதனின்றும்‌ குருதியும்‌ சீழும்‌ வடியும்‌. அவ்வாறு வடியும்‌ 
குருதியும்‌ சீழும்‌ சிறிது சுடுகையுடன்‌ பொருந்தியதாயிருக்கும்‌. இப்புண்‌ மிக்க 
நோயைத்தரும்‌. இது தீராதாம்‌. 


மபொகுப்‌ பரிகாரம்‌ - சிலைப்புண்களில்‌ முதலில்‌ அவற்றிலுள்ள 
மலினங்களை வெளிப்படுத்தவேண்டும்‌. இதற்குச்‌ சிறந்தது காரமேயாகும்‌. 
குற்றத்திற்கேற்றவாறு காரத்தை வளிச்சிலைப்‌ புண்ணோயில்‌ மருந்தெண்‌ 


% 


66 தத்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


ணெயுடனும்‌, பித்தசிலைப்புண்ணில்‌ ஆநெய்யுடனும்‌, கபசிலைப்புண்ணில்‌ 
தனியாகவும்‌ வழங்கவேண்டும்‌. அவ்வாறு செய்வதால்‌ சிலைப்‌ 
புண்ணிலேற்பட்ட புரைகளிலிருக்கக்கூடிய அழுக்குகள்‌ வெளிப்படும்‌. 
பிறகு, புண்ணை ஆற்றக்கூடிய மருந்தெண்ணெய்களைப்‌ பயை லத்‌ 
வேண்டும்‌. 


ஊன்‌ டூச்சுத்‌ தைலம்‌ - அம்‌ மருந்தெண்ணெயால்‌ புண்களிலுள்ள 
கெட்டுப்போன தசைகள்‌ நீக்கப்பட்டு குற்றம்‌ நீங்கிப்‌ புண்கள்‌ ஒழுங்காக 
நிரவிவரும்‌. இம்‌ மருந்தில்‌ சங்கு சுட்டபொடி, டகர நகங்பகு 
எள்ளுக்காய்த்தோல்‌ சாம்பலுப்பு என்பவை சேரும்‌. 


சிலைப்‌ புண்கள்‌ ஒருகால்‌ புரையோடி வேறோரிடத்தில்‌ இன்னொரு 
முகம்‌ காண்பித்துடைதலுமுண்டு. இதை மெழுகுத்தைலம்‌, புங்‌ 
கெண்ணெய்‌ இவ்விரண்டை ஓரளவாகக்‌ கலந்து புண்ணில்‌ பீச்சவேண்டும்‌. 


பூவரசம்பட்டைத்‌ தைலத்தை உள்ளுக்குங்‌ கொடுத்து மேலுக்கும்‌ 
பூசலாம்‌. பூதகரப்பான்பட்டைத்‌ தைலம்‌ மேலே பூசப்‌ பயன்படும்‌. 


ஈரிடத்தில்‌ -கட்டியுண்டாகியோ ஓரிடத்தில்‌ கட்டியுண்டா 
கியோ உடைந்துண்டாம்‌ சிலைப்புண்களை வெள்ளிச்‌ சலாகை கொண்டு 


- புண்ணின்‌ ஆழத்தை அறிந்து கொள்ளவேண்டும்‌. பிறகு இதனைக்‌ 
காரச்சீலை கொண்டு பெருக்கவேண்டும்‌. 


சிலைப்புண்ணைப்‌ பெருக்கக்‌ கூடிய மருந்துகள்‌ 


நாயுருவியுப்பு, எள்ளுக்காய்தோலுப்பு இவ்விரண்டையும்‌ வேப்ப 
முத்து நெய்‌ அல்லது எள்நெய்யிற்‌ கலந்து துணித்துண்டிற்றோய்த்து 
வைக்கலாம்‌. இவ்வாறு செய்யின்‌, குருதி மிகுதியாய்ப்‌ பெருகுமானால்‌ 
உடனே அதை நிறுத்திவிடவும்‌. 


கெட்ட ஊன்‌ வளர்ச்சி யிருப்பின்‌ மேலும்‌ இம்மருந்தையே வழங்க 
லாம்‌. கெட்ட ஊனில்லாதிருப்பின்‌, புண்ணையாற்றக்‌ கூடிய மருந்தைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. அவை :- 1. மயில்‌ துத்தம்‌, 2. ஊமத்தைச்சாறு, 
3. குப்பைமேனிச்சாறு, 4. தெங்கு நெய்‌ இவை சேர்த்துக்‌ காய்ச்சிய 
மருந்தாயின்‌ மிக்க பலன்‌ தரும்‌. ஏனெனில்‌ கெட்ட ஊன்‌ வளர்ச்சியைக்‌ 
கரைப்பதற்கும்‌ புண்ணை ஆற்றுவதற்கும்‌ வன்மையுடைய பொருள்கள்‌ 
சேர்ந்திருக்க வேண்டும்‌. அல்லாமலும்‌, எருவாயிலுண்டாம்‌ புண்கள்‌ 
பெரும்பான்மை நோயுள்ளதாகையால்‌, அதனைத்‌ தணிக்கக்கூடிய 


ஆவ்வ்‌ அ அளி, 


சிலைப்புண்‌ 67 


பபபதிப்ப தப்ப ன்ப ழில வவ ப விட அட பம பழய கல அலம்‌ வ ல்‌ அடத அனத பகா மனகன மட்ட 
தழைகளும்‌, சேர்ந்துள்ளதாயிருத்தல்‌ நலம்‌. மேற்கூறிய பொருள்களும்‌ 
1. துருசு கெட்ட ஊன்‌ வளர்ச்சியைத்‌ தடுக்கும்‌, 2. ஊமத்தை துன்பத்தைக்‌ 
குறைக்கும்‌, 3. தேங்காய்‌ நெய்‌ புண்ணையாற்றும்‌, 4. குப்பைமேனி 
கிருமியை யணுகவொட்டாது. 


மேற்கூறியவாறு, சிலைப்புண்ணேற்படின்‌ அதை வெள்ளிச்‌ சலாகை 
கொண்டு நிதானித்தபின்‌ காரநூல்‌ கொண்டு அதனை அறுத்துவிட 
வேண்டும்‌. இச்சிலைப்‌ புண்ணானது எருவாய்க்கருகிருப்பின்‌ எலாகையை 
அதன்‌ வழியாகச்‌ செலுத்தியதனை எருவாயினுட்‌ புறத்தில்‌ வரும்படி 
செய்யவேண்டும்‌. அதன்பின்‌ கார நூலை தக்கவாறு செலுத்தி எருவாயின்‌ 
உள்வழியாக இழுத்தெடுத்தல்வேண்டும்‌. பின்னர்‌ இருபக்க முனைகளையும்‌ 
சேர்த்து முடியவேண்டும்‌. அறுபட்ட புண்ணையாற்றுவதற்குப்‌ புங்கு 
நெய்யைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 


கார நரல்‌ செய்விதம்‌ - உத்தாமணிப்பால்‌, எருக்கம்பால்‌, துரிசு 


ஓரெடை. இப்பாலில்‌ மயில்‌ துத்தத்தையும்‌ மஞ்சளையும்‌ இழைத்து அதில்‌ 
நூலை நனைத்துக்‌ காய வைக்கவும்‌. 


12. மூலம்‌ 


“ அனணில பித்த தொந்த மலாது மூலம்‌ வராது.” 


காரணம்‌ 


. “தாயத்தின்‌ மூலங்‌ கண்டவிதுங்‌ கேளு] 
பாயொத்த தீபனம்‌ பரிந்தே யடககினும்‌ 
மாயை மயக்க மலத்தை யடககினும்‌ 
ஓயற்ற குண்டலவிக்‌ குள்புகு.ம்‌ வாயுவே. 
“வாயு புகுந்துமலத்தோ டபானத்தைத்‌” 
தேயுவைக்‌ கூட்டித்‌ திரட்டிச்‌ சுருககிடும்‌ 
தோயும்‌ மலம்வரின்‌ சுருக்கி முன்னேதின்‌ 
றேயு முளைபோ லபான ஊிறுக்குமே.” 


வகை - இதனைச்‌ சிலர்‌ அறுவகையென்றும்‌, வேறு சிலர்‌ 9 வகை 
என்றும்‌, மற்றும்‌ சிலர்‌ 214 வகையென்றும்‌ கூறுவர்‌. 

மூலம்‌ 21 வகை - 1. நீர்‌ மூலம்‌, 2. செண்டு மூலம்‌, 3. முளை மூலம்‌, 
4. சிற்று மூலம்‌, 5. வறள்‌ மூலம்‌, 6. குருதி மூலம்‌, *. சீழ்‌ மூலம்‌, 8. ஆழி 
மூலம்‌, 9. தமரக மூலம்‌, 1௦. வளி மூலம்‌, 11. பித்த மூலம்‌, 12. ஐய மூலம்‌, 
13. இருகுற்றக கலப்பு மூலம்‌, 14. வினை மூலம்‌, 15. மேக மூலம்‌, 


16. பவுத்திர மூலம்‌, 17. கிரந்தி மூலம்‌, 18. குத மூலம்‌, 19. புற மூலம்‌, 2௦. சுருக்கு 
மூலம்‌, 21. சவ்வு மூலம்‌ என்பவையாம்‌. 


1. நீர்‌ மூலம்‌ -கொப்பூழில்‌ வலியுண்டாகும்‌; அடிவயிறு பொருமும்‌, 
மலம்‌ வறளும்‌, வாயில்‌ நீர்‌ சுரக்கும்‌, காற்றுப்‌ பரியும்போது அதனுடன்‌ நுரைநீர்‌ 
வெளிப்பட்டு, விரைவில்‌ மலம்‌ வருவது போலக்‌ காணப்பட்டு அடிக்கடி 
எருவாய்‌ வழியாய்‌ நீர்ப்‌ பாயும்‌. 


2. செண்டு மூலம்‌ - எருவாயில்‌ கருணைக்‌ கிழங்கின்‌ முளையைப்‌ 
போல உண்டாய்‌ மூன்று நாட்குப்‌ பிறகு மிகவலியுண்டாகி மலம்‌ தீய்ந்து, 
குருதியும்‌ தண்ணீருமாகக்‌ கசிந்து, இரைச்சலுடன்‌ எருவாய்‌ சுருங்கிவிடும்‌. 

8. மூளை மூலம்‌ - எருவாயில்‌ மஞ்சளின்‌ முளையைப்‌ போல ஒரு 
முளை தோன்றிக்‌ கடுத்து தடித்து எரிச்சலுண்டாகும்‌. அடி வயிறு 
கல்போலாகும்‌. எருவாய்‌ சுருங்கி நமைச்சலுடனும்‌, இரைச்சலுடனும்‌ குருதி 
இறங்கும்‌. ஏப்பம்‌ அடிக்கடி நேரிட்டு மலந்‌ தீயும்‌. 


மூலநோய்‌ மருத்துவம்‌ 69 


4. சிற்றூ மூலம்‌ - எரு வாயில்‌ சிறு முளைகள்‌ பலதோன்றி 
உடலெரிச்சல்‌, மயக்கம்‌, வயிறு மினுமினுத்துக்‌ குத்தல்‌, இரைச்சல்‌, இழுத்துப்‌ 
பிடித்தல்‌, பொருமல்‌, இளைப்பு, உடல்‌ வெளுப்பு, பசியின்மை அல்லது 
குறைவு முதலியன காணும்‌. 

௦. வறள்‌ மூலம்‌ - மலக்கட்டு, செந்நீர்‌ துளித்துளியாய்‌ விழுதல்‌, 
எப்போதும்‌ உடல்‌ வெப்பமாகவே இருத்தல்‌, உடல்‌ உலர்தல்‌, உடல்‌ வன்மை 
குறைதல்‌, எருவாயில்‌ நோயினன்‌ அறியமுடியாதபடி முளைகளிருத்தல்‌, 
சாந்தமின்றிச்‌ சண்டையிடுதல்‌ ஆகியவை யுடையதாம்‌. 

௦. இரத்த மூலம்‌ - கொப்பூழில்‌ நோவெடுத்து மலவாயில்‌ சிறிய 
கதிர்போலச்‌ சரேலென்று குருதி ஒழுகுதல்‌, உடல்‌ வற்றி வெளிறுதல்‌, 
- கைகால்‌ ஓய்தல்‌, சோகை, மார்பிடிப்பு, தலைவலி யுண்டாதல்‌, 
கண்ணிரண்டும்‌ மஞ்சள்‌ போலாதல்‌, தள்ளும்படியான மயக்கம்‌ காணலாகிய 
குணங்களுண்டாகும்‌. 


7. சீழ்‌ மூலம்‌ - எருவாய்கடுத்து எரிதல்‌, சீழும்‌ தண்ணீருமுண்டாதல்‌, 
உடல்‌ உலர்ந்து வெளுத்து மஞ்சளாதல்‌, வாய்‌ நீர்‌ சுரத்தல்‌, நடை குறைதல்‌, 
சிறுநீர்‌ மஞ்சளாயிறங்கிய தன்மையுடையது. 

8. ஆழி மூலம்‌ - எருவாயில்‌ நீண்ட ஒரே முளை வள்ளிக்‌ கிழங்கு 
போல்‌ திமிர்த்துத்‌ தோன்றுதல்‌, நீர்‌, சீழ்‌, குருதி இவை யொழுகல்‌, மலச்சிக்கல்‌, 
வன்மை குன்றல்‌, அயர்ச்சி, காரமுள்ள பொருள்களில்‌ பிரியமின்மை 
உண்டாகுதலாம்‌. 

9. தமரக மூலம்‌ - எருவாயில்‌ உலக்கைப்‌ பூண்‌ போலாவது 
தாமரைப்பூப்‌ போலாவது மலர்ந்திருத்தல்‌, மலம்‌ துண்டு துண்டாயிறங்கல்‌, 
குருதி வெளிப்படல்‌, நமைச்சல்‌, வயிறிரைதல்‌, ஊதல்‌, நீரிழிதல்‌, பசி மந்தம்‌, 
மேல்‌ மூச்சு, அசதி முதலியன வுளவாம்‌. 

170. வளி மூலம்‌ - எருவாயானது கொவ்வைப்‌ பழத்தைப்‌ போல்‌ 
சிவந்து, வாதுமைப்‌ பூப்போல்‌ வளர்ந்து கருப்பாயும்‌, மெல்லியதாயும்‌, கடுப்பு, 
நமைச்சல்‌, குத்தல்‌, திமிர்த்தல்‌ உண்டாயிருக்கும்‌. அவ்விடத்தில்‌ மயிர்‌ 
அதிகமாக முளைத்திருக்கும்‌. மலம்‌ சிக்கச்‌ சுருக்கும்‌, சில வேளையில்‌ 
வெண்மையாய்ப்‌ பேதியாகும்‌, குடலில்‌ வலி, தலைவலி முதலியவை 
யுண்டாகும்‌. 

1]. பித்த மூலம்‌. - எருவாயில்‌ பருத்திக்‌ கொட்டையைப்‌ போலவும்‌ 
நெல்லைப்‌ போலவும்‌ முளைகளுண்டாதல்‌, தலைவலி, மலக்கட்டு, மலம்‌ 
ஆட்டுப்‌ புழுக்கைப்‌ போலத்‌ திரிதிரியாகவும்‌ செந்நீருடனும்‌ சீதத்துடனும்‌ 
வெளிப்படல்‌; எருவாயில்‌ காப்பு, எரிச்சல்‌, நீர்‌ வேட்கை, வியர்வை, கலக்கம்‌, 
சீற்றம்‌, வன்மைக்‌ குறைவு ஆகிய இவையுண்டாகும்‌. 


டடபடு .... சித்தர்‌அறுவைமருத்துவம்‌ 


12. ஐய மூலம்‌ - எருவாயில்‌ வெண்மையான முளைதோன்றுதல்‌, 
எந்நேரமும்‌ நமை, எரிச்சல்‌, கடுப்பு, சீழ்‌ தண்ணீருடன்‌ கடுத்துக்கொண்டு 
மலமிறங்கல்‌, சிறுநீர்‌ சூடாயிறங்கல்‌, அறிவு மாறாட்டம்‌, விந்து குறைவு, 
உடல்‌ வெளுத்தல்‌, சுவை கெடல்‌ உண்டாகு மென்பதாம்‌. 


13. இரு குற்றக்‌ கலப்பூ மூலம்‌ - எருவாய்‌ குறுகி, கோழிக்‌ கொண்‌ 
டையை யவ்விடத்தில்‌ பதித்து வைத்தது போற்‌ காணல்‌, நடக்கக்‌ கூடாமை, 
வயிற்றுப்‌ பொருமல்‌, வருத்தும்‌, நடுக்கம்‌, வியர்வை, நீர்‌ வேட்கை, பேதி, 
உடல்‌ அட்டையைப்போல்‌ சுருங்கல்‌, திடுக்கிடுதல்‌ ஆகியவையுடையதாம்‌. 


14. வினை மூலம்‌ - சோறு செரியாதிருத்தல்‌, பசியின்மை, 
புளியேப்பம்‌, அடிவயிற்றில்‌ குத்தல்‌, சீற்றம்‌, மலக்கட்டு, கைகால்‌ ஒய்ச்சல்‌, 
வயிற்றிரைச்சல்‌, நரம்புகள்‌ யாவும்‌ இழுத்தல்‌, கடுத்தல்‌ முதவியவையாம்‌. 

15. மேக மூலம்‌ - ஆண்‌ குறியில்‌ வெள்ளை விழுதல்‌, எருவாயில்‌ 
குருதி போதல்‌, இரைச்சலுடன்‌ பேதி, சிறுநீர்‌ எரிவு, கால்‌ வீக்கம்‌, தலைவலி, 
உடல்‌ பாரமாய்க்‌ காணல்‌, திமிர்‌, சிறுநீரில்‌ சர்க்கரை யுண்டாதலாகும்‌. 


16. பவுத்திர மூலம்‌ - எருவாயில்‌ கட்டி தோன்றும்‌, சிறுநீர்‌ அடிக்கடி 
கசியும்‌, கால்‌ கை வீங்கும்‌, எருவாயில்‌ கோழிக்‌ கொண்டையைப்‌ 
போலிருக்கும்‌, பூக்கள்‌ போல்‌ முளைகள்‌ உண்டாகி அவை கொவ்வைப்‌ 
பழம்போல்‌ சிவக்கு மெனற்பாலதாம்‌. 


17. கிரந்தி மலம்‌ - ஆண்குறியில்‌ புண்‌, கை கால்‌ கடுப்பு, 
எருவாயினுள்‌ புண்ணுண்டாகி, கொடி கொடியாய்‌ முளைகள்‌ கிளைத்துச்‌ சீழ்‌, 
"செந்நீர்‌, தண்ணீர்‌ இவைகளை வெளிப்படுத்தல்‌, எரிச்சல்‌, கடுப்பு, மலம்‌ 
கெட்டியாய்‌ வறண்டு எருவாய்‌ வெடிக்கும்படி மலம்‌ வெளிப்படல்‌ 
உண்டாகும்‌. 

78. குத மூலம்‌ - எருவாயில்‌ மூங்கில்‌ குருத்துப்‌ போல்‌ ஒரு முளை 
வெளிப்பட்டுத்‌ தள்ளினால்‌ சிலருக்கு வருத்தத்துடனும்‌ சிலருக்கு 
 வருத்தமின்றியும்‌ உள்ளே போய்விடுவதாயிருத்தல்‌, சீழ்‌, குருதி போதல்‌, 


வயிறு மிகவும்‌ பொருமிக்‌ கொள்ளுதல்‌, கால்‌ கைகள்‌ வீக்கம்‌, அடிக்கடி 
நாவறட்சியுடன்‌ நீர்வேட்கை, தொடைவவலி, சீற்றம்‌ இவைகள்‌ உண்டாகலாம்‌. 


179. பூற மூலம்‌ - எருவாயில்‌ எண்ணெய்‌ போலவும்‌ தண்ணீர்‌ 
போலவும்‌. கடுப்புடன்‌ சீழ்‌ இறங்கல்‌, நமை, திமிர்‌, சிறு சிறு சிரங்குகள்‌ 
மேலெல்லாம்‌ உண்டாதல்‌, கீழ்வாயில்‌ பருப்புபோல்‌ முளை, படுக்க 
முடியாமை, பிணத்தின்‌ முகம்‌ போல முகம்‌ வாடியிருத்தல்‌ உண்டாகும்‌. 


மூலநோய்‌ மருத்துவம்‌ 71 


20. சுருக்கு மூலம்‌ - குருதியும்‌ சீழும்‌ தடிப்பாயிறங்கல்‌, செந்நீர்‌ 
உடலினின்றும்‌ குறைந்து விடுவதால்‌ வேற்றுடம்பாய்‌ வெளுத்தல்‌, உடல்‌ 
அசைய முடியாமை என்பவையாம்‌. 


21. சவ்வு மூலம்‌ - மூலம்‌ மிகுதியாய்‌ எருவாயினில்‌ சவ்வுபோல 
சுற்றிச்‌ சீழும்‌ தண்ணீரும்‌ கசிவதுடன்‌ எரிச்சலுண்டாதலாம்‌. 


தீரும்‌ தீராதவை 


குத மூலம்‌, செண்டு மூலம்‌, சீற்று மூலம்‌, சீழ்‌ மூலம்‌, ஆழி மூலம்‌, 
தமரக மூலம்‌, வினை மூலம்‌, ஐய மூலம்‌, இரு குற்றக்கலப்பு மூலம்‌ ஆகிய 
இவை ஒன்பதும்‌ தீராவாம்‌. 


மருத்துவம்‌ - நாகச்‌ செந்தூரம்‌, இரசகந்தி மெழுகு, அக்கினி குமாரன்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


சூரணம்‌ - தூதுளைவேர்‌, மருட்கிழங்கு, கருணைக்கிழங்கு, பிரண்டை 
வேர்‌, ஆரை, காட்டுக்‌ கருணை, மிளகரணைவேர்‌, அறுக்கன்வேர்‌, 
நீர்முள்ளிவேர்‌, இவைகளை ஓர்‌ நிறையாக எடுத்துத்‌ தூள்‌ செய்து காலை 
மாலை வெருகடி அளவில்‌ தேனில்‌ கொடுக்கலாம்‌. 


மூல நோயினனுக்கு மலக்கட்டிருப்பின்‌ மூலக்குடார நெய்‌ மிகவும்‌ 
நன்மைதரும்‌. பழங்கள்‌ சேர்ந்த பேதி மருந்துகளும்‌, பன்னீர்ப்பூத்தேனூறல்‌ 
கொட்டைத்‌ திராட்சை, பன்னீர்ப்பூமோட்டு, ஆல்பகோடா இவைகளையும்‌ 
வழங்கலாம்‌. 

மூலத்திற்கு நாயுருவி நெய்‌ - செந்நாயுருவி முழுவதும்‌ 1௦௦ பலம்‌ 
இதைப்‌ பொடியாக வெட்டிப்‌ பஞ்சுபோலிடித்து மட்பாண்டத்திலிட்டுத்‌ 
தூய்மையான ஆற்றுநீர்‌ 16 படிவிட்டு, இரண்டு படியாகச்‌ சுருக்கி வடித்து 
வேறு பாண்டத்திலூற்றி, அதில்‌ ஆனெய்‌ 2௦ பலம்‌ சேர்த்து, அதிமதுரம்‌, 
கடகரோகணி, செங்கழுநீர்க்‌ கிழங்கு, இலுப்பைப்பூ, கோட்டம்‌, சதகுப்பை, 
கீழ்க்காய்‌ நெல்லி, சிறுதேக்கு, விடங்கம்‌, சுக்கு, திப்பிலி, மோடி வகைக்கு 
வராகனெடை 31% பொடித்துப்‌ பசுப்பால்‌ விட்டரைத்து மேற்படியிற் கரைத்துச்‌ 
சிறு தீயில்‌ எரித்துப்‌ பதத்தில்‌ வடித்துக்‌ காலையில்‌ ஒரு வேளை 632 
குன்றியெடை கொடுத்து, உடனே சிறிது வெந்நீர்‌ உட்கொள்ளச்‌ செய்யவும்‌. 


பத்தியம்‌ - கைப்பு, புளிப்பு, நீக்கி, பால்‌, நெய்‌, பத்தியப்‌ பொருள்கள்‌, 
கோழிமுட்டை, பத்திய மீன்‌ இவை ஆகும்‌. 


72 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
மூலத்திற்கு கோப்பிரண்டைச்‌ சூரணம்‌ 


கோப்பிரண்டை, வெண்சாரணைவேர்‌, கவிழ்தும்பைவேர்‌, வகைக்‌ 
குப்‌ பலம்‌-6, கல்லுப்புப்‌ பலம்‌-2௦, கடுக்காய்‌-2௦, எல்லாவற்றையும்‌ 
ஒன்றுபடச்‌ சேர்த்திடித்து வெயிலுலர்த்தி மறுபடியுமிடித்து, துணியில்‌ 
வடிகட்டி அதில்‌ பலம்‌ - 16 எடுத்து, சுக்கு, மிளகு, திப்பிலி, சிலாசத்து, 
அதிமதுரம்‌. கடகரோகண்ி, அத்தித்திப்பிலி, இந்துப்பு, கடுக்காய்‌, சத்திச்‌ 
சாரணைவேர்‌, மரமஞ்சள்‌, சதகுப்பை, ஓமம்‌, திப்பிலிக்கட்டை, கோட்டம்‌, 
மூங்கிலுப்பு, கடுகு, நிலவாகை, நெல்லி, தான்றி, அரத்தை, செவ்வியம்‌. 
கொடிவேலி வேர்ப்பட்டை, கடுக்காய்ப்பூ, சிவதைவேர்‌, கருஞ்சீரகம்‌, 
கரிப்பான்‌, சிறு இலவங்கப்பட்டை வகைக்கு வராகனெடை-6 
பொன்வறுவலாக வறுத்து இடித்த சூரணத்தை மேற்படி சூரணத்துடன்‌ 
சேர்த்து, உடல்‌ வன்மை, நோய்வன்மை, காலம்‌, இவைகளை உன்னி, 
இஞ்சிநீர்‌, சுக்குநீர்‌, சர்க்கரை, நல்ல வெல்லம்‌, சிற்றாமணக்கு நெய்‌, வெந்நீர்‌ 
ஆகிய இவைகளில்‌ ஒன்றைத்‌ துணைமருந்தாகக்‌ கொடுக்கலாம்‌. சூரண 
அளவு - 184 முதல்‌ 1 வராகனெடையாகும்‌. 

மேலும்‌ இம்மருந்து எருவாய்ச்‌ சுருக்கு, எருவாய்ச்‌ சுற்றிய தடிப்பு, 
எருவாய்த்தினவு, எருவாய்ப்புண்‌, கொப்பூழ்ச்சூலை, வளியினால்‌ குலையில்‌ 
மோதல்‌, குடல்வளி, வளிசம்பந்த நோய்கள்‌, அக்கினி மந்தம்‌, செரியாலம 
இவைகட்கும்‌ பயன்படும்‌. 


நத்தை இலேகியம்‌ - நன்றாகக்‌ கொழுத்துப்‌ பருத்த நத்தை 
களைக்‌ கொண்டு வந்து கழுவி ஒரு பானையிலிட்டு நீர்‌ ஊற்றி கொஞ்சம்‌ 
உப்பிட்டு வேகவைத்து, ஓட்டை நீக்கி, தசையை அம்மியில்‌ வைத்துப்‌ பால்‌ 
விட்டரைத்துத்‌ திப்பியில்லாமல்‌ அரைத்து வடிகட்டவும்‌. நத்தைத்‌ தசை 
பலம்‌-10, பனங்கற்கண்டு பலம்‌-10, பசுப்பால்‌ படி-1, கரைத்து வடி 
கட்டி, சாதிக்காய்‌, சாதிபத்திரி வகைக்கு வராகனெடை - 2, இவைகளைப்‌ 
பொடித்து அதில்‌ கலந்து சிறு தீயில்‌ கொதிக்க வைத்து இலேகிய பதம்‌ வரும்‌ 
வரை சுண்டவைத்து இறக்கவும்‌. தேவையிருப்பின்‌ சிறிது நெய்‌ சேர்க்கலாம்‌. 
கடைசியில்‌ குங்குமப்பூ 12 முதல்‌; 1 வராகனெடை பொடித்துத்‌ தூவிக்‌ 
கலந்து விடவும்‌. 


அளவு - புன்னைக்‌ காயளவு - இருவேளை கொடுக்க மூலத்தில்‌ 
இரத்தம்‌ வடிவதற்கு இது மிகவும்‌ சிறந்தது. 
ஆமை இலேகியம்‌ - இதுவே கசசப இலேகியம்‌ 
வெங்காயம்‌ பலம்‌ - 5, பூண்டு பலம்‌ - 1&, கிராம்பு பலம்‌ - 1&, 
கருவாப்‌ பட்டை பலம்‌ - 1, சோம்பு பலம்‌ - 1&, உருளரிசி பலம்‌ - 16, 
சாதிக்காய்‌ பலம்‌ - 1&, சாதி பத்திரி பலம்‌ - 1&, மஞ்சள்‌ பலம்‌ - 1&, 
இவைகளைப்‌ பொடித்துப்‌ பால்‌ விட்டரைத்துக்‌ கொள்ளவும்‌. . 


மூலநோய்‌ மருத்துவம்‌ 73 


காராமை - மேலே நத்தைக்குக்‌ கூறியது போலத்‌ தூய்மை செய்து 
கொள்ளவும்‌. பனங்கற்கண்டினளவு கற்கம்‌ ஆமைத்தசை இவைகள்‌ 
இரண்டுங்கூடிய நிறை இருக்கவேண்டும்‌. நெய்‌ கொள்ளுமளவு சேர்க்கவும்‌. 


அளவு - கொட்டைப்பாக்களவு, குழந்தைகட்குக்‌ கழற்சிக்காயளவு 
2 முதல்‌ 3 வேளை, இச்சா பத்தியம்‌. 


கருணைக்கிழங்குச்‌ சூரணம்‌ - காய்ந்த கருணைக்கிழங்கைப்‌ புளித்த 
காடியில்‌ வேகவைத்து மேற்றோல்‌ நீக்கிச்‌ சிறு துண்டுகளாக அரிந்து மூங்கில்‌ 
அல்லது மரத்தட்டில்‌ பரப்பி, நிழலிலுலர்த்தி இடித்து துணியில்‌ வடிகட்டிய 
தூள்‌ பலம்‌ - 8, கொடி வேலி வேர்ப்பட்டைத்தூள்‌ பலம்‌ - 4, சூரத்துக்‌ கடுக்காய்‌: 
தோல்‌ தூள்‌ பலம்‌ - 1, தோல்‌ நீக்கிய சுக்குத்‌ தூள்‌ பலம்‌ - 1, இவைகளைக்‌ 
கலந்து வேண்டியபோது 1 பலம்‌ எடுத்து அதற்குச்‌ சமன்‌ நல்ல வெல்லம்‌ 
சேர்த்து அரைத்து 72 முதல்‌ 1 கொட்டைப்‌ பாக்களவு கொடுக்க, மூலம்‌, 
தீர்வதன்றி, வயிற்றுவலி, வயிற்றுப்பொருமல்‌, மலக்கட்டு, பசித்‌ தீக்குறைவு 
இவைகள்‌ தீரும்‌. ்‌ 


வேறு - வெள்ளீய பற்பத்தைத்‌ தேற்றான்‌ கொட்டை இளகத்தில்‌ 
கொடுக்க மூல நோய்‌ தீரும்‌. ப 


வெளி மருந்துகள்‌ 


கோவையிலையை யிடித்துப்‌ பிழிந்த சாற்றில்‌ கம்பை வேகவைத்துச்‌ 
சோறாக்கி, அதை யுருட்டி ஒரு பாத்திரத்திலிட்டு, நீர்விட்டு, மறுநாள்‌ 
அந்நீரை வடித்துப்‌ பின்‌ புதிய நீர்‌ விடவும்‌. இப்படி 8 நாள்‌ செய்து 9-ஆம்‌ 
நாள்‌ வேண்டிய அளவு. சோறெடுத்து அதற்குச்‌ சமநிறை கோவையிலையைச்‌ 
சேர்த்து, அரைத்து வில்லைதட்டி மூலமுளை மீது 6 நாள்‌ வரை கட்டிவர 
முளைமூலம்‌ நீங்கும்‌. ப 

வேறு - காட்டாமணக்கிலையை ஆமணக்கு நெய்‌ விட்டு 
வதக்கியாகிலும்‌, காடி நீர்விட்டு வேக வைத்தாகிலும்‌ முளைமீது வைத்துக்‌ 
கட்ட முளை பெயர்ந்து விழும்‌. 


கழுவுநீர்‌ - ஆல்‌, அரசு, அத்தி இவற்றின்‌ பட்டைகள்‌ வகைக்குப்‌ 
பலம்‌ - 1௦, நன்றாயிடித்து ஒரு பாண்டத்திலிட்டு நீர்படி 6 விட்டு, 1 படியாய்க்‌ 
குறுக்கிய குடிநீரை முளை மூலத்தின்‌ மீது காலை, மாலை 12 நாள்‌ மட்டும்‌ 
விட்டுக்‌ கழுவுவதுடன்‌, சிவகரந்தை, விட்டுணுகரந்தையிவ்விரண்டையும்‌ 
ஓர்‌ நிறையாக நிறுத்து அரைத்துச்‌ சுண்டையளவு காலை, மாலை பத்திய 
மின்றி உண்டு வர முளையுதிர்ந்து விழும்‌. | 


74 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
ப வேறு 


முளைவிழ - கருங்‌ குருவையரிசி படி 72, வெள்ளாட்டுப்‌ பாலில்‌ 
உலை வைத்து, அதில்‌ ஆலங்‌ குமிழ்‌ 1 பிடி, அத்திக்‌ கொழுந்து 1 பிடி 
சேர்த்துப்‌ பொங்கிப்‌ பிசைந்து 1௦ உருண்டையாய்ப்‌ பிடித்து 1௦ நாள்‌ 
காலையில்‌ பசுமோரில்‌ கரைத்துக்‌ குடிக்கவும்‌, முளை அழுகிக்‌ கீழே விழும்‌. 
உடல்‌ வன்மையறிந்து பத்தியம்‌ வைக்கவும்‌. 

ஆவி - புளியிலை, துத்தியிலை, முசுமுசுக்கையிலை இவைகளின்‌ 
சாறு வகைக்குப்‌ படி 1%&, பாத்திரத்திலூற்றி, வெள்ளைப்‌ பாடாணம்‌ 
வராகனெடை ஒன்றை மைபோல்‌ பொடித்துச்‌ சாற்றில்‌ கலக்கி, செங்கல்லைச்‌ 
சிவக்கச்‌ சுட்டுப்‌ போட்டு, மூலத்திற்கு ஆவி பிடிக்கவும்‌. 


மேல்பூச்சு - கோழூத்திர சிலாசத்தைச்‌ சந்தனத்தைப்‌ பன்னீரி 
லிழைத்துத்‌ துணியில்‌ ஊற்றி அதனின்று வடியும்‌ தெளிநீரிலிழைத்து 
மூலத்திற்குப்பற்றிட, எரிச்சல்‌, வருத்தம்‌ இவை நீங்கி, மூலம்‌ சுருங்கும்‌. 
காரம்‌, அக்கினி, சத்திரம்‌ முதலியவும்‌ செய்யலாம்‌. 

காரம்‌ - (க்ஷாரம்‌) செய்முறை - மிருதார சிங்கி, கவுரி, தாளகம்‌, 
வெள்ளை, துத்தம்‌ வகைக்குப்‌ பலம்‌ 1&, துணி சுட்ட சாம்பல்‌ பலம்‌ 1, 
எல்லாவற்றையும்‌ பொடித்து ஒன்றாகச்‌ சேர்த்துக்‌ காரமாக வழங்கலாம்‌. 

வேறு - மஞ்சள்‌, வசம்பு, சங்கு, பேரண்டப்‌ பொடி, பால்‌ துத்தம்‌, 
வெள்ளை ஓர்‌ நிறை, துணிச்சாம்பல்‌ ஒருபங்கு கலந்து பயன்படுத்தலாம்‌. 

7 வீக்கம்‌ கொண்டிருக்கும்‌ மூலத்திற்குத்‌ துத்தியிலையை அவித்து 
இளஞ்சூட்டில்‌ வைத்துக்‌ கட்ட குணப்படும்‌. மேற்படி இலையைச்‌ சிற்றா 
மணக்கு நெய்விட்டு வதக்கியும்‌ கட்டலாம்‌. 

பூகை - வீரம்‌ பங்கு (1), மனித என்புப்‌ பொடி பங்கு (10), ஈய 
இலைகள்‌ பங்கு (10), பெருச்சாளி மலம்‌ பங்கு (10) நன்றாகயுலர்த்திப்‌ 
பொடித்துப்‌ புளியம்‌ பொருக்கினாலுண்டாக்கப்பட்ட தணலில்‌ மேற்படி 
பொடியைப்‌ போட்டு அதனின்றெழும்‌ புகையை மூலத்தில்‌ தாக்கும்படி 
செய்யவேண்டும்‌. இவ்விதப்‌ புகை செண்டு மூலத்திற்கு மிகவும்‌ பயன்படும்‌. 

மூல நோயில்‌ சத்திரத்தினால்‌ (க்ஷத்திரம்‌) மருத்துவம்‌ செய்யும்‌ 
பொழுது தவறு ஏற்படின்‌ அதனாலுண்டாம்‌ தீப்‌ பண்புகள்‌ 

(1) எருவாயி லெரிச்சல்‌. 

(2) கீழ்க்குடலின்‌ வளிதங்குவதால்‌ ஒலி. 

(3) மலமும்‌ நீரும்‌ கட்டுப்படல்‌. 

(4) நாட்பட்ட வேதனையும்‌ ஆண்‌ தன்மைக்குக்‌ குறையும்‌ ஏற்படும்‌. 


13. அற்ப விரணம்‌ 


17. கொப்புளம்‌ - உடலில்‌ சூடு மிகுவதாலும்‌, வேனில்‌, முதுவேனில்‌ 
பெரும்‌ பொழுதாலும்‌ உடல்‌ வறண்டு சிறு சிறு கொப்புளங்கள்‌ தோன்றும்‌. 
இதனைச்‌ சந்தனச்‌ சாந்து, வெங்காரப்‌ பொடி, தேங்காய்‌ நெய்‌ இவைகளால்‌ 
குணப்படுத்தலாம்‌. 


2. முகப்பரு - இவை பெரும்பாலும்‌ காளையர்க்கு முகங்களி 
லுண்டாகும்‌. இது இலவம்‌ முள்ளைப்‌ போல்‌ அடிபருத்தும்‌ முனையில்‌ 
கூர்மையுள்ளதாகவும்‌ வருத்தங்‌ -கொடுப்பதாயுமிருக்கும்‌. இதனை 
நகத்தினால்‌ கிள்ளப்பெறின்‌ மிகவும்‌ வருத்தத்தையும்‌ நோக்காட்டையுந்தரும்‌. 
இதுவன்றி. விருத்தியுமாகும்‌. இந்நோயில்‌ அழலும்‌ ஐயமும்‌ தன்னிலை 


வளர்ச்சிடையும்‌. 


மருத்துவம்‌ - சந்தனப்பசை, சங்குப்பசை, புனுகு, அதனுடன்‌ நண்டுக்‌ 
கல்லை இழைத்துக்‌ கலந்து பூசலாம்‌. சங்கைத்‌ தாய்ப்பாலில்‌ இழைத்து 
அதனுடன்‌ கறிவேப்பிலை சேர்த்து அரைத்துப்‌ போடலாம்‌. செஞ்சந்‌ 
தனத்தைப்‌ பழச்சாற்றிலரைத்துப்‌ பூசலாம்‌. பசலைக்‌ கீரையை யவித்துக்‌ 
கடைந்து பசு வெண்ணெய்‌ சேர்த்துப்‌ போடலாம்‌. பழம்‌ பாசியையரைத்துப்‌ 
பூசலாம்‌. உமிழ்‌ நீரைத்‌ தடவலாம்‌. 


உள்‌ மருந்தாகப்‌ பவழநீறு, சங்குநீறு, கந்தகம்‌ சேர்த்த மருந்துகளைக்‌ 
கொடுக்கலாம்‌. 


முகப்பரு பலகாலும்‌ ஒருவனுக்கு வந்து கொண்டிருந்தால்‌ 
அவனுடைய முகத்தை நாடோறும்‌ சங்கு நீரில்‌ கழுவச்‌ செய்யவும்‌. தேங்‌ 
காய்ப்‌ பாலைக்‌ காய்ச்சி எடுத்த நெய்‌ முகப்பருவுடைந்து சீழ்‌ வெளிப்பட்ட 
பிறகு ஏற்படும்‌ புண்ணையாற்றும்‌. 


தவளைச்‌ சொறி - இது ஐயவளிகளினாலுண்டாகிறது. இது தவளை 
முதுகிலிருக்கும்‌ முள்ளைப்போல அல்லது தாமரைக்‌ கொடியிலிருக்கும்‌ 
முட்களைப்‌ போன்று முளைகளைத்‌ தோலிலுண்டாக்கும்‌. இதனைப்‌ 
பொதுமக்கள்‌ தவளையை த்‌ தொடுவதால்‌ உண்டாகுமென்பமர்‌. 


மருத்தவம்‌ - பனிநீர்‌, பிரமதண்டின்‌ விதைக்‌ குழித்தைலம்‌. பசலைக்‌ 
கீரையையும்‌ வெங்காரத்தையும்‌ சேர்த்தரைத்த கற்கம்‌ ஆகிய இவைகளை 
மேலே பூசக்‌ குணமடையும்‌. 


76 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


அக்குள்‌ கொப்புளம்‌ - இஃது அழல்‌ குற்றத்தாலுண்டாகக்கூடியது. 
அக்குளைச்‌ சுற்றியாவது, உட்புறத்திலாவது நெற்பொரியையொத்த மெல்லிய 
கொப்புளங்களுண்டாகும்‌. 


அக்குள்‌ கட்டி - அக்குளினுள்ளாவது அரைகளுக்குள்ளாவது நிலப்‌ 
பூசனிக்‌ கிழங்குபோலப்‌ பருத்துக்‌ கெட்டிப்பட்ட கட்டிகளுண்டாகும்‌. 
இவ்விதமான கட்டி சுரத்தினால்‌ மெலிந்தவர்கட்கு அழற்குற்றம்‌ வளர்ச்சி 
யடைந்தும்‌, வளி ஐயங்கள்‌ குறைந்தும்‌ சதைத்துண்டுபோலுண்டாகியும்‌, 
அக்கட்டிகள்‌ 5, 7, 15 நாட்களுள்‌ மரணத்தை விளைவிக்கும்‌. இவ்வெல்லை 
யைத்தாண்டித்‌ தான்‌ தீரும்‌. 


மருத்துவம்‌ - இதற்குத்‌ துவக்கத்தில்‌ வெண்ணெயுடன்‌ செம்மண்‌ 
கலந்து அரைத்துப்‌ பூசலாம்‌. மேற்படி கொப்புளங்களினால்‌ கட்டிகள்வரின்‌ 
கொப்புளங்களைச்‌ சரியாகப்‌ பரிகாரஞ்செய்யாததினாலுண்டாயின என 
அறியவும்‌. அதற்கு அமுக்கராங்கிழங்கைப்‌ பழச்சாற்றிலரைத்துப்‌ பூசலாம்‌. 


அக்குள்‌ நிலப்பூசனிக்கட்டி - இக்கட்டி கண்டிருக்கையில்‌ முதலில்‌ 
- ஒற்றடமிடவேண்டும்‌. இவற்றுள்‌ சிறப்பான ஒற்றடம்‌ மூங்கில்கட்டை, பாக்கு 
மரக்‌ கொம்பு, இவற்றிலொன்றைக்‌ கும்பிச்சாம்பலுள்‌ புடைத்து நன்றாகச்‌ சூடு 
ஏறியபின்‌ கட்டிகளின்மீது துணியைப்‌ பரப்பி யதன்மேல்‌ சூடேற்றிய 


கட்டைகளை வைத்து ஒற்றடமிடலாம்‌. 


மஞ்சள்‌, துத்தியிலை, சுண்ணாம்பு இம்மூன்றையும்‌ நன்றாக அரைத்‌ 
துக்‌ கட்டியின்மீது போடலாம்‌. 


அக்குள்‌ எரிச்சல்‌ கட்டி - இக்கட்டிகள்‌ முன்கூறியவாறு சுரம்‌ 
கொண்டிருப்பவர்களுக்கும்‌ அதனால்‌ மெலிந்தவர்களுக்கும்‌ சதைத்‌ 
துண்டுகளையொத்த கட்டிகள்‌ அக்குளில்‌ உண்டாகும்‌. இக்கட்டிகட்கு இரசம்‌ 
சேர்ந்த களிம்புகள்‌ குளிர்ச்சியுள்ளதாக இருக்கும்படி வழங்கவேண்டும்‌. 


புற்று நோய்‌ (வன்மீக ரோகம்‌) - இது பாதம்‌, கை, கால்‌, இரண்டு 
எலும்புகள்‌ சேர்ந்த இடம்‌ ஆகிய இவ்விடங்களில்‌ புற்றினது முகங்களைப்‌ 
போலச்‌ சிறு முகங்களையுடைய கிரந்திகளைப்‌ பெற்றிருக்கும்‌. இதனால்‌ 
நோவும்‌, தினவும்‌, வியர்வையும்‌ மிகுதிப்படும்‌. 


பரிகாரம்‌ - இரசமும்‌ கந்தகமும்‌ சேர்ந்த மருந்துகளை உள்ளுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


அற்ப விரணம்‌ ர்‌ 


ப ட ப ப ப ப ப மதப த ட ட வ டக வட ட ட ப ப ப ட அவவ பயப்‌ 
ஆணி - இது பருக்கைக்கற்களின்‌ மேல்‌ நடப்பதாலும்‌, முட்கள்‌ தைத்து 
ஒடிவதாலும்‌., அடிப்பாதத்தில்‌ அரம்போலிருக்கும்‌ முடிச்சுகளையுண்டாக்கும்‌. ' 


பரிகாரம்‌ - நகம்‌ வாங்கும்‌ கருவியினால்‌ இதனைச்‌ சுற்நிலும்‌ சூழ்ந்து 
ஓர்‌ உறிஞ்சு குழையால்‌ உறிஞ்சியெடுத்து விடல்வேண்டும்‌. அதன்பின்‌ 
புண்ணை மருந்து கொண்டு ஆற்றவேண்டும்‌. பச்சையெருவையும்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


நகச்சுற்று - இது நகங்களைச்‌ சுற்றியிருக்கும்‌ சதையில்‌ நோவோடு 
கூடிய வீக்கத்தை யுண்டாக்கும்‌. இதனால்‌, எரிச்சல்‌, - சுரம்‌. முதலிய 
உண்டாகும்‌. இதனை விரல்‌ சுற்று என்றும்‌ உகிர்ச்‌ சுற்று என்றுங்‌ கூறுவர்‌. 
மிக்க வருத்தத்தைக்‌ கொடுத்து நகத்தின்‌ வேரையும்‌ கெடுத்துவிடும்‌. 


பரிகாரம்‌ - எலுமிச்சம்பழத்துளாவது, குமிழம்‌ பழத்துளாவது நோய்‌ 
கண்ட விரலைப்‌ புதைத்துவிட வேண்டும்‌ அல்லது சுடுசாம்பலை வைத்துக்‌ 
கட்டி, தாங்கக்கூடிய சூட்டிலிருக்கும்‌ நீரில்‌ அவ்விரலைத்‌ தோய்த்து 
வைத்திருத்தல்‌ வேண்டும்‌. அல்லது கும்பிச்‌ சாம்பலைத்‌ தண்ணீிற்கரைத்துக்‌ 
கொதிக்கவைத்துத்‌ தாங்கக்கூடிய சூட்டில்‌ நெடுநேரம்‌ வைத்திருந்தால்‌ வலி 
நீங்கிக்‌ கைவிரல்‌ சிவந்திருக்கும்‌. விரலை நீரினின்றெடுத்தவுடன்‌ ஆமணக்கு 
நெய்யில்‌ துவைக்கவேண்டும்‌ அல்லது அவ்வெண்ணெயில்‌ நனைத்த 
துணியைச்‌ சுற்றி வைக்கவேண்டும்‌. கட்டியுடைந்து குணப்படும்‌. 


சேற்றுப்புண்‌ - வெளுப்புநிறம்‌ பொருந்தியதும்‌ துர்நாற்றம்‌ 
வீசக்கூடியதுமான ஒருவிதப்‌ புண்‌ கால்விரல்‌ இடுக்குகளில்‌ காணப்படும்‌. 
இது மாரிக்‌ காலத்திலும்‌ மற்றக்காலத்திலும்‌ கெடுதியடைந்த மண்ணை 
யாவது, அவ்வித நீரையாவது எந்நேரமும்‌ மிதித்ததினாலும்‌ மிதித்தவுடன்‌ 
தூய்மை செய்யாமையாலும்‌ இந்நோயுண்டாகும்‌. 


அப்புண்ணினின்றும்‌. பனித்த நீர்‌ வடிந்துகொண்டேயிருக்கும்‌. 
இதனை விரற்‌ புண்‌, சேற்றுப்‌ புண்‌ என்பர்‌. 


பரிகாரம்‌ - முதலில்‌ நமைச்சலிருக்கும்‌ போது புளியந்‌ தளிரை 
அவித்த நீரிற்‌ கழுவிவிட்டு, அதன்‌ மீது புளியங்காயைச்‌ சுட்டு வைத்துக்கட்ட 
வேண்டும்‌. 


வேறு - புண்‌ தோன்றிய பின்‌ கடுக்காய்‌, காசுக்கட்டி, மாசிக்காய்‌ 
இவைகளிலொன்றை நீரிலுரைத்துப்‌ போடலாம்‌. அமிர்த மெழுகு, கிளிஞ்சல்‌ 
மெழுகு இவைகளும்‌ பயன்படும்‌. 


78 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


குறிப்பூ - செந்நிறச்‌ சேற்றுப்‌ புண்ணென ஒருவகைச்‌ சேற்றுப்‌ 
புண்ணிருப்பதாகக்‌ கருதுகின்றனர்‌. இது பவழ நிறத்தை யொத்திருக்கும்‌. 


௬ - கரகரப்புடையதும்‌, கடினத்துவமுடையதாயும்‌ உள்ள முளை 
கள்‌ உடலிற்றோன்றி நாளுக்குநாள்‌ வளர்ந்து வரும்‌. சில தோன்றித்‌ தானாக 
உதிர்ந்துவிடுவது முண்டு. பாலுண்ணியென்று சொல்லப்படுவது இதனுள்‌ 
அடங்கும்‌. 


பரிகாரம்‌ - இவ்விதமான மருவின்‌ அடிப்புறத்தைக்‌ குதிரைமயிரால்‌ 
அல்லது அதைப்போன்ற வொன்றால்‌ நன்றாய்க்‌ கட்டிவிடவேண்டும்‌. 
நாளுக்கு நாள்‌ இறுக்கிக்‌ கொண்டுவந்தா லுதிர்ந்துவிடும்‌. சவுக்காரம்‌ 
சுண்ணாம்பு இரண்டையும்‌ சேர்த்தரைத்துப்‌ பூசிவர மரு விழுந்துவிடும்‌. 
இதனால்‌ புண்ணுண்டானால்‌ அதை ஆற்றிடவேண்டும்‌. 


வேறு - மொச்சைக்‌ கொட்டையை நீரிலுரைத்து நீண்டநாள்‌ பூசிவர 
நீங்கும்‌. 

ஆட்டதர்‌ கொப்பூளம்‌ - சிறுசிறு கொப்புளங்கள்‌ பாசிப்பயிற்றா 
லுண்டான மணிபோல்‌ குழந்தைகளுக்குக்‌ காணும்‌. 


வரகு கொப்பூளம்‌ - வரகு அரிசிபோல்‌ உடல்‌ முழுமையும்‌ சிறு 
கொப்புளம்‌ போல்‌ காணப்படும்‌. 


தீர்வு - வெங்காரப்‌ பொடியை தேங்காய்‌ நெய்யில்‌ குழைத்துப்‌ பூசலாம்‌. 
வேறு - கார்போகி, நீரடி முத்துப்‌ பருப்பு, கொப்பரைத்‌ தேங்காய்‌, 


கருஞ்சீரகம்‌, கிச்சிலிக்கிழங்கு, கசகசா, கஸ்தூரி மஞ்சள்‌ இவைகளைத்‌ 
தேங்காய்‌ நெய்யிலேனும்‌ புளித்த காடியிலேனும்‌ அரைத்துப்‌ பூசலாம்‌. 


14. பவுதீதீரம்‌ 


வேறு பெயர்‌ - பகந்தரம்‌, ஆசனரூடி 


இயல்‌ - எருவாய்‌, சிறுநீர்ப்‌ புழையை, அடுத்து உள்ளேனும்‌ வெளியி 
லேனும்‌, உள்ளும்‌ வெளியிலேனும்‌, வளையம்போலத்‌ தொளைகளிட்டு 
வருமாதலால்‌ இப்பெயர்‌ பெற்றது. 


காரணம்‌ - எந்நேரமும்‌ குந்திக்கொண்டிருத்தல்‌, எப்போதும்‌ கடின 
இருக்கையில்‌ உட்கார்ந்திருத்தல்‌, குதிரையேற்றம்‌, யானையேற்றம்‌, 
மூலநோய்‌ உண்டாகக்கூடிய பண்டங்களை யருந்தல்‌, இந்நோய்‌ 
விளைவதற்கான பொருள்களையும்‌ விருப்பமில்லாத பொருள்களையும்‌ 
அருந்தல்‌, விருப்பமுள்ள பொருள்களை விலக்கல்‌, மூலநோய்‌ நீடித்திருக்கச்‌ 
செய்தல்‌, காரசாரங்களை மிகுதியாகவுண்ணல்‌, வெள்ளை முதலிய மேகப்‌ 
பிணிகளை உடனே நீக்காதிருத்தல்‌, கண்‌ விழித்தல்‌ இவைகளாம்‌. 
அன்றியும்‌, உடலிற்‌ சேர்ந்த உட்டிணத்தால்‌, மலக்கட்டு, நீர்‌ அருகல்‌ 
முதலியவைகளுடன்‌ கிருமிகள்‌ வளையத்தின்‌ ஓரங்களில்‌ குழல்களைப்‌ ்‌ 
போன்ற துளைகளையுண்டாக்கி அதன்‌ காரணமாய்‌ மூலத்தின்‌ வெளி 
யிலாவது, உள்ளிலாவது அமைந்துள்ள சதைகளின்‌ குருதிக்‌ குழைகள்‌ 
கெடுதியடைந்து பலாக்காய்‌ முளைகள்‌ போலக்‌ கட்டிகள்‌ நெருங்க 
வுண்டாகும்‌. அப்பொழுது அவ்விடத்தில்‌ வியர்வையும்‌, இரணமும்‌. 
பெருகும்‌. இக்குறிகளைக்‌ கண்டவுடன்‌ மருத்துவம்‌ செய்யாவிடில்‌, விரைவில்‌ 
முளைகளையுண்டாக்கி அவ்வழியே காற்றையும்‌ மலத்தையும்‌, சிறுநீரையும்‌ 
வெளிப்படுத்தும்‌. துளையுண்டாகக்கூடிய இடம்‌ பிறப்புறுப்புகளிலும்‌, 
பிறப்புறுப்பிற்கும்‌ எருவாய்க்கும்‌ இடையிலுள்ள இடங்களிலும்‌ எருவாயிலுமென 
அறிக. 


வகை - இது எண்‌ வகைப்படும்‌. அவை : 1. எருவாய்ப்‌ பவுத்திரம்‌, 
2. கொடிப்பவுத்திரம்‌, 3. பக்கப்‌ பவுத்திரம்‌, 4. மூலப்‌ பவுத்திரம்‌, 5. கிரந்தி 
பவுத்திரம்‌, 6. மேகப்‌ பவுத்திரம்‌, 7. எருவாய்க்‌ கண்டமாலைப்‌ பவுத்திரம்‌,. 
8. சரகண்டமாலைப்‌ பவுத்திரம்‌. 


1. எருவாய்ப்‌ பவுத்திரம்‌ - உடல்‌ மெலிந்து மிகுதியாகச்‌ சுரம்‌ 
தோன்றி உடனே விட்டுவிடும்‌. எச்சில்‌ வாயின்‌ நடுவில்‌ கடுத்தலும்‌, குத்தலும்‌ 
நோக்காடு முண்டாகிக்‌ கட்டியைப்போல்‌ காணப்படும்‌. மயக்கமுண்டாகும்‌. 
எச்சில்‌ 'வாய்‌ இயல்பாயும்‌, மலத்துடன்‌ ஒருவேளை செந்நீரும்‌, ஒருவேளை 
வாய்‌ சுருங்கிச்‌ செந்நீருடன்‌ சீயுங்‌ கலந்து விழும்‌. 


60 தத்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


2. கொடிப்‌ பவுத்திரம்‌ - கீழ்வாயில்‌ முன்னர்‌, சடையைப்‌ போல்‌ 
இருந்து பிறகு அது கறுத்து வீங்கிப்‌ பருத்துப்‌ பருத்தி விதையைப்‌ போலக்‌ 
கண்விட்டுப்‌ புண்ணாகி, அப்புண்‌ சற்று மலர்ந்து காணும்‌. கொடி நரம்பு 
அழுகிப்‌ பலகண்கள்‌: வைத்து அவைகளின்‌ வழியாய்‌ மலமும்‌ நீரும்‌ 
வெளிப்படும்‌. 


8. பக்கப்‌ பவுத்திரம்‌ - விதையின்‌ நடுநரம்பைப்பற்றி 
வலப்புறமேனும்‌ இடப்புறமேனும்‌ இரண்டு பக்கங்களிலேனும்‌ புடைத்துக்‌ 
கட்டியாகிப்‌ பழுத்துடைந்து செந்நீர்‌ சிந்தும்‌. அவ்வழியில்‌ நீர்‌ அருகியும்‌ சில 
காலத்தில்‌ சிறுநீர்‌ ஒழுகியும்‌ வரும்‌. 


1. மூலப்‌ பவுத்திரம்‌ - எருவாயிலும்‌, குறியிலும்‌ வற்னில்க டன்‌ 
கடுப்புக்‌. காணும்‌. அன்றியும்‌, நரம்புகள்‌ புடைத்து விம்மிக்‌ கருணைக்‌ கிழங்கு 
முளையைப்‌ போன்ற வுருவங்களைப்‌ பெற்று செந்நீர்‌ கசியும்‌. அவை நீர்‌ 
வறண்ட காலத்து ஒன்றாய்த்‌ திரண்டு கட்டியாகி யுடைந்து நீராகவே சிந்தும்‌. 
அடிதள்ளி முளையுங்‌ காணும்‌. ப 


ஐ. - மேக பவுத்திரம்‌ - மேகநீர்‌ மிகுந்து விதையில்‌ கழலையாகத்‌ 
திரண்டு பழுத்துடைந்து சீழ்‌ சிந்தும்‌. மேலும்‌ அவ்விடத்தில்‌ பனித்துளி போல்‌ 
நீர்‌ பரவி நிற்கும்‌. மெய்‌ மரத்துக்காணும்‌ கை, கால்‌, கண்‌ எரிவு, உடல்‌ 
ஒருவேளை இளைத்தல்‌ அல்லது பாரித்தல்‌ : அல்லது நோக்காட்டை 
யடைதல்‌, உணவு ஏலாமை, குளிருடன்‌ சுரமுண்டாத லாகியவையாம்‌. 


0. கிரந்தி பவுத்திரம்‌ - எச்சில்‌ வாயின்‌ வளையத்தில்‌ கடுப்பும்‌ - 
நோயுடன்‌ கூடிய கட்டியுண்டாய்ப்‌ பழுத்துடைந்து செந்நீர்‌ விழும்‌. 
நாளக்கொடிகளில்‌ சுரப்புண்டாய்‌, உள்‌ வளையத்திலும்‌ ஆண்குறியின்‌ 
கழுத்திலும்‌ புண்ணுண்டாகிக்‌ குறியினடியில்‌ வீக்கமும்‌ மேலிட்டு, நீர்‌ 
சுருங்கித்‌ துளித்‌ துளியாய்‌ விழுவதுடன்‌ நாற்றமும்‌ உண்டாகும்‌. 


7. எருவாய்க்‌ கண்டமாலை பவுத்திரம்‌ - எருவாய்‌ வளையத்தைச்‌ 
சுற்றிக்கதழலைகள்‌ கண்டுகண்டாய்க்‌ கண்டமாலைபோல்‌ காணும்‌. அம்பினால்‌ 
குத்தல்‌ போன்ற வலியுண்டாம்‌, சுரங்‌ காயும்‌. அக்கழலைகளில்‌ சில்லியடை 
போன்ற கண்கள்‌ உண்டாகி அக்கண்களின்‌ வழியாய்‌ நீரும்‌ மலமும்‌ 
வெளிப்படும்‌. தினவுகாணும்‌, செந்நீர்‌ பாயும்‌, சொரிந்தால்‌ மிக எரியும்‌, மனக்‌ 
கலக்கமுண்டாகும்‌. 

5. சரகண்ட மாலைப்‌ பவுத்திரம்‌ - கீழ்வாய்ப்புறத்தில்‌ கருணைக்‌ 
கிழங்கு முளைபோற்‌ றோன்றி அவ்வாயையடைத்து சுரந்து வீங்கி 
நோக்காட்டைத்தந்து வெடித்து, குருதியுஞ்‌ சீழும்‌ சிந்தும்‌. அம்புகளைத்‌ 
தொடுத்துப்‌ பொத்தலுண்டாக்கியது போல அம்முளையில்‌ புற்று 
களுண்டாகிப்‌ பொருமி வீக்கங்‌ காணப்படும்‌, பிறகு அடுக்கடுக்காய்‌ 


பவுத்திர மருத்துவம்‌ 81 
'அடைபோல்‌ வீங்கியழுகித்‌ துர்நாற்றம்‌ வீசும்‌. 


தீரும்‌ தீராதவை - சரகண்டமாலைப்‌ பவுத்திரம்‌, கொடி பவுத்திரம்‌, 

எருவாய்க்‌ கண்டமாலைப்‌ பவுத்திரம்‌ ஆகியவை தீரா, மற்றவை தீரும்‌. 
மருத்துவம்‌ 

சண்ட இரசபற்பம்‌ - சாதி இலிங்கத்தைச்‌ சங்க திராவகத்தில்‌ அரைத்து 
வில்லை தட்டிக்‌ காயவைத்து, ஓர்‌ அடி கனத்த மட்சட்டியிலிட்டு வாய்‌ 
பொருத்தமுள்ள மற்றொரு சட்டியால்‌ மூடி, 7 சீலை வன்மையாய்ச்‌ செய்து 
எரிக்கப்‌ பதங்கம்‌ ஏறும்‌. மறுபடியும்‌ அப்பதங்கத்தை மேற்படி சங்கநீரால்‌ 
அரைத்து, முன்போலவே சட்டியிலிட்டு எரிக்கவும்‌. பதங்கம்‌ மேலேறாமல்‌ 
அடிச்சட்டியில்‌ தங்கிநிற்கும்‌ வரை எரித்தெடுத்த பற்பத்திற்குச்‌ சண்ட 
இரசபற்பமென்று பெயர்‌. 


அளவு - அரிசி அளவு பனை வெல்லத்தில்‌ புதைத்து மூன்று நாள்‌ 
காலையில்‌ ஒருவேளை கொடுத்து, உப்பில்லாப்‌ பத்தியம்‌ வைக்கவும்‌. 
காய்ச்சல்‌ மிகுதியாயிருப்பினுங்‌ கொடுக்கலாம்‌. 


கழற்சி எண்ணெய்‌ - 1 முதல்‌ 1 தேக்கரண்டியளவு தரலாம்‌. 


பொது மருத்துவம்‌ - இலிங்கச்‌ செந்தூரம்‌ 1 முதல்‌ 2 அரிசியளவு 5 முதல்‌ 
1௦ துளி அண்டத்தைலத்தில்‌ கொடுக்கலாம்‌. 


சண்டமாருதச்‌ செந்கரரம்‌ - 2 முதல்‌ 1 அரிசி அளவு பனைவெல்லம்‌, 
தேன்‌, தாய்ப்பால்‌ ஆகிய துணை மருந்துகளுடன்‌ கொடுக்கலாம்‌. 


செய இரச பற்பம்‌ - 1 சேர்‌ பாத இரசத்தில்‌ செங்கற்பொடி, உப்பு, 
நவச்சாரம்‌, கற்பூரம்‌, சீனாக்காரம்‌, வெடியுப்பு இவையாறும்‌ பாத இரசத்தின்‌ 
எடைக்கு எட்டு பங்கு அதிகமாக இருக்கவேண்டும்‌. நாள்‌ ஒன்றுக்கு 
ஒவ்வொன்றாயிட்டரைத்துப்‌ பொடிபட்டவுடன்‌ நீர்விட்டு (காடிநீர்‌ 
சிறப்புடையது) மும்மூன்று சாமமரைத்துக்‌ கழுவவும்‌. இவ்விதம்‌ ஆறுநாள்‌ 
செய்த பின்‌ ஏழாம்நாள்‌ கற்றாழைச்‌ சாற்றினால்‌ மூன்று சாமமரைத்துக்‌ கழுவி 
எடுக்க இரசத்திலுள்ள ஏழுவிதக்‌ குற்றங்களும்‌ நீங்கித்‌ தூய்மையடையும்‌. 

இவ்வாறு தூய்மை செய்த ரசம்‌ 1 காசெடை, தங்கம்‌ 12 காசெடை, 
வீரம்‌ 72 காசெடை இவற்றைத்‌ தாய்ப்பாலில்‌ 2 சாமம்‌ அரைத்து வில்லை தட்டி 
நன்றாயுலர்த்தி, அண்ட வோட்டை வெண்‌ கருவிட்டு அரைத்து (1 பலம்‌ 
அண்ட ஓட்டிற்கு 12 அல்லது 1& பலம்‌ வீரம்‌ சேர்த்தரைக்கவும்‌) உலர்த்தி 
மூசையில்‌ வைத்து ஊதி யெடுக்கச்‌ சுண்ணமாகும்‌. இச்சுண்ணத்தில்‌ பாதி 
ஒரு சட்டியில்‌ பரப்பி, அதன்மீது மேற்படி வில்லையை வைத்து, அதன்மீது 


62 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


மிகுதியாயுள்ள சுண்ணத்தைப்‌ போட்டு, மேற்சட்டி கொண்டு மூடி £ சீலை 
செய்துலர்த்தி யெரிக்கவும்‌: எரிப்புத்‌ திட்டம்‌ - கமலாக்கினியாக 3 சாமம்‌ 
எரிக்கவேண்டும்‌. மேற்சட்டியில்‌ பதங்கம்‌ ஏறியிருக்கும்‌. அதைச்‌ சுரண்டி 
யெடுத்து நிறுத்துப்‌ பார்க்கவும்‌. குறைவுக்கு இரசம்‌ சேர்த்துத்‌ தாய்ப்பால்‌ 
விட்டரைத்து முன்போல்‌ சுண்ணத்திலிட்டு எரிக்கவும்‌. இவ்விதம்‌ முடிந்த 
பற்பத்தைத்‌ தேன்‌, நெய்‌, பிள்ளைப்பால்‌ முதலிய துணை மருந்துகளில்‌ 
பிணியாளன்‌ உடல்‌ வன்மையையும்‌, பிணியின்‌ வன்மையையும்‌ அறிந்து 
கொடுக்கவும்‌. அளவு 1£ முதல்‌ 1 கடுகளவு கொடுப்பது சிறப்புடைத்து. 
ஈதன்றி இம்‌ மருந்து புண்‌ சம்பந்தமான பிணிகட்கும்‌ பயன்படும்‌. 


தங்க பற்பம்‌ .- பொன்னிலையைப்‌ (தங்க இரேக்கை - குந்தன 
தகட்டை) பிரம்மதண்டிச்‌ சாற்றிலூறவைக்க வேண்டும்‌. பிறகு அதைப்‌ 
பிரமதண்டின்‌ பாலாலரைத்து வில்லைதட்டியுலாத்தவும்‌, பிரமதண்டின்‌ சமூல 
கற்கம்‌ தங்கத்தினெடைக்கு 8 மடங்கு கொண்டு, அதன்‌ மத்தியில்‌ 
தங்கவில்லையை வைத்து மூடி, சீலைமண்‌ செய்து 1௦௦ எருவில்‌ புடமிடவும்‌. 
இவ்வாறு மும்முறை செய்ய பற்பமாகும்‌. இது பவுத்திரத்திற்கு நேர்மருந்தாகக்‌ 
கொள்ளப்படுகிறது. அளவு : அரிசியளவு, தேன்‌ துணை மருந்து. நாளளவு 
1௦ நாள்‌. பிறகு மறுபத்தியம்‌. இவ்வாறு நோய்‌ நீங்குமட்டும்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

நாக பற்பம்‌ - சிறியா நங்கையிலை கற்கம்‌ தேங்காயளவு, அதற்குள்‌ 
ஈசலிறகைப்போல்‌ தட்டிய நாகத்‌ தகட்டுத்‌ துண்டுகளைப்‌ புதைத்துச்‌ சீலை 
மண்‌ செய்து 10௦ எருவில்‌ புடமிட, பற்பமாகும்‌. அளவு : அரிசி அளவு. 
பனைவெல்லம்‌ துணைமருந்து, நாளளவு 48, பத்தியம்‌ - இச்சாபத்தியம்‌. 

பரங்கிப்பட்டைப்‌ பதங்கம்‌ - 1£ முதல்‌ 1 குன்றி பாலில்‌ உப்பில்லாப்‌ 
பத்தியம்‌, 

காந்த.பற்பம்‌ - குன்றியளவு இருவேளை துணையருந்து - அக்கமணி 
இழைத்த தெளிநீர்‌, நாள்‌ அளவு - 30 நாள்‌. 


வெளி மருந்துகள்‌ 


துத்தியிலை சேர்ந்த ளி வைத்துக்‌ கட்டித்‌ தூய்மைசெய்த பத்து 
சிலைத்தைலத்தைப்‌ பயன்‌ படுத்தலாம்‌. 


வேறூ - பன்றிப்‌ புட்டையை நெருப்பிலிட்டு அதினின்று எழும்‌ 


புகையைப்‌ பவுத்திரத்தின்‌ மீது படும்படி செய்யலாம்‌. அகத்தியர்‌ குழம்பையும்‌ 
புகைக்கலாம்‌. 


பவுத்திர மருத்துவம்‌ 83 
வேறு 


ஆசன ரூடி யதுவே பவுத்திரமாம்‌ 

பேசு மது பறக்க பேதிக்கும்‌ - மோசமிலை 

வெம்புகைதந்‌ தால்தணலால்‌ வேம்பின்‌ புறணியடன்‌ 

சம்பு! வெனுநரியெச்‌ சம்‌. 
(தேரன்‌ வெண்பா). 


வேம்பின்‌ புறணியினாலுண்டாக்கப்பட்ட தணலில்‌, நரியெச்ச 
மிட்டுண்டான புகையைப்‌ பவுத்திரத்தில்‌ படும்படி காட்டப்‌ பவுத்திரம்‌ தீரும்‌. 


பவுத்திரக்‌ களிம்பு 


மனோசிலை, வெள்ளைப்பாடாணம்‌, ஈயச்‌ செந்தூரம்‌, 
வெண்தோன்றிக்‌ கிழங்கு, பாதரசம்‌, தாளகம்‌, கந்தகம்‌, மிருதார்சிங்கி, மயில்‌ 
துத்தம்‌, பால்‌ துத்தம்‌ வகைக்கு வராகனெடை 1, கல்வத்திட்டு மனோசிலை 
நீங்கலாக மற்றச்‌ சரக்குகளைப்‌ பொடித்து, வெற்றிலைச்‌ சாற்றாலரைத்துப்‌ 
பிறகு மனோசிலை சேர்த்து அரைத்து, உலர்த்தி, அரைக்காற்படி வேப்பமுத்து 
நெய்யில்‌, வட்டக்கிலுகிலுப்பை, பெருந்தும்பை, எட்டி இவைகளின்‌ 
வேர்ப்பட்டை வகைக்குப்‌ பலம்‌ 12, இதனை நீர்‌ விட்டரைத்து எண்ணெயிற்‌ 
கலந்து காய்ச்சி வடித்துக்‌ கொண்டு, மேற்படி மருந்தில்‌ விட்டு அரைத்துக்‌ 
களிம்பு செய்துகொள்ளவும்‌. கண்டமாலை, பவுத்திரம்‌, அரையாப்பு முதலிய 
விரணங்கட்குப்‌ பயன்படுத்த ஆறி உலரும்‌. (அகத்தியர்‌ இரண வைத்தியம்‌). 

வேறு - பன்றிக்குடலை வேகவைத்து அதனின்று எழுமாவியை 
இரணத்தில்‌ தாக்கும்படி செய்யலாம்‌. இரணம்‌ தூய்மையானதும்‌, 1/1௦ பங்கு 
சேர்த்துக்‌ கலந்து புண்ணுக்‌ கிட்டாற்றவும்‌. 

பவுத்திரம்‌ எருவாயுடன்‌ சம்பந்தப்பட்டிருந்தால்‌ கார நூல்‌ போட்டறுக்க 
வேண்டும்‌. பிறகு, புங்குத்‌ தைலம்‌ 1 பங்கு, மெழுகுத்‌ தைலம்‌ 1/1௦ பங்கு 
புண்ணுக்‌ கிட்டாற்றவும்‌. 


15. மேகக்கட்டிகள்‌ 


இது இருபத்தொரு வகை மேக நீர்க்குத்‌ தொடர்பு நோயாக வருவதால்‌ 
இப்‌ பெயர்த்தாம்‌. 

இது 1௦ வகைப்படும்‌ - அவை 1. மடக்குக்‌ கட்டி, 2. ஆமையோட்டுக்‌ 
கட்டி, 3. வலைக்கண்‌ கட்டி, 4. அதோமுகக்‌ கட்டி, 5. பேய்ச்சுரைக்‌ கட்டி, 
6. கடலைக்‌ கட்டி, 7. கடுகுக்‌ கட்டி, 8. வித்திரதிக்‌ கட்டி, 9. நிலப்‌ பூசனிக்‌ 
கிழங்குக்‌ கட்டி, 10. மேகவித்திரதிக்‌ கட்டி என்பனவாம்‌. 

1. மடக்குக்கட்டி - இது கீல்களிலும்‌, சதைநிறைந்த இடங்களிலு 
முண்டாகிக்‌ கறுத்து, அடியகன்று முனையுயர்ந்து நடுவிற்‌ பள்ளம்‌ விழுந்து 
வியர்வையுடன்‌ நோதலுள்ளதாயிருக்கும்‌. 

2. ஆமையோட்டுக்‌ கட்டி - இக்‌ கட்டியானது  ஆமையோட்டைக்‌ 
கவிழ்த்து மூடினது போல வுண்டாகிக்‌ குழிகள்‌ விழுந்து மினுமினுப்புடன்‌ 
காணப்படும்‌. இது நோவுடன்‌ கூடியது. 

3. வலைக்கண்‌ கட்டி - இது தடித்து திரட்சியாக எழும்பி மரத்தின்‌ 
வேர்களைப்‌ போல அநேக நரம்புகளால்‌ சூழப்பட்டிருக்கும்‌. வலையைப்‌ 
போன்ற கண்களையுடையதாகவும்‌, குழம்பு போல்‌ தடித்த நீர்‌ பாய்வதுமாயும்‌ 
நாளுக்கு நாள்‌ பரவிக்கொண்டே வருவதுமாயிருக்கும்‌. 

4. அதோமுகக்‌ கட்டி  - இக்‌ கட்டியானது இடுப்பிலேனும்‌ 
வயிற்றிலேனும்‌ பருமனாக எழும்பும்‌. கறுப்பு நிறம்‌ பொருந்தியிருக்கும்‌. 
நோயாளியானவனை நிமிர முடியாது குனிந்தபடி இருக்கும்படி செய்வதனால்‌ 
இது அதோமுகக்‌ கட்டியெனப்‌ பெயர்‌ பெற்றது. 

5. பேய்ச்சுரைக்‌ கட்டி - இது பேய்ச்சுரையின்‌ பிஞ்சைப்‌ போல்‌ 
குண்டாய்‌ நெருப்பிற்‌ சுட்டது போன்ற எரிச்சலுண்டாகிப்‌ பின்‌ கொப்புளங்கள்‌ 
தோன்றும்‌. இதனால்‌ சுரம்‌, நீர்வேட்கை, வருத்தம்‌ இவையேற்படும்‌. 

6. கடலைக்‌ கட்டி - இது சிறு கடலை போன்ற கட்டிகளாக உடல்‌ 
முற்று மெழும்பும்‌; வருத்தத்துடன்‌ கூடியது. 

7.  கடுகுக்‌ கட்டி - உடல்‌ முற்றும்‌ கடுகை யொத்த சிறு சிறு 
கட்டிகளாக எழும்பி விரைவில்‌ உடைந்து வேதனையைக்‌ கொடுக்கும்‌. 

8. வித்திரதிக்‌ கட்டி - ஒரு கட்டி யுண்டாய்‌ அதைச்‌ சுற்றி அநேக 
கொப்புளங்கள்‌ சூழ்ந்து எரிச்சலையும்‌ வருத்தத்தையுந்‌ தரும்‌. 

9. நிலப்‌ பூசனிக்‌ கிழங்குக்‌ கட்டி - நிலப்‌ பூசனிக்‌ கிழங்கைப்‌ போல்‌ 
வட்டமாகத்‌ தடித்துப்‌ பலவிதத்‌ துன்பத்தைக்‌ கொடுக்கும்‌. 


மேகக்கட்டிகள்‌ 85 

_ வப ப வவி ததை அபய அதன அதவ பல்‌ அகத தக்க அலத யைய வ வனா ளகக வயை அனைய வனாக ய கை 
10. மமக வித்திரதிக்‌ கட்டி - இது இயற்கையாகத்‌ தோன்றும்‌ 
கட்டிகளைப்போல்‌ மேக நோயினரில்‌ காணப்படும்‌. 


தீரும்‌ தீராதவை, - சாரம்‌, செந்நீர்‌, சதை ஆகிய இவ்வுடற் 
கட்டுகளையொட்டிப்‌ பிறக்கின்ற முதன்‌ மூன்று கட்டிகளும்‌ தீரும்‌. 
வித்திரதிக்கட்டி, நிலப்‌ பூசனிக்கட்டி இவ்விரண்டும்‌ கொழுப்பைப்‌ பற்றிப்‌ 
பிறப்பதால்‌ அரிதில்‌ தீரும்‌. மற்றவை தீராவாம்‌. இவ்வாறு நூற்களில்‌ 
கூறியிருப்பினும்‌ மேக நீரால்‌ மெலிந்திருப்பவர்க்கு மார்பு, அடிமுதுகு, நகில்‌, 
தோள்‌, எருவாய்‌, தலை, கீல்‌, விரல்கள்‌, அக்குள்‌, நடுப்புருவம்‌, தமரகமிருப்‌ 
பிடம்‌, கொப்பூழ்‌, நடுவுதடு, விதை, கெண்டைச்சதை, தொடைச்சதை, குறி 
என்னுமிவ்‌ விடங்களில்‌ எவ்விதக்‌ கட்டிகள்‌ பிறக்கினும்‌ தீராதென்றே 
அறியவேண்டும்‌. 


மருத்துவம்‌ - மேகக்‌ கட்டிகளைப்‌ பெரும்பான்மை அகப்புற 
மருத்துவங்களினாற்‌ தீர்க்க வேண்டும்‌. எவ்விதமான வெளிமருந்துகளை 
வழங்கினாலும்‌ உள்‌ மருந்து கொடாவிட்டால்‌ குணமடைவது கடினம்‌. 


உள்மருந்தூகள்‌ - மேகாரித்தைலம்‌ - செய்முறை - பூமிசர்க்கரைக்‌ 
கிழங்கு, கொத்தான்‌, சங்கங்‌ குப்பி, நன்னாரி வேர்‌, வெள்ளறுகு, அமுக்கரா, 
நிலவாகை, விழுதிவேர்‌, நிலப்பனை, வகைக்குப்‌ பலம்‌ 1, இரண்டு படி நீர்‌ 
விட்டு ஒரு படியாகச்‌ சுருக்கி, கற்றாழை, பொன்னாங்காணி, செவ்விழுதி, 
தாழை விழுது, அமுக்கரா இலை, இலைக்கள்ளி இவற்றின்‌ சாறு வகைக்குப்‌ 
படி 12, சங்கங்குப்பி, வெங்காயம்‌, கரிசாலை இவற்றின்‌ சாறு வகைக்கு 1 படி, 
சூரத்துக்‌ கடுக்காய்த்‌ தோல்‌, பிரப்பங்‌ கிழங்கு, பரங்கிப்‌ பட்டை இவற்றின்‌ 
கற்கம்‌ வகைக்குப்‌ பலம்‌ 8, சீரகம்‌, கருஞ்சீரகம்‌, சோம்பு, அதிமதுரம்‌, மிளகு, 
தாளிச பத்திரி இவற்றின்‌ கற்கம்‌ வகைக்குப்‌ பலம்‌ 8, சிற்றாமணக்கு நெய்‌ 
படி 9, முறைப்படி காய்ச்சி வடிக்குந்தருவாயில்‌, கல்‌ மதம்‌ பலம்‌ 1, கடுகு 
ரோகணித்தூள்‌ பலம்‌ 1, வெங்காரப்‌ பொரி பலம்‌ 1, கல்நார்‌ பலம்‌ 31, சிலாசத்து 
பற்பம்‌ பலம்‌ $ இவைகளைச்‌ சேர்த்து நன்றாய்க்‌ கலந்து ஓர்‌ மட்பாண்டத்தி 
லூற்றி நான்கு நாட்கொரு முறை 12 முதல்‌ 3 பலம்‌ கொடுத்துப்‌ பத்தியம்‌ 
வைக்க மேகக்‌ கட்டிகள்‌ விரைவில்‌ ஆறுவதுடன்‌ மேக நீரையும்‌ தூய்மை 
யாக்கும்‌. இவையன்றி எருவாய்ப்‌ புண்‌, நாபிச்‌ சூலை, குன்மம்‌, குடல்‌ வலி, 
சூலை, செரியாமை இவைகளுந்‌ தீரும்‌. 


மேகக்‌ கட்டிகள்‌ பெரும்பான்மை மேக நீரின்‌ தொடர்பு நோயாக 
வருவதனால்‌, மேக நீருக்குக்‌ கூறியுள்ள உள்‌ மருந்துகளே இதற்கும்‌ பயன்படும்‌. 
எடுத்துக்காட்டாக, அப்பிரகம்‌, காந்தம்‌, வங்கம்‌, இரசம்‌, தங்கம்‌ இவற்றாலாய பற்ப 
செந்தூரங்களாம்‌. வெளி மருந்தாகக்‌ கட்டியின்‌ கீழ்க்‌ கூறிய மருந்துகள்‌ பயன்படும்‌. 


86 | சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


சில வெளி மருந்தூகள்‌ - பிராயம்‌ பட்டை பால்‌ (குட்டிப்‌ பலா), ஆலம்‌ 
.. பால்‌, அத்திப்பால்‌ இவைகளைப்பற்றிடலாம்‌. 


வெண்பாடரண மெழுகு - இதன்‌ செய்முறை கட்டியின்‌ வெளி 
மருந்தின்‌ கீழ்‌ கூறப்பட்டிருக்கிறது. இதைக்‌ கட்டியின்‌ துவக்க நிலையிலிட 
. அழுந்திவிடும்‌. முற்றிய நிலையிலிட உடையும்‌. இது சிறப்பாக இராசப்‌ 
பிளவை, பக்கப்பிளவை, அரையாப்பு, கண்ட மாலைகட்குப்‌ பயன்படும்‌. 
இராசப்பிளவை, உடைந்தபின்‌ கேடுற்ற சதையிருப்பின்‌ அதை நீக்குவதற்குப்‌ 
புங்குத்தைலம்‌, இரண -சஞ்சீவித்‌ தைலம்‌ அல்லது மெழுகுத்‌ தைலத்தையும்‌ 
தேங்காய்‌ நெய்யையும்‌ ஓரளவாகக்‌ கலந்து போடலாம்‌. 


ஆடு தீண்டாப்பாளை எண்ணெய்‌ - ஆடு தீண்டாப்பாளையிலைக்‌ 
கற்கம்‌ ஒரு தேங்காயளவு, வேப்ப முத்து நெய்‌ ஒரு படியிற்‌ கலந்து காய்ச்சவும்‌. 
இது கிருமிகளை நீக்குவதோடு சீழையும்‌ விரைவில்‌ வறட்டும்‌. 


[ர பற்பம்‌ - பூரத்தை ஒரே கட்டியாக எடுத்துப்‌ பசுமஞ்சளையும்‌. । 
“சோற்றையும்‌ ஓரளவாகச்‌ சேர்த்தரைத்துப்‌ பூரத்திற்குக்‌ கவசம்‌ செய்து, ஒரு 
மட்கலயத்தைக்‌ கரியடுப்பின்‌ மீது வைத்து, கவசஞ்செய்த பூரத்தை அதன்‌ 
மீது வைத்துப்‌ புரட்டவும்‌. மேலுள்ள கவசம்‌ கருகும்‌ வரை புரட்டவும்‌. பிறகு 
அதை நீக்கிவிட்டு மறுபடியும்‌ கவசஞ்‌ செய்து மட்கலயத்தின்‌ மீது வைத்துப்‌? 
புரட்டவும்‌. இவ்வாறு பத்து முறை செய்வது நலம்‌. பிறகு, நண்டுக்‌ 
கொழுப்பில்‌ 24 மணி நேரம்‌ சுருக்குக்‌ கொடுக்கவும்‌. பிறகு, துடைத்துக்‌ 
கழுவி ஈரம்‌ நீங்கியபின்‌ பொடித்துக்‌ குப்பியிலடைக்கவும்‌. 


அளவு 7& முதல்‌ 1 குன்றி - சிற்றாமணக்கு நெய்‌ ஒரு பலத்தில்‌ கலந்து 
காலையில்‌ மட்டுங்‌ கொடுக்கலாம்‌. இது மலக்கட்டை நீக்குவதன்றி நீரிலுள்ள 
சர்க்கரையின்‌ அளவையும்‌ குறைக்கும்‌. 


இலவங்க லேகியம்‌ 
“ வாய்க்குமில வங்காதி மாலே கியமதுமுன்‌ 
வாய்ககுமில வங்காதி மாமறையோர்‌ - வாய்க்கு 
மதுமேக மாகுககி வன்னிலவ எதி 
மதுமேக மாகுக்கி மால்‌.” 
(தே-யமகம்‌) 


இலவங்கத்தை யோட்டில்‌ வறுத்து நன்றாய்ப்‌ பொரிந்தபின்‌ இடித்துத்‌ 
துணியில்‌ வடி கட்டினது பலம்‌ .20, சீனி சருக்கரை பலம்‌ 20. தேன்‌, ஆநெய்‌, 
ஆப்பால்‌ இவை ட பட பலம்‌ 1௦. | 


மேகக்கட்டிகள்‌ | 87 


ப பப ப ப அபஅபஅபஅப(( ப பபபப்டடடடடடடட்ட்ட்ட்ட்ட்ட்டய்யயயியயயயயமயயகைஙகை 


பாலில்‌ சர்க்கரையைக்‌ கரைத்து வடிகட்டி, அடுப்பேற்றி சிறு தீயாக 
யெரித்து பாகு பதத்தில்‌ கிராம்புப்‌ பொடியைச்‌ சிறுகச்‌ சிறுகத்‌ தூவிக்‌ கிண்டிக்‌ 
கிளறி நெய்‌ விட்டுக்‌ கலந்து கீழிறிக்கித்‌ தேன்விட்டுக்‌ கலந்து வைக்கவும்‌. 


ணட - கழற்சிக்காயளவு - இரண்டல்லது மூன்று வேளை. 


தீரும்‌ நோய்‌ - மதுமேகம்‌, பெருவயிறு, குன்மம்‌, பித்த உன்மத்தம்‌, 


அதிசாரம்‌, இரத்தபேதி, விந்து நட்டம்‌ இவை நீங்கிக்‌ குருதிப்‌ பெருக்கமும்‌ 
தாதுப்‌ பெருக்கமுமுண்டாம்‌. 


பத்தியம்‌ - பெண்‌, உப்பு, புளி இவற்றை நீக்க வேண்டும்‌. 


16. பானைக்கால்‌ 


வேறு பெயர்கள்‌ சிலிபதம்‌, பாதவன்‌ மீகம்‌ பாதப்புற்று 


காரணம்‌ - நெய்தல்‌ நிலவாசம்‌, மலநீர்‌ ஊறிய பொருள்கள்‌, ஐயத்தை வளர்ச்சி 
செய்யக்கூடிய பொருள்களைப்‌ புசிப்பதாலும்‌, மிகு புணர்ச்சியாலும்‌, கீழ்‌ நோக்கு 
உறுப்புகளாகிய இரு தொடைகளிலிருக்கின்ற நரம்புகளில்‌, சிலேத்தும நீரானது 
நிறையப்படும்‌. அக்காலத்தில்‌ வளியும்‌ அழலும்‌ அங்கிரிகளில்‌ பரவி 
அவ்விடத்தில்‌ சிறிது சிறிதாகக்‌ கேடுற்ற சதையைச்‌ சேர்ப்பித்து, கீழ்க்காலைப்‌ 
புற்றுப்போல்‌ பருக்கச்‌ செய்யும்‌. அச்சதை மிக்க வளர்ச்சியுறச்‌ சுவையின்மை 
முதலிய தீக்குறிகள்‌ அடிக்கடி பிறக்கும்‌. இதுவே யானைக்கால்‌ நோயாம்‌. 
இது மூன்று வகைப்படும்‌ - வளி, அழல்‌, ஐய யானைக்கால்‌ நோய்கள்‌ என்பனவாம்‌. 


1. வளி யானைக்கால்‌ நோய்‌ - இஃது ஒரு காலிலாவது, இரண்டு 
காலிலாவது, நாளுக்குநாள்‌ வளர்ச்சியடைகின்ற வீக்கத்தையுண்டாக்கும்‌. 
அப்போது அதிலுள்ள கேடடைந்த சதையானது கறுத்து, உண்டையும்‌ 
உருளையுமாய்க்‌ கருணைக்‌ கிழங்கு முளைகளைப்‌ போல்‌ எழும்பிக்‌ கெட்டிப்‌ 
பட்டுச்‌ சுரசுரத்து மினுமினுப்பில்லாது சிலவேளை நோவைத்‌ தருவதா 
யிருக்கும்‌. 

2. அழல்‌ யானைக்கால்‌ நோய்‌ - இது தொடை நரம்புகளில்‌ பித்த நீரும்‌ 
கலந்து இறங்கலால்‌ உண்டாகும்‌. அப்போது அறையில்‌ நெறி கட்டுதல்‌, 
அங்கிரிகளில்‌ மஞ்சள்‌ நிறமான வீக்கம்‌, மேலில்‌ எரிச்சல்‌, சுரம்‌, பிதற்றல்‌, 
கண்ணில்‌ மஞ்சள்‌ வண்ணம்‌, வாந்தி, சிலவேளை பேதி அல்லது மலக்கட்டு 
என்னு மிக்‌ குணங்களுண்டாகும்‌. 

3. ஐய யானைக்கால்‌ நோய்‌ - இது அங்கிரியில்‌ மினுமினுப்புடன்‌ 
குளிர்ச்சியும்‌ வெளுப்புமுள்ள வீக்கத்தையுண்டாக்கும்‌. ஆனால்‌ வீக்கத்தின்‌ 
மீது புற்று எழும்புவதுபோல்‌ சிறிதும்‌ பெரிதுமாகக்‌ கேடடைந்து ஊன்‌ வளர்ந்து 
முழங்காலுக்கு மேலும்‌ உயர்ந்து நோயில்லாமல்‌ தளதளப்பாய்‌ இருக்கும்‌. 


தீரும்‌ தீராததையறியுமாறு - எந்த யானைக்கால்‌ நோயாவது 
புதுமையாகப்‌ பிறந்து ஒரு ஆண்டுக்கு மேற்பட்டு முற்றாமல்‌ 
அற்பமாயிருக்கில்‌ மருத்துவத்தினால்‌ குணப்படும்‌. அங்கிரியின்‌ அளவுக்கு 
மீறி இரண்டு பக்கங்களுக்கும்‌ மிகுதியாகப்‌ பிதுங்கி ஆள்வள்ளிக்கிழங்கு, 
புற்று, தூண்‌, யானைக்கால்‌ முதலிய அளவுகளைப்‌ பெற்று வளர்ச்சி 
யடைந்தால்‌ வீக்கம்‌ தீராதாம்‌. 

கை, உதடு, செவி, மூக்கு முதலிய உறுப்புகளில்‌ பாத வன்மீகம்‌ போல்‌ 
வீங்குமென்றும்‌, அவைகளும்‌ பாத வன்மீகந்தான்‌ என்றும்‌ சிலர்‌ சொல்லு 
கிறார்கள்‌. திருமூலர்‌, தருமசெளமியர்‌ முதலிய பெரியோர்கள்‌ செய்த 


யானைக்கால்‌ 89 


இ்ட்பபப ட பட ட ப 0 தல வப ட வவம ம கதட ட  ட ப டப ட ட பப பதம ட 
நூல்களில்‌ அவைகளை அவ்வவ்விடப்‌ பெயர்பெற்ற புற்றுகளெனக்‌ 
கூறுகின்றனர்‌. 

மேலும்‌ இந்நோய்‌ ஓராண்டுக்கு உட்பட்டதாயிருப்பினும்‌, சுரம்‌ வந்து 
கொண்டிருந்தாலும்‌, வீக்கம்‌ அழுந்தினாலும்‌ தீரும்‌. அழுந்தாவிடில்‌ தீராது. 
மருத்துவம்‌ - முதலில்‌ மலத்தை வெளிப்படுத்தப்‌ பேதிக்குத்‌ தர 
வேண்டும்‌. அதற்குக்‌ கழற்சி எண்ணெய்‌ மிகவும்‌ சிறந்தது. ஒன்று முதல்‌ 
இரண்டு உச்சிக்‌ கரண்டியளவு காலையில்‌ .மாத்திரம்‌ 3 நாளைக்குக்‌ 
கொடுக்கலாம்‌. பத்தியம்‌ - உப்பில்லாப்‌ பத்தியம்‌. 

சுரத்துடன்‌ மலக்கட்டிருந்தால்‌ தாழம்பூ மாத்திரை 1 முதல்‌ 2 தேனில்‌ 
காலையில்‌ கொடுக்கலாம்‌, இதனால்‌ மலங்கழிவதுடன்‌ காய்ச்சலுங் 
குறைவுபடும்‌. 

பிறகு இரசக்‌ கலப்புள்ள மருந்துகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
இரசபற்பம்‌ 1/8 முதல்‌ 1& குன்றி அளவு தேனில்‌ தரலாம்‌. இரச செந்தூரம்‌ 
_1& முதல்‌ 12 குன்றி அளவு மேற்படியாகவே தரலாம்‌. சண்டமாருத செந்தூரம்‌ 
்‌ 16 முதல்‌ 1 குன்றி தேனில்‌ தரலாம்‌. ஆறுமுகச்‌ செந்தூரம்‌ மேற்படியளவே 
வழங்கலாம்‌. இம்மருந்துகளை ஒருநாளைக்கு இருவேளையாக 3 அல்லது 
த நாட்களுக்குக்‌ கொடுத்து மறு பத்தியம்‌ வைத்துப்‌ பிறகு மருந்து கொடுத்து 
“வரில்‌ நன்மை பயக்கும்‌. நோயின்‌ வன்மைக்கும்‌ பிணியாளனின்‌ வன்மைக்கும்‌ 
தக்கவாறு 78, 72, 1 மண்டலம்‌ கொடுக்கலாம்‌. ் 

அகத்தியர்‌ குழம்பு 12 முதல்‌ 1 குன்றியளவு பனைவெல்லத்தில்‌ 
காலையில்‌ 3 நாள்‌ கொடுக்க மலங்‌ கழிந்து நோயின்‌ வன்மையைக்‌ 
குறைக்கும்‌. 

வேறு - வெள்ளைக்‌ காக்கட்டான்‌ வேரை நன்றாய்‌ மண்போகத்‌ 
துடைத்து மேற்பட்டையை எடுத்து, பழச்சாற்றில்‌ நன்றாய்‌ மைபோலரைத்துப்‌ 
பிணியாளி வன்மையுடைவனாயிருப்பின்‌ புன்னைக்‌ காயளவும்‌ வன்மை 
குறைந்தவனாயின்‌ கழற்சிக்‌ காயளவும்‌ கொடுக்கவும்‌. கழற்சிக்காய்‌ முதல்‌ 
புன்னைக்காய்‌ வரை அளவை ஏற்றிக்‌ கொண்டு போவதே நலம்‌. மூன்று நாள்‌ 
காலையில்‌ மாத்திரம்‌ தரவேண்டும்‌ அல்லது ஒருநாள்‌ விட்டு விட்டுக்‌ 
கொடுக்கவும்‌. இப்படி 3 திங்கட்கு ஒவ்வொரு திங்களிலும்‌ மும்மூன்று நாள்‌ 
கொடுக்கவும்‌. 

பத்தியம்‌ - பால்‌, மோர்‌, கலவிய சோறு ஆகும்‌. சிலருக்கு வாந்தியும்‌ 
பேதியுமாகும்‌. 

- குறிப்பு - வெள்ளைப்‌ பூவுடைய செடிகளெல்லாம்‌ இரச சத்துடையன 

என்றறியவும்‌. 


90 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 

வேறு - நெறிக்கட்டி சுரத்திற்கு வெண்‌ காக்கட்டான்‌ விதையை 
வெயிலில்‌ உலர்த்தியது போல வறுத்துப்‌ பொடி செய்து சம அளவு சர்க்கரை 
சேர்த்துக்‌ காலையிலாவது படுக்கைக்குப்‌ போகும்போதாவது வெருகடி அளவு 
பாலுடனாவது நீருடனாவது உண்ணவும்‌. காலையில்‌ மலம்‌ நன்றாகப்‌ 
போகும்‌. இவ்விதம்‌ 3 திங்கள்‌ உண்ண நெறிகட்டிய சுரம்‌ நீங்கும்‌. 

வெளி மருத்துவம்‌ 

பற்று - புற்றுமண்‌, காவிக்கல்‌ அல்லது செம்மண்‌, கருப்புக்கொள்‌, 
காந்தக்‌ கல்‌ வகைக்கு 1 பங்கு, சுக்கு 8 பங்கு, கோழி முட்டை வெண்‌ ௧௫௬ 
விட்டரைத்துப்‌ பற்றிடவும்‌. 

மெழுகுத்‌ தைலத்தை மேலுக்குப்‌ பூசிப்‌ பட்டி கட்ட வீக்கங்‌ குறையும்‌. 
இந்நோயை மருத்துப்‌ பாரதத்தில்‌ கிருதபன்மாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்‌ 
கின்றது. இவன்‌ இரசத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்ற பீமனால்‌ அடித்துத்‌ 
தூரத்தப்பட்டான்‌. அதனை 

“ கவுரவ சேனையி னெச்ச மெல்லா மொரு 

காலனைப்‌ போலவே தேடி 

காண்டிபன்‌ கொல்லவே யாண்டு தொலைத்தது 

கால்‌ நாழிகைக்குள்ளே வாடி 

வீமசேனனுடன்‌ கிருதபன்மா வநீது 

விளைத்தானே யற்புதச்‌ சண்டை 

வேந்தர்கள்‌ வேந்தனுக்‌ காந்துசையாய்‌ வந்து 

வீரியனார்‌ பெருந்‌ தண்டை 

காதிய தண்டினால்‌ மோதி யடித்தொரு 

காலனைப்‌ போலவே மடித்தான்‌ 

கண்டு கிருதபன்‌ மாகண்‌ டுடனே யன்று 

கால்‌ நடை யாயோட்டம்‌ பிடித்தானே."” 


இச்‌ செய்யுளாலறிக. 

ஆகையால்‌ யானைக்கால்‌ நோய்க்கு இரசக்‌ கலப்புள்ள மருந்துகளை 
அல்லது தனி இரச பற்பத்தையோ அல்லது செந்தூரத்தையோ கொடுக்கத்‌ 
தீருமென்பது உடன்பாடு. 

இரச பற்பத்தையேனும்‌, செந்தூரத்தையேனும்‌ மலப்போக்கு செய்கை 
யுடைய துணை மருந்துடனாவது, சிறு நீரைப்‌ பெருக்கக்‌ கூடிய துணை 
மருந்துடனாவத கொடுக்க வேண்டும்‌. உப்பு, புளி, பெண்‌ ஆகாவாம்‌. 

3 நாள்‌ முதல்‌ 5 நாள்‌ வரை மருந்து கொடுத்து மறுபத்தியம்‌ வைக்கவும்‌. 
மறு பத்தியமான பிறகு ஓமத்தைப்‌ பாலிலரைத்துத்‌ தலையில்‌ தேய்த்து முழுக 
வேண்டும்‌ பிறகு, நெய்‌ முழுக்கு. அதன்‌ பிறகு முக்கூட்டு நெய்‌ முழுக்கு. 
"இம்‌ முழுக்குகளை நாள்‌ விட்டு நாள்‌ செய்ய வேண்டும்‌. 

இந்‌ நோயில்‌ குருதி வாங்கலும்‌ பயன்படும்‌. 


17. கண்டமாலை 


வளி, அழல்‌, ஐயங்களானவை உடற்கட்டுகளில்‌ ஒன்றாய்‌, 
கொழுப்பைப்‌  பொருந்துவதாலும்‌, ஊன்‌ வளர்ச்சியினாலும்‌ கழுத்தின்‌ 
நரம்புகளிலும்‌, கண்களிலும்‌, கழுக்கட்டிகளிலும்‌, அரைகளிலும்‌. உடலின்‌ 
நிறத்தைப்‌ பெற்றுக்‌ கெட்டிப்பட்டு மினுமினுத்து, நெல்லிக்கனி, 
சிறுகத்திரிக்காய்‌ அளவை யொத்து, சிறிதும்‌ பெரிதுமான கட்டிகளுண்டாகும்‌. 
அவை நாட்‌ சென்று பழுத்துடைந்து, நடுவில்‌ குழி விழுந்து வேறுபாடுடை 
யனவாம்‌. இவற்றுள்‌ சில சிறிது நோயுடன்‌ உடைந்து சீழைச்‌ சொறிவதும்‌, 
சில நமைச்சலுடன்‌ வெப்பினையுண்டாக்குவதும்‌, சில கிளைத்துக்‌ கொண்டே 
யிருப்பதும்‌ சில நெடு நாட்‌ சென்றும்‌ கரையாது வலுப்பதுமாகவும்‌ இருக்கும்‌. 
இந்த நோய்‌ கண்டத்தைச்‌ சுற்றிலும்‌ மாலை போல்‌ பிறப்பதால்‌ கண்டமாலை 
யெனப்‌ பெயர்‌ பெற்றது. இது தொடைக்‌ கவுட்டிகளில்‌ கண்டால்‌ அரையாப்புக்‌ 
கட்டியென்பர்‌. 

தீராக்‌ குறிகள்‌ - எந்தக்‌ கண்டமாலைக்‌ கட்டியாவது அறுகின்‌ வேரைப்‌ 
போல்‌ கிளைப்பதும்‌ அடங்குவதுமாயிருந்து இதனால்‌ சுரம்‌, இருமல்‌, வாந்தி, 
பீநசம்‌, பக்க நோவு, உடல்‌ இளைத்தல்‌ என்னும்‌ இப்பண்புகள்‌ உண்டாகில்‌ 
தீராவாம்‌. இப்பண்புகள்‌ இல்லாவிடில்‌ தீருமாம்‌. 

மருத்துவம்‌ 

பேதி மருந்துகள்‌ - கழற்சி எண்ணெய்‌ *& முதல்‌ 12 - உச்சிக்கரண்டி 
யளவு 3 நாளைக்குக்‌ காலையில்‌ கொடுக்கவும்‌. மறுபத்தியம்‌, 3 நாள்‌ பிறகு 
தலை முழுக்காடலாம்‌. ( 

எட்டிப்‌ பூண்டுத்தைலம்‌ - போகர்‌ - 700. 5 துளி, இருவேளை 5 நாள்‌, 
சர்க்கரை - துணை மருந்து. 

நந்தி மெழுகு - 1 சுண்டை யளவு இருவேளை, பனைவெல்லம்‌ 
துணை மருந்து, நாளளவு 7 நாள்‌. பிறகு மறுபத்தியம்‌ ஆகும்‌. 

கந்தகத்‌ தைலம்‌ - 5 முதல்‌ 1௦ துளி, சர்க்கரை, துணை மருந்து இரு 
வேளை, 5 நாள்‌. 

பூரப்பதங்கம்‌ - ஓர்‌ அரிசியளவு சிற்றாமணக்கு நெய்யில்‌ காலையில்‌ 
3 நாள்‌, உப்பில்லாப்‌ பத்தியம்‌. 

பரங்கிப்‌ பட்டைப்‌ பதங்கம்‌ - % முதல்‌ 1 குன்றியளவு, 
பனைவெல்லம்‌ - இருவேளை, 5நாள்‌ - உப்பில்லாப்‌ பத்தியம்‌. 

இரச பற்பம்‌ 1/5%-முதல்‌ 1& அரிசி அளவு 3 நாள்‌ இருவேளை; பனை 
வெல்லம்‌; உப்பில்லாப்‌ பத்தியம்‌. 

மேலே கூறிய மருந்துகளன்றி, மேகநாதத்‌ தைலம்‌, இரசத்தைலம்‌, 
சேராங்கொட்டை இளகம்‌, சண்டமாருதச்‌ செந்தூரம்‌, வீர மெழுகு, பஞ்ச சூத 
மெழுகு, இரசகந்தி மெழுகு, கொடி வேலி எண்ணெய்‌ ஆகிய இம்மருந்து 
களை நோயின்‌ வன்டை நோயினன்‌ வன்மை இவற்றை அறிந்து கொண்டு 
அளவு படுத்திக்‌ கொடுக்கக்‌ கண்டமாலைப்‌ பிணி தீரும்‌. 

4 


92 - இத்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


கண்டமாலைக்‌ குடிநீர்‌ - பிரப்பங்‌ கிழங்கு, அமுக்கராங்‌ கிழங்கு, 
பரங்கிச்‌ சக்கை, சத்திச்‌ சாரணைவேர்‌ ஓரெடை, நீர்விட்டுக்‌ காய்ச்சி 
முறைப்படி குடிநீர்‌ செய்து கொடுக்கவும்‌. 

வெளிமருந்தூகள்‌ - எட்டிக்‌ கொட்டையும்‌, அமுக்கராங்‌ கிழங்கையும்‌ 
பழச்‌ சாற்றிலரைத்துப்‌ பற்றிடலாம்‌. 

எட்டிப்‌ பழத்தை வைக்கோலிற்‌ சுட்டெடுத்துச்‌ சாறு பிழிந்து கண்ட 
மாலைக்குப்‌ பூசி அரிசித்‌ தவிட்டை யதன்மீது அப்பலாம்‌. 

கருங்கல்லை மற்றொரு கருங்கல்லால்‌ தாய்ப்பால்‌ விட்டிழைத்துப்‌ 
பற்றிடலாம்‌. 


சாரப்‌ பாம்பின்‌ முள்ளந்‌ தண்டெலும்பை மாலையாகக்‌ கோர்த்துக்‌ 
கழுத்தில்‌ போடலாம்‌. 


பச்சை எருவை, வெண்பாடாண மெழுகு இவைகளைத்‌ தடித்த துணித்‌ 
துண்டில்‌ தடவிப்‌ போடலாம்‌. 


மாவிலிங்கப்‌ பட்டையை மேற்புறணி நீக்கி உள்பட்டையைக்‌ 
கட்டியினுடைய அளவுக்கு வெட்டிக்‌ கட்டியின்‌ மீது வைத்துக்‌ காரீயத்‌, 
தகட்டை அதன்மீது வைத்துக்‌ கட்டக்‌ கட்டி அழுந்தி விடும்‌. இம்முறை 
அரையாப்புக்கும்‌ பயன்படும்‌. 

கொடிவேலி வேர்ப்பட்டையை நீர்விட்டரைத்துப்‌ பற்றிடலாம்‌. 
ஆனால்‌, இது புண்ணுண்டாக்கும்‌. 

அகத்தியர்‌ குழம்பு அல்லது கெளசிகர்‌ குழம்பு - சிற்றாமணக்கு 
நெய்யுடன்‌ சேர்த்துப்‌ பற்றிடலாம்‌. 


கற்றாழை (ரயில்‌ கற்றாழை) யை வரகு வைக்கோலாற்‌ கொளுத்திச்‌ 
சுட்டுச்‌ சாறெடுத்துக்‌ கேழ்வரகுமாவைச்‌ சேர்த்துக்‌ கோழி முட்டை வெண்‌ 


கருவால்‌ கருங்கல்லிலரைத்து இளகல்‌ க இருக்கும்போது சீலையிற்றட 
விப்‌ போடலாம்‌. 


சேங்கொட்டை, புளி, நல்ல வெல்லம்‌, இவற்றைச்‌ சேர்த்து அரைத்துக்‌ 
கட்ட கண்டமாலை, அரையாப்பு இரண்டுந்‌ தீரும்‌. 


எருக்கம்பாலையும்‌ உப்புத்‌ தண்ணீரையும்‌ ஓர்‌ அளவாகக்‌ கலந்து 
கண்ட மாலை வலப்பக்கமிருந்தால்‌ இடக்காதிலும்‌, இடப்பக்கமிருந்தால்‌ 
வலக்காதிலும்‌ ஞாயிற்றுக்‌ கிழமையில்‌ ஒன்று இல்லது இரண்டு துளி விட்டுக்‌ 
குளிந்த . நீரில்‌ பத்து நிமிடங்கள்‌ குளிருண்டாகத்‌ தலை மூழ்கும்படி 
செய்யவும்‌. இப்படி மும்முறை மூன்று ஞாயிற்றுக்‌ கிழமைகளில்‌ செய்யவும்‌. 

உணவு - பச்சரிசி, பச்சைப்‌ பயறு சேர்த்துப்‌ பால்‌ விட்டுக்‌ காய்ச்சிய 
கஞ்சி, உப்பு இல்லை. 


குறிப்பூ - இவ்வாறு கூறியிருப்பினும்‌ இதைக்‌ கவனமாகவே கையாள 
வேண்டும்‌. 


18. அடிதீதள்ளல்‌ 


அடித்தள்ளல்‌ - இது நாட்பட்ட பேதியினாலும்‌, முக்கியமாக இரத்தாதி 
சாரத்தினாலும்‌, ஈதன்றி மலம்‌ கழிக்கும்போது முக்குவதனால்‌ 
வன்மையற்றவர்கட்கு உண்டாகும்‌. இதற்கு வடமொழியில்‌ குதப்ரம்ச மென்று 
பெயர்‌. 


மருத்துவம்‌ - முதலாவது வெளிப்பட்டிருக்கும்‌ மூலத்தைத்‌ தூய்மைப்‌ 
படுத்தி உள்ளே தள்ளிவிட வேண்டும்‌. மறுபடியும்‌ வெளிவராதிருக்கும்‌ படி 
பொருத்தமான மருந்துகளைத்‌ தரவேண்டும்‌. 

இதையுள்ளே தள்ளுவதற்கு முன்பு துவர்ப்புள்ள முப்பலை, மாசிக்காய்‌ 
போன்றவைகளாற்‌ செய்யப்பட்ட குடி நீரினாற்‌ கழுவியொற்றடமிட்டு உள்ளே 
தள்ளலாம்‌. அல்லது வெளி வந்த பாகத்தை நெய்ப்பசையுள்ள மருந்துகளை 


மேலே தடவி யொற்றடமிட்டு உள்ளே தள்ளிவிடலாம்‌. ஒரு முறையுள்ளே - 


தள்ளிய பிறகு அது வெளி வராமலிருப்பதற்காக ஒரு தோல்‌ துண்டை நீள்‌ 
சீலை போலச்‌ செய்து, எருவாய்க்குச்‌ சரியாக ஒரு துளையமைத்துக்‌ 
கட்டிவிடவேண்டும்‌. அத்துளை வாயிலாகக்‌ காற்றுப்பரியலாகும்‌. 

வேறூ - கற்றாழை மடலை நேர்க்குறுக்கில்‌ இரண்டாக வெட்டி 
ஓரத்திருக்கும்‌ முள்ளை நீக்கிக்‌ கும்பிச்‌ சாம்பலில்‌ வெதுப்பி, ஒரு புறத்துத்‌ 
தோலை நீக்கிச்‌ சிற்றாமணக்கு நெய்‌ தடவி, மாசிக்காய்‌ அல்லது கடுக்காயின்‌ 
நுண்ணிய 'பொடியைத்‌ தூவி எருவாயில்‌ வைத்துக்கட்ட வெளிப்பட்ட மூலம்‌ 
சுருங்கி யுள்ளே சென்றுவிடும்‌. மூன்று அல்லது 5 நாள்‌ கட்டவும்‌. 


வேறு - துத்திக்கீரையைச்‌ சிற்றாமணக்கு நெய்யிலிட்டு வதக்கி 
ஒற்றடமிட்டு வைத்துக்கட்டலாம்‌. 

உள்‌ மருந்துகள்‌ 

குழந்தைகட்கு வல்லாரை நெய்‌, தண்ணீர்‌ விட்டான்‌ கிழங்கு நெய்‌, 
கணத்தெண்ணெயும்‌, பெரியவர்கட்குப்‌ பவழ பற்பம்‌, நத்தை பற்பம்‌, 
பொன்‌ செந்தூரமும்‌ பயன்படும்‌. கொழுப்பு நிரம்பப்‌ பொருந்தியுள்ள 
உணவைத்‌ தரவேண்டும்‌. எடுத்துக்காட்டாக வெண்ணெய்‌, ஆட்டிறைச்சிக்‌ 
குடிநீர்‌, சமைத்த கொழுப்புக்‌ குடல்‌ இவை முதலியவாம்‌. 

நகிற்‌ கட்டி அல்லது மார்புக்‌ கட்டி. (ஸ்தன விப்பூருதி) 

இது பெண்களுக்கே உண்டாகக்‌ கூடிய ஒருவித நோய்‌. இது கருவுற்ற 
பெண்களுக்கும்‌, குழந்தைகட்குப்‌ பால்‌ கொடுக்கின்ற பெண்களுக்கும்‌ 
உண்டாகும்‌. இது பருவ மடையாத பெண்களுக்கு உண்டாகாது. இது முதலில்‌ 
மார்பின்‌ ஒரு பக்கத்தின்‌ தோல்‌ தடித்துச்‌ சிவந்து, பிறகு வீங்கி மார்பு முற்றும்‌ தடித்து, 


கடினத்துவத்தையடையும்‌. இதற்கு மார்புச்‌ சிலந்தி என்னுமொரு பெயருமுண்டு. 


94 ப சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


இ..து ஐவகைப்படும்‌ - அவை : 1. வளி நகிற்கட்டி, 2. அழல்‌ நகிற்‌ 
கட்டி, 3. ஐய நகிற்கட்டி, 4. முக்குற்ற நகிற்கட்டி, 5. அடிபடுதலாலுண்டாம்‌ 
நகிற்கட்டி என்பனவாம்‌. 

மருத்துவம்‌ - முதலில்‌ குழந்தைக்குப்‌ பாலூட்டும்‌ பெண்ணாயிருப்பின்‌ 
பாலை . வெளியெடுத்து விடவேண்டும்‌. கட்டி ஆறி வரும்‌ வரை, 
குழந்தைக்குக்‌ கட்டியிருக்கும்‌ மார்பில்‌ பால்‌ கொடுக்கக்‌ கூடாது. இப்படிச்‌ 
செய்வதனால்‌ அவ்விடத்தில்‌ உண்டாகும்‌ எரிச்சல்‌ நீங்கிவிடும்‌. கட்டி 
பழுத்தபின்‌ பாலை வெளியாக்கி விட்டால்‌ புரைகளோடாது. வீக்கம்‌ முதல்‌ 
கண்டவுடன்‌ கீழே கூறப்படும்‌ பூச்சுகளுள்‌ ஏதாகிலும்‌ ஒன்றைப்‌ பூச 
வேண்டும்‌. 


1. அமுக்கரா, . செஞ்சந்தனம்‌ இவ்விரண்டையும்‌ பழச்சாறு 
விட்டரைத்துப்‌ பூசலாம்‌. 

2. பாற்‌ சங்கைத்‌ தாய்ப்பாலிலரைத்துப்‌ பூசலாம்‌. 

3. செம்மண்ணைப்‌ பன்னீரில்‌ கரைத்துப்‌ பூசலாம்‌. 

4. எள்ளையரைத்து மோரின்‌ தெளிநீரில்‌ கலந்து பூசலாம்‌. 

5. மல்லிகைப்‌ பூ அல்லது மல்லிகைக்‌ கொடி முற்றும்‌ நீர்‌ 
விடாது அரைத்து வைத்துக்‌ கட்டலாம்‌. இது கட்டியின்‌ துவக்க நிலையில்‌ 
மிக்க பயன்‌ தரும்‌. 


6. வெங்காயத்தைச்‌ சுடுசாம்பலில்‌ புதைத்து, வெந்த பின்னெடுத்து 
அரைத்துப்‌ பூசி வரலாம்‌. மேற்கூறிய பூச்சுக்களைப்‌ பூசுவதனால்‌ கட்டி முகங்‌ 
கொள்ளாமல்‌ அடங்கிப்‌ போய்விடும்‌. 


அவ்வாறு அடங்காவிடின்‌ கட்டியுடைவதற்கான மருந்துகளை 
வழங்கி வரவேண்டும்‌. பொதுவாக மற்றைய கட்டிகளுக்கு வழங்கும்‌ 
மருந்துகளையே இங்கும்‌ பயன்படுத்தலாம்‌. எனினும்‌, வழக்கில்‌ உள்ள 
சிலவற்றைக்‌ கூறுவோம்‌. அவை :- 

1. திராயிலை, மஞ்சள்‌, இவ்விரண்டையும்‌ அரைத்துப்‌ பூசலாம்‌. 


2. கோடாசூரி அல்லது கோடகசாலை இலையும்‌ மஞ்சளும்‌ சேர்த்து 
அரைத்துக்‌ கட்டலாம்‌. 


3. காட்டாமணக்குக்‌ கொழுந்தைக்‌ காடியிலவித்து இளஞ்சூட்டில்‌ 
வைத்துக்‌ கட்டலாம்‌. இதனையே ஆமணக்கு நெய்யில்‌ வதக்கியுங்‌ கட்டலாம்‌ 
அல்லது இதனிலையைப்‌ பச்சைப்‌ பனையோலையில்‌ வைத்துக்‌ கட்டிக்‌ 
கும்பிச்‌ சாம்பலில்‌ செருகி வெந்தபின்‌ கசக்கிக்‌ கட்டலாம்‌ 

4.  இரணக்‌ கள்ளியிலையைக்‌ கும்பிச்‌ சாம்பலிலிட்டுக்‌ கட்டலாம்‌. 


5. கற்பூரம்‌, சாம்பிராணி இரண்டையுஞ்‌ சேர்த்தரைத்து அத்துடன்‌ 
அகத்தியர்‌ குழு ட்‌ சேர்த்துக்‌ கலந்து பூசலாம்‌. 

உள்‌ மருந்துகள்‌ - கந்தகம்‌ சேர்ந்த மருந்துகள்‌, சேங்கொட்டை, 
பரங்கிப்பட்டை இவை சேர்ந்த மருந்துகளும்‌ பயன்படும்‌. 

மேற்கூறிய உள்‌ மருந்தாலும்‌, வெளி மருந்தாலும்‌ கட்டியுடையாவிட்டால்‌, 
கட்டியைக்‌ கீறிச்‌ சீழை வெளி வாங்கி 'விட வேண்டும்‌. பிறகு, மற்ற 
புண்களுக்குச்‌ செய்யும்‌ மருத்துவத்தைச்‌ செய்யவேண்டும்‌. 


19. விதைதோய்‌ (அண்ட ரோகம்‌ / 


தேரர்‌ காப்பியம்‌, விதை நோயைக்‌ குடல்‌ அண்டம்‌, குமுறல்‌ அண்டம்‌, 
நீர்‌ அண்டம்‌, தசையண்டம்‌ என 4 வகையாகக்‌ கூறுகின்றது. அவற்றுள்‌ 
நீரண்டத்தில்‌ இரத்த அண்டம்‌ ஒரு பிரிவும்‌ தசையண்டத்தில்‌ வளி முதலிய 
குற்றவளவாக 3 பிரிவும்‌ உண்டாயிருக்கின்றன. இதனை விதை வாதம்‌, பீச 
வாதம்‌, அண்டவாதம்‌, வளி எனவுஞ்‌ சொல்வர்‌. 


குடல்‌ விதை நோய்‌ - (குடல்‌ அண்டரோகம்‌) தனது இயற்கை வழி 
அடைபடும்படியாக .மிகுந்தெழுந்த வளி, கீழ்நோக்கு வழியாக விதைக்குள்‌ 
வாழ்ந்து அவ்விடங்களில்‌ வீக்கத்தையும்‌, சூலையையும்‌,பிறப்பித்து பிறகு 
கொப்பூழின்‌ நரம்புகளின்‌ வழியாய்ச்‌ சென்று, ஆண்குறியை அணுகி, 
அதிலிருக்கும்‌ நரம்புகளையும்‌ விதையிலிருக்கும்‌ நரம்புகளையும்‌ துயருறச்‌ 
செய்து, குடல்‌ வளர்ச்சிப்‌ பிணியை யுண்டாக்கும்‌. 


காரணம்‌ - வளியைப்‌ பெருக்கக்‌ கூடிய உணவுகளை மிகுதியா 
யுண்ணல்‌, பரி முதலிய ஊர்திகளில்‌ செல்லுதல்‌, மிகுதியுங்‌ குதித்தல்‌, மிக்க 
சுமையெடுத்து வெகுதூரம்‌ நடத்தல்‌, மிக்க குளிர்ச்சி பொருந்திய தடாகத்தில்‌ 
நாடோறும்‌ குளித்தல்‌, மேற்படி நீரில்‌ குதித்தல்‌, பதினான்கு விரைவுகளை 
யடக்கல்‌, இச்‌ செய்கைகளினால்‌ குடலானது அசைந்து கலைந்து நலுங்கி 
அதில்‌ நிற்கின்ற வளியுங்‌ கலங்கி, முன்னிலும்‌ இரு மடங்கு மிகுந்து உரமாய்‌ 
மேற்படி குடலை அவ்விடத்தைவிட்டுக்‌ கீழ்நோக்கு முகமாக நழுகச்‌ செய்து, 
பிறகு, தொடைக்‌ கவுட்டுகளில்‌ இறங்கி அவ்விடங்களில்‌ வீக்கத்தைப்‌ 
பிறப்பித்து, விதைக்குழியுள்‌ பந்து வந்து மோதுவது போல மோதி 
விறுவிறுப்பான நோயுண்டாகும்‌. 


குமுறலண்டம்‌ - கைத்துருத்தியைப்‌ போல்‌ பருப்பதும்‌ அன்றி 
மேலேறினும்‌, கீழிறங்கினும்‌, சும்மா இருப்பினும்‌, கடலொலி போலும்‌ 
தவளையைப்‌ போலும்‌ இடைவிடாது இரைவதும்‌ சிலவேளை இரைச்‌ 
சலில்லாமலுமிருக்கும்‌. இதனால்‌ நடக்கும்போது அவ்விடத்தில்‌ விகுத்தலும்‌ 
சிறிது வெப்பத்தினால்‌ வாயு மிகுங்கால்‌ நோயுண்டாகும்‌. இது குமுறலைத்‌ 
தருவதால்‌ குமுறலண்டம்‌ எனப்பட்டது. இதனை ஏறண்டம்‌, இறங்கண்டம்‌ 
என்றுங்‌ கூறுவர்‌. 

நீர்‌ விதை நோய்‌ - (நீரண்டம்‌) - நரம்பின்‌ வழியாகச்‌ சுரக்கின்ற தீய 
நீரினால்‌ பருத்து கெட்டிப்பட்டு, சில வேளைச்‌ சுரத்தை யுண்டாக்குவதும்‌, 
வருத்தத்தைச்‌ செய்வதுமாயிருக்கும்‌. இது கருவிகளாலும்‌, காரங்களினாலும்‌ 
தீர்ந்தாலும்‌ முன்போல்‌ நரம்பின்‌ வழியில்‌ நீர்‌ இறங்கவொட்டாத மருத்துவம்‌ 
செய்ய வேண்டும்‌. இவை நிற்க, குருதி விதை (இரத்த அண்டம்‌) என்பது 
நீர்‌ விதை நோயைப்‌ போலவேயிருக்கும்‌. ஆனால்‌ பருத்தும்‌, கருத்தும்‌ 
தடித்துமிருக்கும்‌. இதனால்‌ சிலவேளை மயக்கமும்‌, வாந்தியும்‌, பேதியும்‌, 
நோயும்‌ உண்டாகும்‌. இஃது அறுவை மருத்துவத்தால்‌ நீங்கினும்‌ நீங்கும்‌. 


96 ப சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


சதைவிதை நோய்‌ - (தசையண்ட ரோகம்‌) - ஒரு விதையிலாவது 
இரண்டிலுமாவது வளியினால்‌ முதல்‌ முதல்‌ பலாக்‌ கொட்டையில்‌ வரம்பு 
கட்டுவது போல வரம்புண்டாகும்‌. அவ்வரம்பில்‌ சதையானது சிறிது 
சிறிதாகப்‌ பஞ்சு சேர்வது போலச்‌ தேர்ந்து மிகுந்த துன்பத்தைச்‌ செய்யாமல்‌ 
தடித்துக்‌ கனக்கும்‌. 


இதற்கு உடனே உரிய மருத்துவம்‌ பாதிக்‌ அவ்விதைப்பை 
நாளுக்கு நாள்‌ கேடுற்ற சதையால்‌ நிறையப்பட்டு, கொடியெலுமிச்சங்காய்‌, 
கடார நாரத்தங்காய்‌, இளநீர்‌, பருங்கருணைக்கிழங்கு, ஆள்வள்ளிக்கிழங்கு, 
பரும்‌ பூசனிக்காய்‌, நீண்டு பருத்த சுரைக்காய்‌ முதலிய அளவுகளையொக்கப்‌ 
பருத்து, பூமியில்‌ புரளும்படியாய்த்‌ தொங்கும்‌. இது கருத்து கடினமாயிருந் 
தால்‌ வளிச்‌ சதையண்டம்‌ என்றும்‌, மஞ்சள்‌ நிறத்துடன்‌ மென்மையாக 
விருந்தால்‌ அழற்‌ சதையண்டம்‌ என்றும்‌, வெளுத்துக்‌ கல்போலிருந்தால்‌ ஐயச்‌ 


சதையண்ட மென்றும்‌ கூறப்படும்‌. 


இதனால்‌ சுரம்‌ முதலிய பற்பல தீக்குணங்களு முண்டாகும்‌. இந்‌ 
நோயினனுக்குச்‌ சிறு நீரிறங்கலால்‌ ஆண்‌ குறியுமிருக்குமென்று நினைக்க 
வேண்டும்‌. அன்றியும்‌ இப்பிணி பெண்களுக்கும்‌ காண்பதுண்டு. 


அதன்‌ இயல்‌ - முன்பு குடல்‌ விதை வளர்ச்சி நோயைப்‌ பிறப்பித்த 
, வண்ணமாகவே வளியானது குடலினின்றுங்‌ கீழிறங்கி அல்குலுக்குள்‌ 
பூரித்துக்‌ கொள்ளும்‌. அவ்வல்குலின்‌ இரண்டு பக்கத்துச்‌ சதையும்‌ இதழும்‌ 
புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ வெண்ணீர்‌ போய்ப்‌ பாய்வதற்கும்‌, காமநீர்‌, சோணிதம்‌, 
கரு முதலியவைகள்‌ வெளிப்பட்டு வருவதற்கும்‌, கருப்பையிலிருந்து .. 
நிதம்பத்துள்‌ அடங்கி நீண்டு வந்திருக்கிற வங்குவாசல்‌ என்னும்‌ பூவும்‌ 
தளர்ந்து, ஆண்‌ குறியைப்‌ போல்நீண்டு வெளியில்‌ தொங்குவது மன்றி அத்‌ 
தொளையின்‌ சதை விழுதுவிட்டது போலவும்‌, தேங்காயுள்ளிருக்கும்‌ 
முளையைப்‌ போலவும்‌, தாமரை மொட்டு போலவும்‌, குமிளங்காயைப்‌ 
போலவும்‌ கெட்ட ஊனானது பருத்து அண்டங்களைப்‌ போலவே. தொங்கு 
மென்றறிக. இக்கொடிய நோய்‌ துவக்கத்திலேயே அரிதிற்‌ நீர்வதாகலின்‌ 
நோயைமுதிர விடலாகாது. 


பொது மருத்துவம்‌ - இந்நோயில்‌ வளி மிகுதிப்பட்டிருக்கு மாகை 
யினாலே அதைத்‌ தன்னிலைப்‌ படுத்தவேண்டும்‌. இதற்கு எண்ணெய்க்‌ 
கலப்புள்ள பேதிக்குத்‌ தரவேண்டும்‌. ஈதன்றி உடலிலுள்ள வறட்சியை நீக்கு 
வதற்கான மருத்துவமும்‌ செய்ய வேண்டும்‌. 


இதற்காம்‌ மருந்துகள்‌ 
கழற்சி யெண்ணெய்‌ 12 முதல்‌ 3 உச்சிக்‌ கரண்டியளவு காலையில்‌ 3 


நாளைக்குக்‌ கொடுக்கவும்‌; வாத நாசத்‌ தைலம்‌ '£ முதல்‌ 1 அவுன்ஸ்‌ 
காலையில்‌ 3 நாட்களுக்குக்‌ கொடுக்கலாம்‌. 


விதை நோய்‌ மருத்துவம்‌ 97 

அகத்தியர்‌ குழம்பு 12 முதல்‌ 1 குன்றி யளவு பனை வெல்லத்தில்‌ 
காலையில்‌ மூன்று நாள்‌ 

கெளசிகர்‌ குழம்பு 1£ முதல்‌ 1 குன்றி யளவு பனை வெல்லத்தில்‌ 
காலையில்‌ மூன்று நாள்‌. 

வான்‌ மெழுகு - பாசிப்‌ பயறளவு இருவேளை பனைவெல்லத்தில்‌ 
3 நாள்‌. ப 

தேங்காய்க்‌ குழம்பு, சிற்றண்ட மெழுகு, பேரண்டச்‌ சுண்ணம்‌ ஆகிய 
வகைகளும்‌ ஆம்‌. 

அப்பிரகச்‌ செந்தூரம்‌ 1 முதல்‌ 2 அரிசி அளவு; இரு வேளை 
நொச்சிச்‌ சாறு. 

வெளி மருந்துகள்‌ 


1. கழற்சியிலை, தேங்காய்த்‌ திருகல்‌, ஆமணக்கிலை, சிற்றா 
மணக்குப்‌ பருப்பு, இவைகளை ஆமணக்கு நெய்விட்டு வதக்கித்‌ தாங்கக்‌ 
கூடிய சூட்டில்‌ அண்டவீக்கத்திற்கு ஒற்றடமிட்டு இளஞ்சூட்டில்‌ வைத்துக்‌ 
கட்ட வீக்கங்‌ குறைவதன்றி வலியும்‌ நீங்கும்‌. 

2. கழற்சிப்‌ பருப்பைக்‌ கோழிமுட்டை வெண்‌ கருவில்‌ இழைத்துப்‌ 
பற்றிடலாம்‌. 

3. உப்பையும்‌ கோழிமுட்டை வெண்‌ கருவையும்‌ சேர்த்தரைத்துப்‌ 
பற்றிடலாம்‌. 

4. விலாரியிலையை ஆமணக்கு நெய்விட்டு வதக்கிக்‌ கட்டலாம்‌. 

5. அபினியைப்‌ புகையிலை மீது தடவி ஒரு மணி நேரம்‌ அண்டத்தின்‌ 
மேல்‌ போட்டு வைக்கலாம்‌. 


குறிப்பு - நீண்ட நேரம்‌ வைத்திருந்தால்‌ இது வாந்தியை யுண்டாக்கும்‌. 

6. அண்ட வீக்கத்தில்‌ காதின்‌ வெளிப்புறப்பகுதியில்‌ துளைப்பது 
முண்டு. வலப்புறத்தில்‌ அண்டவீக்கமிருப்பின்‌ இடக்காதையும்‌, இடப்புறத்‌ 
தில்‌ வீக்கமிருப்பின்‌, வலக்காதையும்‌ துளைப்பதுண்டு. 

சுட்டிகை - 1. அண்ட வீக்கமிருக்கும்‌ அண்டத்திற்கு எதிர்ப்பக்கத்துக்‌ 
கால்‌ பெருவிரலிற்‌ சுட்டிகையிடுவதுண்டு. 

2. குடலண்டத்தில்‌ குடல்‌ முற்றும்‌ அண்டத்துக்குள்‌ இறங்குவதற்கு 
முன்பு, தொடைக்‌ கவுட்டில்‌ சுட்டிகை யிடுவதாகும்‌. 


20. பெருநோய்‌ (குட்டம்‌) 


காரணம்‌ - இப்பிணி முக்குற்ற மாறுபாட்டாலுண்டாவது. குற்றங்கள்‌ 
முதன்‌ முதலில்‌ குருதியையும்‌ இரண்டாவதாகச்‌ சதையையும்‌ தாக்கிப்‌ பின்னர்‌ 
தோலின்‌ வழியாக வெளிப்படும்‌. அப்போது குற்றத்தினளவாகத்‌ தோலில்‌ 
நிற மாற்றங்கள்‌ ஏற்படும்‌. 

இது கன்மத்தாலுண்டாகிறதென்று யூகி முனி முதலியோரால்‌ 
கூறப்படுகின்றது. 


இதனை, 

1.  வளிக்குட்டம்‌, 2. அழற்குட்டம்‌, 

3. ஐயக்குட்டம்‌, 4. வளியழற்‌ குட்டம்‌, 
5. வளிஜயக்‌ குட்டம்‌, 6. அழல்‌ ஐயக்‌ குட்டம்‌, 
7.  முக்குற்றக்‌ குட்டம்‌. 


. எனக்‌ குற்றத்தினளவாக ஏழு வகையாக வகுக்கப்படும்‌. ஆனால்‌, மொத்தத்‌ 
தில்‌ வளியின்‌ கீழ்‌, கபால குட்டம்‌, அழலின்‌ கீழ்‌ அத்திக்காய்க்‌ குட்டம்‌, 
ஐயத்தின்‌ கீழ்‌ மண்டலக்‌ குட்டம்‌, சொறிக்‌ குட்டம்‌, வளியழற்‌ கீழ்‌ மரை 
நாக்குக்‌ குட்டம்‌, வளி ஐயத்தில்‌ வெடிப்புக்‌ குட்டம்‌, அழலையத்தில்‌ 
திமிர்க்குட்டம்‌, யானைத்தோல்‌ குட்டம்‌, பன்றித்தோல்‌ குட்டம்‌, புடைக்‌ 
குட்டம்‌, கூழாங்கற்குட்டம்‌ எனவும்‌ முக்குற்றத்தின்‌ பிரிவாகத்‌ தடிப்புக்‌ குட்டம்‌, 
போரைக்‌ குட்டம்‌, படர்தாமரைக்‌ குட்டம்‌, எரிக்கொப்புளக்‌ குட்டம்‌, சிரங்குக்‌ 
குட்டம்‌, பிளப்புக்‌ குட்டம்‌, காகக்‌ குட்டம்‌ எனவும்‌ பதினெண்‌ வகையாக 
வகுக்கலாம்‌. இவற்றின்‌ காரணம்‌, குறிகுணங்களாகியவற்றைச்‌ சித்த 
மருத்துவத்திலும்‌, “யூகி சிந்தாமணி” யிலும்‌ பரக்கக்‌ காணலாம்‌. 

மருத்துவம்‌ - பெரு நோயைத்‌ தீர்ப்பது மிகக்கடினமாம்‌. ஏனெனில்‌ 
இதனைக்‌ கன்ம நோயென்று முன்னரே கூறியுள்ளோம்‌. இருப்பினும்‌ கன்ம 
நோய்களும்‌ சாந்தியாற்றீரு மெனச்‌ சித்தர்‌ நூல்‌ கூறாநிற்கும்‌. 

இந்நோய்‌ நீங்க வேண்டுமாயின்‌ நீண்டநாள்‌ மருந்தருந்தல்‌ 
வேண்டும்‌. பிணி துவங்கினவுடனேயே மருத்துவம்‌ செய்யத்‌ தொடங்கின்‌ 
விரைவில்‌ குணமேற்படும்‌. இல்லையேல்‌ உடலிலிருக்கும்‌ உடற்கட்டுக 
ளெல்லாம்‌ கெட்டுவிடும்‌. ஆதலின்‌, துவக்கத்தில்‌ வாந்தியையும்‌, பேதியை 
யும்‌ உண்டாக்கக்கூடிய பரிகாரங்களையும்‌, இரத்தம்‌ வாங்குதலையும்‌ செய்ய 
வேண்டும்‌. வெளிப்பூச்சு மருந்துகளையும்‌ மேலே பூசவேண்டும்‌. 

மேற்கூறப்பட்ட மருத்துவங்களில்‌, கபக்குட்டத்தில்‌ வாந்தி பரிகாரம்‌ 
முதன்மையுற்றதாம்‌. வளிக்குட்டத்தில்‌ 15 நாட்கட்‌ கொருமுறை பேதிப்‌ 


பெருநோய்‌ மருத்துவம்‌ 99 


பரிகாரத்தைக்‌ கையாளவேண்டும்‌. இப்பேதி மருந்துகள்‌ எண்ணெய்க்‌ 
கலப்புள்ளவையாயிருத்தல்‌ நலம்‌. இவற்றுள்‌ அவற்றிற்கு முக்கியமாவன : 


மருந்துகள்‌ - இரசத்தைலம்‌ 1£ முதல்‌ 1 அவுன்ஸ்‌ காலையில்‌ 3 
நாட்குக்‌ கொடுத்து உப்பில்லாப்‌ பத்தியம்‌ வைக்கவேண்டும்‌. 

2. கருடன்‌ கிழங்கெண்ணெய்‌ : - இதையும்‌ மேற்படியாகவே வழங்க 
வேண்டும்‌. இவ்விரண்டு மருந்துகளும்‌ பேதியை யுண்டாக்குவது மன்றிக்‌ 
குட்டத்திற்கு நேர்‌ மருந்துகளாம்‌. பொதுவாகப்‌ பேதி மருந்துகளைத்‌ 
திங்கட்கொருமுறை கொடுக்கலாம்‌. ஆனால்‌, மலக்கட்டிருப்பின்‌, அவ்வப்‌ 
போது கொடுப்பதில்‌ குற்றமின்றாம்‌. 

குருதி வாங்கல்‌ அழற்‌ கலப்புள்ள குட்டங்களில்‌ நன்மை பயக்கும்‌. 
குட்டம்‌ உடலெங்கும்‌ பரவியிராது, சில விடங்கள்‌ மாத்திரமே யிருக்குமாயின்‌ 
அவ்வவ்விடங்களில்‌ குடுவை வைத்துக்‌ குருதியை யெடுத்து விடலாம்‌. 
உடலெங்கும்‌ குட்டமிருப்பின்‌, நெற்றி, கை, கால்‌ இவ்விடங்களில்‌ கீறிக்‌ 
குருதியை வெளியாக்கலாம்‌. செந்நீரை ஆறு திங்கட்கொரு முறையே 


வெளிவாங்கவேண்டும்‌. 


குட்டத்தில்‌ மூக்குப்பொடி (ஆக்கிராணம்‌) போட்டுத்‌ தீர்க்கலாம்‌ எனச்‌ 

சில சித்தர்‌ நூற்கள்‌ கூறுகின்றன. 
ள்‌ பெருநோயில்‌ உள்‌ மருந்தின்‌ தொகை, நூல்முறையிலடங்‌ 
காதாயினும்‌, சில ஈண்டுக்‌ கூறப்படும்‌. ்‌ 


தாவர வகுப்பில்‌ சில மூலிகைகள்‌ 


சேங்கொட்டை, நீரடிமுத்து, வாய்விடங்கம்‌, பேயத்தி, கருங்காலி, 
கலியாணமுருக்கு, கோட்டம்‌, தகரை, சரக்கொன்றையிலை, கார்போகி, 
சீமையகத்தி அல்லது வண்டுகொல்லி, வேம்பு, நிலவேம்பு, சிவனார்‌ வேம்பு, 
பூவரசு, ஆகாயகருடன்‌ கிழங்கு, மஞ்சள்‌, வெட்பாலை, ஆடு 
தீண்டாப்பாளை, தேவதாரு, அகில்‌, பரங்கிச்சக்கை, ஏறழிஞ்சில்‌ 
ஆகியவைகளன்றிக்‌ கைப்புச்‌ சுவையுடைய மூலிகைகளும்‌ நன்றாம்‌. 
இவற்றுள்‌ சேங்கொட்டை, நீரடிமுத்து சேர்த்துச்‌ செய்யக்கூடிய இளகங்கள்‌ 
பல “அகத்தியர்‌ வல்லாதி 600” என்னும்‌ நூலில்‌ பரக்கக்‌ காணலாம்‌. 

தைலங்களுள்‌ ஊழலாற்றித்‌ தைலம்‌ - இதனைப்‌ பயன்படுத்துமுறை 
(தே. தைலவர்க்கம்‌) 


“ முதிரூழலாற்றி மண்ணரசு ணப வதம்‌ 
மூவதளு.ம்‌ வீசை வீச்சை 
முளரி முரணாந்தண்டு நந்தீசர்‌ கோற்கந்த 
முதந்திரரதிற மிவைந தஞ்‌ 


100 ப சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
சிதறாதிடித்‌ தெண்ணிரண்டு கடன்‌ பெய்து 
தீயலாந தொகையி லொன்றாத்‌ 


தீர்த்தகுடி, நீரிலிது மணிநெய்யிது வேசரித்‌ 
தெண்ணர்ம்மல வமழுது பாற்‌ 


புதிதாங்‌ கடத்தட்டி யிருதொடியருநதி 
மு.ப்போதாறு நாட்பின்‌ படுப 

போட்டுண்ட தற்பினோ மப்பரலினாடிடு - 
புகன்ற பஞ்சாங்குல நெயை 


'பிதிலாங கனற்‌ கிரவிறுட்‌ டெடையுணா 
முறைய/ளெணெய்‌ யட்டி முன்‌ பினாடுணா 

சீரணமேகப்‌ புணமை குட்டுமறு 
மெ.ம்மாணை யித்தரழலாற்றி நெய்யே.” 


நாட்சென்ற ஊழலாற்றி, பூவரசு, வேம்பு என்னும்‌ இம்மூன்றின்‌ மரப்‌ 
பட்டைகளும்‌ வகைக்கு வீசை 1, புனற்றண்டு, பிரப்பங்கிழங்கு வகைக்கு 
வீசை 12, இவற்றைத்‌ தறித்து இடித்துக்‌ குடிநீர்ப்பானையிலிட்டு 12 மரக்கால்‌ 
நீர்‌ விட்டெரித்து, ஒரு மரக்காலாகக்‌ குறுக்கி வடித்து, அவ்வளவே 
சிற்றாமணக்கு நெய்யும்‌, கழுதையின்‌ மூத்திரத்‌ தெளிவும்‌, கழுதை 
லத்திப்பால்‌ 12 மரக்கால்‌ சேர்த்துப்‌ புதிதாகப்‌ பழக்கிய தைல பாத்திரத்தில்‌ 
ஊற்றி எரித்துக்‌ குடித்தைலமாக வடிக்கவும்‌. 


அளவு - பலம்‌ 2, காலையில்‌ 3 நாள்‌ உப்பில்லாப்‌ பத்தியம்‌, மறு 
பத்தியம்‌ 3 நாள்‌, £ ஆம்‌ நாள்‌ உப்பு வறுத்துக்‌ கூட்டி 8 ஆம்‌ நாள்‌ 
ஓமப்பால்‌ தேய்த்துத்‌ தலை முழுகச்‌ செய்யவும்‌. 

இப்பத்தியத்தாலுடலில்‌ சூடேற்படின்‌ பாவன பஞ்சாங்குல தைலத்தை 
இரவில்‌ படுக்கைக்குப்‌ போகுமுன்‌ போதுமான நாளுண்ண சூடு தணியும்‌. 


இதே தைலத்தை ஆமணக்கு நெய்க்குப்‌ பிரதியாக எண்ணெய்‌ சேர்த்து 
முடித்தைலமாகக்‌ காய்ச்சி மூழ்கலாம்‌. இத்‌ தைலத்தால்‌ உடற்கட்டுகளில்‌ 
பரவிய புண்களும்‌, வெட்டை முதலிய மேகமும்‌, மேகப்‌ புண்களும்‌, 
தினவுகளும்‌, குட்ட நோய்களும்‌ ஒழிந்துவிடும்‌. 5 


பெருநோய்‌ மருத்துவம்‌ 101 
சிவனார்‌ வேம்புக்‌ குழித்தைலம்‌ (பிரமமுனி - 700) 


வாயுவொடு சருவநோ யெல்லாநதீர்‌ 
மைந்தனே சிவன்வேம்புத தயிலங்கேளு 
வாயவொடு சிவன்வேம்பு சமூலங்கொண்டு 
வளமாக நிழலுலாத திச சூரணித்து 
வாயுவென்ற குரணத்தோ டின்னமொன்று 
வாலுமுவை யரிசி சமன்‌ கொண்டே நீதான்‌ . 
வாயவென்ற கருடனிட கிழங்குச்சாற்றால்‌ 


வளமாக வாட்டிமிக வில்லை கட்டே. 


கட்டியே பூபுடத்திற்‌ றைலம்‌ வாங்கு 
கருப்பூரம்‌ காற்பலந்தான்‌ பொடிததுப்போட்டு 
கெட்டியாய்க்‌ காசெற்டதான்‌ மண்டல ங்கொள்‌ ப 
கெணிதமுடன்‌ மேற்‌ பூசத்‌ தீரும்‌ நோய்கேள்‌ 
குட்டமொடு குறைதநோயும்‌ பெருவியாகு 
கோளாரிய மேகவெடி குலைபுணகள்‌ 
கட்டியடன்‌ வண்டுகடி ய/ளைசசல்குகுது 
கரப்பனளொடு கில விஷங்கள்‌ காணா தென்னே, 


சிவன்‌ வேம்புச்‌ சூரணம்‌ 


காணாத சிவன்வேம்புச்‌ சூரணங்கேள்‌ 
கருதியே சிவன்வேம்பு சமூலங்‌ கொண்டு 
கோளாத நிழலுலராததிப்‌ பலன்தான்‌ பத்துக்‌ 
குறிப்பாகச்‌ சங்கம்‌ வேர்‌ பலந்தானி ரண்டு 
தோனாத வெள்ளைச்சா ரணையின்வேரும்‌ 
தூதுவளை மிள (கரணை யமுக்க ராவேர்‌ 
கோளராது வகவ-கைக்குப்‌ பலன்தா விரு 


கொடி வேலி நொச்சி கருஞ்சூரைவேம்பே 


102 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
வேம்புடனே திரிகடுகு திரிபலாதி 
விதமான கார்போகி கரிய சீரம்‌ 
சேம்பான கடனுரையும்‌ வசம்்‌.பிநதுப்பு 


செப்பறியக ர௬ங்காலிப்‌ பட்டை யோடு 


- கோம்பான மூலமொடு பரங்கிப்பட்டை 


கோப்பிரண்டை கருவாகை யூறற்‌ பட்டை 
சோம்பாக வகைக்கிரண்டு பலமாய்ச்‌ சொன்னோம்‌ 
சொற்பெறிய சிவ னாரதன்‌ வேம்புகேசோ 


கேளேநீ யிவையெல்லா மொன்றாய்ச்‌ சேரத்துக்‌ 
கிரமமுட ஸிழலு லாத்திச்‌ சூரணித்துத்‌ 
தேளேநற்‌ பாண்டத்தி விட்டு மைந்தா 
திருகுகள்ளிச்‌ சாறும்வெள்‌ ளாட்டு நீரும்‌ 
வேளசேநீ பேய்க்குமட்டிச்‌ சாற்றி ளோடும்‌ 
விதமான தேசிச்சாறு வகைவ கைக்கு 
கோளே தான்‌ வகைக்கு ஒருபடிதான்‌ வார்த்து 
குமுறவேவிரவி நன்றாய்‌ மூடிப்போடே. 


மூடியே நாண்‌ மூன்று புதைத்து வைத்து 

முசியாம லெடுத்திரவி யலாத்தி நன்றாய்‌ 
நாடியே சட்டிதனி விட்டுமூடி 

நணுகி யந்தி சநதிவெரு கடிதரளப்பா 
மூடியே தூளதனையெடுத்து நீயும்‌ 

முன்சொன்ன சிவன்வேம்‌ புத்‌ தயிலந தன்னைப்‌ 
பாடியே காசெடைதான்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ 


பதினெட்டு சூலைகுட்‌ டங்‌ குறைநோய்‌ போமே. 


பெருநோய்‌ வெளி மருத்துவம்‌ 103 


சிவனார்‌ வேம்புக்‌ குழித்தைலம்‌ 1௦ முதல்‌ 2௦ துளி, சிவனார்‌ வேம்புச்‌ 
சூரணத்தில்‌ கலந்து தரவேண்டும்‌. 

இரச, உபரசப்‌ பொருள்களுள்‌, இரசம்‌, கந்தகம்‌, துருசு, இரும்பு, செம்பு 
ஆகியவை சிறப்பாகப்‌ பயன்படும்‌. 


சில உள்‌ மருந்துகள்‌ 


1. சண்டரசபற்பம்‌ 4.  இரசத்‌ தைலம்‌ 
2. வீரமெழுகு 5. கந்தக ரசாயனம்‌ 
3. இரசமெழுகு 


இவைகளை அதற்குச்‌ சொன்ன அளவு, துணைமருந்து, நாளளவாக 
உண்ணப்‌ பெரு நோய்‌ குணப்படும்‌. கடையில்‌ சொன்ன கந்தக ரசாயனத்தை 
நீடித்த நாள்‌ உண்ணக்‌ குணந்தரும்‌. 

6. கந்தகச்‌ ௬டர்த்‌ தைலம்‌ - 5 முதல்‌ 1௦ துளி சர்க்கரையில்‌ கடும்‌ 
பத்தியத்துடன்‌ 5 நாளைக்குக்‌ கொடுத்து மறு பத்தியம்‌ வைக்கவேண்டும்‌. 
இப்படியே மாற்றி மாற்றித்‌ தரவேண்டும்‌. 


7. கந்தக மெழுகு - 2 குன்றி 2 வேளை, இது பிளப்புக்‌ குட்டத்தில்‌ 
நன்றாக வேலை செய்யும்‌. 


8. தூரு௬ செந்தரரம்‌ - 1 முதல்‌ 3 கடுகளவு வெண்ணெய்‌ அல்லது 
நெய்யில்‌ இரு வேளை ஒரு வாரம்‌ தரலாம்‌. புளியில்லாப்‌ பத்தியம்‌. ஒரு வாரம்‌ 
சென்றபின்‌ மறு பத்தியம்‌ கொள்க. 


9. செம்பூ பற்பம்‌ அல்லதூ செந்தரரம்‌ - குட்ட நோய்க்குச்‌ சிறந்த 
மருந்தாகும்‌. அளவு 7£ முதல்‌ 1 அரிசி, வெண்ணெய்‌, நெய்‌ இவைகளில்‌ 
கலந்து இரு வேளை ஒரு வாரம்‌ தந்து மறுபத்தியம்‌ வைத்து, இவ்வாறு ஒரு 
மண்டலங்‌ கொடுக்கலாம்‌. பத்தியம்‌ - புளியில்லாப்‌ பத்தியம்‌. 

10. குஷ்டகஜகேசரி - அப்பிரக பற்பம்‌, காந்தச்‌ செந்தூரம்‌, அயச்‌ 
செந்தூரம்‌, இரச பற்பம்‌ இவை ஓரளவு சவுரிப்‌ பழச்சாற்றில்‌ அரைத்துப்‌ 
பயறளவு மாத்திரை செய்து, சர்க்கரை, தேன்‌ முதலிய துணை மருந்துடன்‌ 
நோய்‌ வன்மைக்குப்‌ பொருந்த, அளவு படுத்திக்‌ கொடுக்க, குட்டம்‌, மேகம்‌ 
முதலிய கொடிய பிணிகள்‌ நீங்கும்‌. (ஜித்த வைத்தியத்‌ திரட்டு) 

வெளிப்‌ பூச்சுகள்‌ - முன்‌ உள்ளுக்கு வழங்கலாமெனக்‌ கூறிய 
மூலிகைகளுடன்‌, அலரி, புங்கு, எருக்கு, கடுகு ஆகியவைகளையும்‌ 
பயன்படுத்தலாம்‌. ஈதன்றி அன்னபேதி, மனோசிலை, தாளகம்‌ ஆகியவையும்‌ 
பலாச்ப்பும்‌,, இந்துப்புமாகும்‌. ்‌ 


104 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


வெளிமருந்துகளைப்‌ பூசுமுன்‌, பூசுமிடத்தைத்‌ தகுந்தவாறு சுரண்டிக்‌ 


கைப்புச்‌ சுவையும்‌, புழுக்கொல்லிச்‌ செய்கையுள்ள மருந்துகள்‌ சேர்த்துக்‌ 
காய்ச்சிய குடிநீரால்‌ கழுவ வேண்டும்‌. 


கீழ்க்‌ கூறப்படும்‌ சிலமுறைகள்‌ வழங்குவதற்குரியன : 
1. வாய்விடங்கம்‌, சுக்கு சேர்த்தரைத்த பூச்சு. 
2. மிளகு, திப்பிலி, திரிபலை, வசம்பு, நாபி, கொடிவேலி, கோரைக்‌ 


கிழங்கு ஆகிய இவைகளைச்‌ சேர்த்தரைத்த பூச்சைக்‌ கபாலக்குட்டத்தில்‌ 
மேற்‌ பூச்சாக வழங்கலாம்‌. 


3. மஞ்சள்‌, மரமஞ்சள்‌, வெண்கடுகு, முள்ளங்கி விதை, தகரை விரை, 
இர ௫ க. தேவதாரு, வாய்விடங்கம்‌ இவைகள்‌ சேர்ந்த பூச்சும்‌ மேற்படி 
குட்டத்திற்கு வெளிப்பூச்சாம்‌. 


4, கொடிவேலிவேர்ப்பட்டை யரைத்து மண்டலக்‌ குட்டத்தில்‌ 
பூசலாம்‌. ்‌ 


5. தகரை விரை, ஆவிரை விதை, கார்போகி, மஞ்சள்‌, இந்துப்பு 


ஆகியவற்றைக்‌ காடிவிட்டு ஆட்டிச்‌ சொறி குட்டத்திற்‌ பூசலாம்‌. 
6. இரசம்‌, கார்போகி, த௲கரைவிதை, வாய்விடங்கம்‌, கொடிவேலி, 
குன்றி, எருக்கு, அருகம்புல்‌, மஞ்சள்‌, பொடுதலை, கள்ளி, கற்றாழை, 


முத்தக்காசு, மிளகு, இந்துப்பு, சங்குபற்பம்‌ இவைகளைத்‌ தேனிலரைத்து ': 


யானைத்‌ தோல்‌ குட்டத்திற்குப்‌ பூசலாம்‌. 

7. பன்றித்‌ தோல்‌ குட்டம்‌ - தகரை விதை, கோட்டம்‌, முள்ளங்கி 
விதை, மஞ்சள்‌, வெண்கடுகு, கொம்பரக்கு, தேவதாரு, முக்கடுகு இவை 
களை அரைத்துப்‌ பூசலாம்‌. ப 

8. பூடைக்‌ குட்டத்தில்‌ - இரசம்‌ கந்தி, வெங்காரம்‌ இவைகளை 
முள்ளங்கிச்‌ சாற்றிலும்‌, இஞ்சிச்‌ சாற்றிலும்‌ அரைத்துப்‌ பூசி வரலாம்‌. 


வேறு - தாளகம்‌ பங்கு 1, கந்தகம்‌ பங்கு 2, கார்போகி பங்கு 3, 
இவற்றைப்‌ பசுமாட்டு நீரிலரைத்துப்‌ பூசலாம்‌. 


9. தடப்புக்‌ குட்டம்‌ - இலிங்கம்‌, கந்தி, இரசம்‌, சரக்கொன்றை, கார்‌ 
போகி, நாபி, மஞ்சள்‌, வாய்விடங்கம்‌, கடகரோகணி, முத்தக்காசு, 
கொடிவேலி, முக்கடுகு, தகரை ஓரளவு, பழச்சாற்றாலரைத்துப்‌ பூசலாம்‌. 


10. போரைக்‌ குட்டம்‌ - மஞ்சள்‌, ஆடாதோடைக்‌ குருத்து, ஆவின்‌ 
நீரிலரைத்துப்‌ பூசலாம்‌. 


௩. 


பெருநோய்க்குப்‌ புகை 105 
17. சிரங்குக்‌ குட்டம்‌ - கபாலக்‌ குட்டத்திற்குக்‌ கூறிய மேற்‌ பூச்சு 
இதற்கும்‌ பயன்படும்‌. 
72. பிளப்பூக்‌ குட்டம்‌ - கடுகு, இந்துப்பு, நாட்டு வெல்லம்‌ 
இவைகளைச்‌ சேர்த்தரைத்துப்‌ பூசலாம்‌. 


13. காகக்‌ குட்டம்‌ - இரசம்‌ , கெந்தி, இரசச்‌ செந்தூரம்‌, மனோசிலை, 
மஞ்சள்‌, மர மஞ்‌ கருஞ்சீரகம்‌, சீரகம்‌, மிளகு நெய்யுடன்‌ சேர்த்தரைத்துப்‌ 
பூசலாம்‌. 


வேறு சில முறைகள்‌ 

1. ஆடுதீண்டாப்‌ பாளைத்‌ தைலம்‌. 

2. கரப்பான்‌ தைலம்‌ (தேரன்‌ தைல வர்க்கம்‌) 

3. வங்கக்‌ களிம்பையும்‌ அமிர்த மெழுகையும்‌ கலந்து சொறி 

_ குட்டத்தில்‌ பூசலாம்‌. (சித்த வைத்தியத்‌ திரட்டு) 
4. சிரட்டைத்‌ தைலம்‌ - இது படர்தாமரைக்‌ குட்டத்திற்குப்‌ பயன்படும்‌. 

குட்டத்திற்குப்‌ பூகையும்‌ போடலாம்‌ - இப்‌ புகையின்‌ வகைகளை 
“அகத்தியர்‌ இரண வைத்தியம்‌” என்னும்‌ நூலில்‌ காண்க. இதில்‌ 


பெரும்பான்மை சேரும்‌ பொருள்கள்‌ : வீரம்‌, இலிங்கம்‌, குங்கிலியம்‌, தாளகம்‌ 
நாயுருவி விதை முதலியவையாம்‌. சில முறைகள்‌ கீழே தரப்படும்‌ :- 


“தாரமும்‌ ரசமு௦ங்‌ கந்தி! 
சமன துூரய்த்‌ தூசோ செய்து: 
பாரமாய்ச்‌ லை தன்னில்‌ 
பரப்பியே தானு ௬ட்டி 
வீர்மாய்‌ விளக்கிற்‌ போட்டு 
வேப்பெண்ணெய்‌ தன்னை வார்த்துக்‌ 
கோரமாய்த்‌ தப மேற்றி 
கொடும்புகை முகத்தி லேற்றே” 


“ஏற்றிடிற்‌ சன்னி தோஷம்‌ : 
எமும்பிய குஷ்ட ரோகம்‌ 
பாற்றிடிற்‌ பரங்கி சூலை 
பதகறி முதலா யுள்ள 
பூற்றிடும்‌ புண்கள்‌ யாவும்‌ 
புகைபடத்‌ தீரு மென்றே 
சாற்றினா்‌ முமுதுத தோந்த 


சாதுக்கள்‌ காண்பாய்‌ நீயே.” 


106 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


. அரிதாரம்‌, இரசம்‌, கந்தகம்‌, ஓரளவு. முதலில்‌ அரிதாரத்தை நன்றாய்‌ 
ஒரு மணி நேரம்‌ அரைத்துப்‌ பொடி செய்து, பிறகு, கந்தகத்தைப்‌ பொடித்து 
இரசத்தைச்‌ சேர்த்துக்‌ கருப்பு நிறம்‌ வரும்‌ வரை, அரைத்துப்‌ பிறகு 
அரிதாரத்தைச்‌ சேர்த்து, அரைமணி நேரம்‌ அரைத்து வெள்ளைத்‌ துணியில்‌ 
பரப்பிச்‌ சுருட்டித்‌ திரிபோல்‌ செய்து, வேப்பெண்ணெயில்‌ தோய்த்துக்‌ 
கொளுத்திப்‌ புகை பிடிக்க, சன்னிகள்‌, புண்கள்‌, பரங்கிப்‌ புண்‌, குட்டம்‌ 
முதலிய எவ்வித இரணங்களும்‌ ஆறும்‌. ் 


வேறு 


“வீரங்‌ கழஞ்சி தானொன்று 
விதமா மிலிங்கத்‌ தானொன்று 
வார மிகுந்த குங்கிலியம்‌ 
வனமாவ கழஞ்சு தானதுவம்‌ 
ஈரம்‌ பெரிய தாளகமுமம்‌' 
அசையங்‌ கழஞ்சு தானொன்று 
நேரம்‌ பெறவே சரிசமனாய்‌ 
நிறுத்துப்‌ பின்னும்‌ நேர்‌ சொல்லும்‌.” 


“சொல்லும்‌ படியே தாயுர௬வி 
சுகமாம்‌ அரிசி நாற்கமஞ்சு 
வெலலும்‌ படியே கல்வத்தில்‌ 
விதமா யரைத்துப்‌ பொடி பண்ணாரி 
நில்லும்‌ படியே சீலைதணில்‌ 
நினைவாய்‌ ஏழு கிழிகட்டிப்‌ 
புல்லும்‌ புளியஞ்‌ கிராய்கட்டுப்‌ 
பொருததக கிழியைத்‌ தான்‌ வைத்தே. 


7௪ 


தானே கண்சராஞ்‌ கிரட்டைவைத்துத்‌ 
தளரச்‌ குழல்வைத்‌ தேயருந்தில்‌ 
மானே யேழு பொமுதருந்தி 
மறுபத்‌ தியமு மானபன்பு 
தேனே வெந்தீ ரதிலேதான்‌ 
,திறமாய்‌ மூன்று நாள்விடவே 
கோனே தீரும்‌ பிசறிரோகம்‌ 


குணமா மின்னம்‌ சொல்வேனே.” 


பெருநோய்க்குப்புகை 107 





கீம்‌ 


ன்னம்‌ அவ்வா றேகுமது 
இடாசெய்‌ குட்டம்‌.புதகரியும்‌ 
மின்னுஞ்‌ குலை முடக்கமது 
மெத்திக்‌ கட்டும்‌ புண்புரைய/ம்‌ 
வன்னஞ்‌ செய்யும்‌ வகைகரப்பரசன்‌ 
முதலா யுள்ள வலிகளொடு 
துன்னும்‌ வந்த கரப்பானுத 
தொலையு மென்றார்‌ சிததரோ. ” 


வீரம்‌, இலிங்கம்‌, குங்கிலியம்‌, தாளகம்‌ வகைக்கு வராகனெடை 17 
நாயுருவி விதை வராகனெடை ௧, குழிக்கல்லிலிட்டு ஒரு மணி நேரம்‌ நன்றாக 
அரைத்துப்‌ பொடித்து, ஒரு துணியில்‌ ஏழுகிழிகட்டி புளியஞ்சிராயில்‌ 
தணலுண்டாக்கி, மேற்படி கிழியை அதன்மீது வைத்துக்‌ கண்ணுள்ள 
அதாவது தொளையுள்ள தேங்காயோட்டை மூடி, அத்‌ தொளையின்மீது 
மூங்கிற்‌ குழாயை வைத்து எழும்‌ புகையை அருந்தவும்‌. இப்படி ஏழு தரம்‌ 
செய்யவும்‌, வெந்நீர்ச்‌ சோறு அல்லது, பாற்சோறு உண்ணவேண்டும்‌. எட்டாம்‌ 

8 நாள்‌ உப்பு, புளி சேர்த்துக்‌ கொள்ளவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ - குட்டவிரணம்‌, சூலை, கைகால்‌ முடக்கு, 
புரையாடும்‌ புண்‌, வளிக்கரப்பான்‌ முதலியன. 


குட்டநோயினனுடன்‌ கூடியிருந்து வாழலாகாது எனச்‌ சில நூல்கள்‌ 
கூறுகின்றன. ்‌ 


இந்நோய்க்காம்‌ உணவுப்‌ பொருள்கள்‌ - கைப்புச்‌ சுவையுள்ள 
பொருள்கள்‌ சிறப்புடையன. புளிப்பு, கார்ப்புச்‌ சுவையுள்ள பொருள்கள்‌ 
கூடாவாம்‌. பசுவின்‌ நீர்‌, ஆட்டின்‌ நீர்‌, செம்மறியாட்டு நீர்‌, கழுதை மூத்திரம்‌ 
ஆகியவை சிறந்தன. தயிர்‌, வெல்லம்‌, எண்ணெய்‌, உளுந்து, நீர்‌ வாழ்வன, 
மாமிசம்‌, கள்‌ ஆகியவை உதவா. பெண்‌ சேர்க்கையை யறவே நீக்க வேண்‌ 
டும்‌. கத்தூரி, சந்தனம்‌, ஆகியவைகளைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 


சீமையகத்திக்‌ கீரை, சரக்கொன்றையிலைக்‌ கீரை, நிலாவாரை 
ஆகியவைகளையும்‌ உபயோகிக்கலாம்‌. 


இப்பிணியினன்‌ ஆடும்‌ நீரானது கசப்புச்‌ சுவையுள்ள மூலிகைகள்‌ 
சேர்த்துக்‌ காய்ச்சினதா யிருத்தல்‌ நலம்‌. அவற்றுள்‌, கருங்காலி, வேம்பு 
இவ்விரண்டும்‌ சிறந்தனவாம்‌. பலாசு உப்புஞ்‌ சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌. 
சவுரிப்பழத்தைலம்‌ மேல்‌ தடவிக்குளிக்கப்‌ பயன்படும்‌. 


108 தத்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
வெண்குட்டப்‌ பிணிகள்‌ 
உடலில்‌ இயற்கைக்கு மாறான வெளுப்பையுண்டாக்குகின்ற 


வெண்குட்ட நோயானது வளி, அழல்‌, ஐயவெண்குட்ட நோய்களென மூன்று 


வகைப்படும்‌ : - 


1. வளிவெண்குட்ட நோய்‌ - இது சுர சுரத்துச்‌ சிவந்து கொஞ்சங்‌ 
கருமைச்‌ சாயலுடன்‌ வெளுத்திருக்கும்‌. வெளுக்காத இடங்களில்‌ அழுக்கு 
நிறமுண்டாகும்‌. 


2. அழல்‌ வெண்குட்‌்ட நோய்‌ - இது செந்தாமரைப்‌ பூவிதழ்‌ போலச்‌ 
சிவந்த வெளுப்பாகப்‌ பரவும்‌. பரவுகின்ற விடங்களில்‌ எரிவதும்‌ மயிர்கள்‌ 
உதிர்வதுமாயிருக்கும்‌. 


8. ஐய வெண்‌ குட்டநோய்‌ - இது தும்பைமலர்‌ போல வெண்மை 
யாக வெளுத்துக்‌ கொஞ்சந்தடித்துப்‌ பரவும்‌. இது பரவுமிடங்களில்‌ நமைச்‌ 


சலுண்டாம்‌. 


இக்‌ குட்டங்கள்‌ குருதியையும்‌, சதையையும்‌, கொழுப்பையும்‌, 
பற்றும்‌ போது கண்ணுக்கு வெறுப்பான (அசங்கியமான) நிறங்களை 
யுண்டாக்கும்‌. அன்றியும்‌ இவைகளினால்‌ உடலில்‌ வெடிப்பும்‌ வீக்கமும்‌ 
உண்டாமென்‌ பாருமுளர்‌. 


தீரும்‌ தீராதவைகளை யறிதல்‌ - மயிர்களை வெளுக்கப்பண்ணா 
மலும்‌, கையால்‌ தடவில்‌ மேடுபள்ளமில்லாமலும்‌, சடைப்பின்னல்‌ 
போல்‌ நெருப்பால்‌ சுட்டாறிய வடுப்போல்‌ வெளுக்காமலிருக்கும்‌ 
வெஹண்குட்டம்‌ தீரும்‌. 


ஈீரவித வெண்குட்டங்களும்‌ அரிதில்‌ தீர்வனவாம்‌ 


தீரா வெண்குட்டநோய்‌ அறியும்‌ விதம்‌ - எந்த வெண்குட்ட 
மானாலும்‌, மேற்கூறிய தீரும்‌ குறிக்கு மாறாக இருந்தாலும்‌, முதன்‌ முதலில்‌ 
குறி, எருவாய்‌, உள்ளங்கை, உதடு என்னுமிவ்விடங்களில்‌ பிறந்து, 
வெருவுமாறு விரைவில்‌ பரவினாலும்‌ தீராவாம்‌. 


மருத்தூவம்‌ 


இரும்பூச்‌ செந்தரரம்‌ - தூய்மைசெய்த அயப்பொடியை நாவல்‌ 
பழச்சாற்றில்‌ ஊறவைக்கவும்‌. இப்படியே நாள்தோறும்‌ அயம்‌ ஊறும்படி 
மேற்படி சாற்றை ஊற்றிக்‌ குச்சியினால்‌ கிளறிக்கொண்டு வரவும்‌. இப்படி 





பெருநோய்‌ 109 ந. 


படப்பு ப பு ப ப இதெ ்ப்கில்‌ ட ப ப ட வடட 
40 நாள்‌ செய்து அரைத்து வைக்கவும்‌. அல்லது ஒரு 'புடம்போட்டு 
எடுக்கவும்‌. இதனை அளவுப்படி பொருத்தமான துணைமருந்துடன்‌ 
48 நாள்‌ கொடுக்க வெண்குட்டம்‌ தீரும்‌. 


செம்புச்‌ செந்தரரம்‌ - தூய்மைசெய்த செம்புப்‌ பொடியைத்‌ துவரை 
வேர்க்‌ குழி நெய்யாலரைத்துப்‌ புடமிடவும்‌. இப்படிப்‌ பதினைந்து முறை 
செய்யச்‌ செந்தூரமாகும்‌. இதனை 12 முதல்‌ 1 அரிசி அளவு நெய்யில்‌ 
கொடுத்து புளியில்லாப்‌ பத்தியம்‌ வைக்க வெண்குட்டம்‌ நீங்குமென்பர்‌. 


வேறு - தூய்மை செய்த கந்தகம்‌ 1 பங்கு, சிலாசத்து பற்பம்‌ 2 பங்கு 
இவைகளைத்‌ துவரை வேர்க்குழி நெய்யாலரைத்துக்‌ குன்றியளவு மாத்திரை 
செய்து, ஒரு மாத்திரையாகக்‌ காலை மாலை இருவேளை கொடுக்கவும்‌. பால்‌ 
துணை மருந்தாகும்‌. இச்சாபத்தியம்‌. ்‌ 


வேறு - விளாம்பட்டை, காட்டுமாம்பட்டை, சேங்கொட்டை, மிளகு, 
'சிவனார்வேம்பு, மஞ்சள்‌ ஓரெடை சேர்த்து குழிப்புட நெய்யிறக்கி 3 முதல்‌ 5 துளி ._ 
சர்க்கரையில்‌ கொடுக்கவும்‌. ்‌ 


_ பத்தியம்‌ - பாற்சோறு 


தங்கச்‌ செந்தரரம்‌ - தங்கத்தை முள்ளிக்கீரையில்‌ அரைத்துப்‌ 
புடமிடவும்‌. இப்படி ஐம்முறை செய்யச்‌ செந்தூரமாம்‌. இச்செந்தூரத்தை, 
எண்ணெய்‌ பலம்‌ 1௦, சவுரிக்கொடிச்சமூலச்சாறு பலம்‌ 1௦ கலந்ததில்‌ போட்டு 
வெயிலில்‌ வைத்து 1௦ நாள்‌ சென்றபின்‌ கலந்து ஒரு கழற்சியளவு உண்டு, 
தைலத்தை மேலுக்குப்‌ பூசி மூழ்கவும்‌. இதனால்‌ வெண்குட்டந்‌ தீரும்‌. 
(அகத்தியர்‌ பரிபூரணம்‌ - 400). 

வெளிமருந்தூகள்‌ 

1. துவரை வேர்க்குழித்தைலம்‌ மேற்‌ பூசலாம்‌. 

2. தார்கோல்‌ அரிசியைக்‌ காடி விட்டரைத்துப்‌ பூசலாம்‌. 

3. மயில்‌ துத்தத்தைக்‌ கும்மட்டிக்காய்ச்‌ சாற்றிலரைத்துத்‌ தடவலாம்‌. 

4. கருஞ்சீரகத்தை வெள்ளாட்டுப்‌ பித்தில்‌ பாவனை செய்து 
குழியம்மியிலிட்டரைத்து மெழுகாக்கி மிளகளவு காலை, மாலை உள்ளுக்குத்‌ 
தரலாம்‌. இதனையே மேலுக்கும்‌ பூசலாம்‌. 

5. வெள்ளைப்‌ பூண்டையும்‌ நவச்சாரத்தையும்‌ அரைத்து மேற்‌ 
பூச்சாகப்‌ பூசலாம்‌. 


21. கிரற்தி 


ஐய வளர்ச்சியினால்‌, முன்பு.புண்ணுண்டாம்‌ எனக்‌ கூறிய உடலுறுப்பு 
களிலும்‌, மற்றைய விடங்களிலும்‌ வளிக்கிரந்தி முதற்‌ புண்கிரந்தி யீறாக 
ஒன்பது வகைக்‌ கிரந்தியுண்டாகும்‌. 


சிலர்‌ குருதிக்‌ கேட்டாலும்‌, குருதி, சதை, கொழுப்பு, இவற்றின்‌ வேறு 
பாட்டாலும்‌, வளியும்‌ ஐயமும்‌ கெட்டு இந்நோய்‌ தோன்றுகின்றதென்று 


கூறுவர்‌. 


17. வளிக்‌ கிரந்தி - இது சில சமயங்களில்‌ வீங்கியும்‌, சில சமயங்களில்‌ 
சுருங்கியும்‌ இருக்கும்‌. குத்தலையும்‌, அதிரலையும்‌ பெற்றிருக்கும்‌. இது 
பழுத்துடைந்தால்‌, மிக்க சிவப்புள்ள தூய்மையான குருதியொழுகும்‌.. 
அப்படிக்‌ கிரந்தியுடைந்ததனாலுண்டான புண்‌ மென்மையாக இருக்கும்‌. 


2. அழற்‌ கிரந்தி - இது மஞ்சள்‌ நிறத்தையும்‌ சிவப்பு நிறத்தையும்‌ 
பெற்று, எந்நேரமும்‌ எரிச்சலைத்‌ தருவதாயிருக்கும்‌. இது பழுத்துடைந்தால்‌ 
சுடுகையான குருதியும்‌ சீயுமொழுகும்‌. 


8. குருதிக்‌ கிரந்தி - முக்குற்றங்களினால்‌ செந்நீரானது கெடுதியடைந்து. 
மிகவும்‌ பொங்கிக்‌ கொதிக்கும்போது, அதிலுண்டாகின்ற நுரை 
களினால்‌ பிறந்த கிருமிகள்‌ தமது மூக்கினால்‌ கிண்டும்‌ காலத்தில்‌ பிறக்கும்‌. : 
இக்கிரந்தி நரம்பையும்‌ சதையையும்‌ பொருந்தி, அழற்கிரந்திக்கு உற்ற 
குறிகளுடன்‌, செம்புனலை வடியச்செய்யும்‌. 


1. சதைக்‌ கிரந்தி - இது சதையை வளர்ச்சி செய்யா நின்ற இறைச்சி 
முதலிய உணவாற்‌ பிறந்து மினு மினுத்தும்‌, பருத்தும்‌, கெட்டியாய்‌, 
நரம்புகளால்‌ சுற்றப்பட்டும்‌ இருக்கும்‌. இது பழுத்துடைந்தால்‌ ஐயக்கிரந்தி 
குணங்களைத்தரும்‌. 


9. கொழுப்புக்‌ கிரந்தி - இது கொழுப்பை மிகுதிப்படுத்துகின்ற 
சுவையுள்ள பொருள்களை மிக்க அளவில்‌ புசிப்பதால்‌, கொழுப்பு வளர்ச்சி 
யடையும்போது, வளியின்‌ வளர்ச்சியால்‌, சதையிலாவது, தோலிலாவது 
பிறந்து வெளுப்பதும்‌, வழுவழுப்பதும்‌, மினுமினுப்பதும்‌, குலுங்குவது 
மாயிருக்கும்‌. இது பழுத்துடைந்தால்‌ சீழானது பிசினைப்போல்‌ குழம்பாகக்‌ 
கருத்தும்‌, சிவந்தும்‌, வெளுத்தும்‌ ஒழுகும்‌. 


கிரந்தி 111 
6. என்புக்கிரந்தி - இது என்புகள்‌ நொறுங்கலாலும்‌, அடி படுதலாலும்‌ 
உண்டாகிப்‌ பருத்து உயர்வதும்‌ சிறிது அமுங்குவதுமாக இருக்கும்‌. 


7. ஐயக்‌ கிரந்தி - இது வெளுத்தும்‌ கனத்தும்‌ நமைச்சலுடன்‌ மிக்க 
நோயில்லாமல்‌ வீக்கந்தருவதாயிருக்கும்‌. பழுத்துடைந்தாலும்‌ குழம்பான சீழ்‌ 
ஒழுகிக்கொண்டேயிருக்கும்‌. 


8. நரம்புக்‌ கிரந்தி - இது வெகு தூரமுள்ள வழியை ஒரே நடையாக 
நடந்து வந்து அந்த வேகம்‌ தணியுமுன்‌ மிக்க குளிர்ந்த நீரில்‌ மூழ்குவதாலும்‌, 
அலைந்து திரிதலாலும்‌, அட்டுப்புக்‌ கலந்த உணவாலும்‌ நரம்புகள்‌ உப்பி, 
உட்புறத்தில்‌ தடிக்க, இதனால்‌ குருதியானது ஓட்டமில்லாமல்‌ தேங்கும்போது 
பிறக்கும்‌. அதன்‌ விளக்கம்‌ : அப்படித்‌ தேங்கிய குருதியோடு கூடிய 
நரம்புகளை வளி சுட்கப்‌ பண்ணியுலர்த்தி வளைவாக முடங்கச்‌ செய்து, 
அம்முடக்குகளில்‌ கெட்டிப்பட்டதாய்‌ நோய்‌ இல்லாத நரம்புகளை வெளியில்‌ 
வரப்பண்ணும்‌. இதனை நரம்புச்‌ சிலந்தி யெனவும்‌ வழங்குவர்‌. 


9. பூண்‌ கிரந்தி - இது அறு சுவைகளையும்‌ மட்டின்றி நாடோறும்‌ 
புசித்தலினால்‌ பிறக்கும்‌. ்‌ 


விவரம்‌ - அந்த இரசமானது, உடலில்‌ சிறிது புண்ணுண்டாயிருந் 
தாலும்‌, அதனை மிகுதிப்படுத்திக்‌ காட்டும்‌. அல்லது இல்லாதிருந்தாலும்‌ 
சில நாளைக்குள்‌ சதைகளில்‌ அதனையே கண்டு கண்டாக வெழுப்பும்‌, 
அப்போது வளியானது ஒரு காரணமுமின்றிக்‌ கரிய குருதியை வெளிப்‌ 
படுத்தாமல்‌ அவ்விடத்தில்‌ சேர்த்து, உலர்த்துவதால்‌ புண்களுண்டாகும்‌. 
இதனால்‌, எரிச்சலும்‌, தினவும்‌ மிகும்‌. இது மிகவும்‌ பருத்துயர்ந்தால்‌ அற்புத 
கிரந்தியெனச்‌ சொல்லப்படும்‌. 


மருத்துவம்‌ - இதற்குத்‌ தொடக்கத்தில்‌ கட்டிக்குக்‌ கூறியிருக்கிற 
மருத்துவமே சாலும்‌. இதற்கு முக்கியமாய்ப்‌ பேதிக்கும்‌, வாந்திக்கும்‌ 
கொடுத்து உடலிலுள்ள இரசம்‌, குருதி, சதை இவற்றைத்‌ தூய்மைப்‌ 
படுத்துவதற்காக, கந்தகம்‌, இரும்பு, காந்தம்‌ கலப்புள்ள மருந்தினைக்‌ 
கொடுத்தல்‌ நலமென்றறிக. பேதி கொடுப்பதற்கு மேகாந்தத்‌ தைலம்‌ 
மிகவும்‌ சிறந்தது. 


வெளிமருந்தாகக்‌ கட்டிக்குக்‌ கூறிய சில பற்றுகளும்‌, ஒற்றடங்களும்‌ 
பயன்படுவதாம்‌. கிரந்தி பழுத்ததென்று தெரிந்தால்‌, கீறிச்‌ சீழை வெளிப்‌ 
படுத்திப்‌ புண்ணிற்குரிய மருத்துவம்‌ செய்தல்‌ இன்றியமையாததாம்‌. 


22. கல்லடைப்பு நோய்‌ 


இந்நோய்‌ நீர்ப்பையிலேனும்‌ சிறுநீர்ப்‌ புழையிலேனும்‌ கல்லிருப்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌. இப்பிணி நான்கு வகைப்படும்‌. அவை :- 
வளிக்‌ கல்லடைப்பு 
அழற்‌ கல்லடைப்பு - 
ஐயக்‌ கல்லடைப்பு 


தை ௮ ல! மஸ 


வெண்ணாக்‌ கல்லடைப்பு என்பனவாம்‌. 


முற்குறி - தொடக்கத்தில்‌ நோயாளிக்கு ஓக்காளமும்‌ வெப்புங்காணும்‌. 
சிறுநீரானது ஆட்டின்‌ நீரைப்‌ போல்‌ நாற்றம்‌ வீசும்‌. கொப்பூழைச்‌ சுற்றி 
வலிக்கும்‌. 


கல்லுண்டான பிறகு, கொப்பூழைச்‌ சுற்றித்‌ தாங்கொணா வலியுண்‌ 
டாகும்‌. இத்துடன்‌ ஆண்குறியிலும்‌ அதன்‌ பின்புறத்திலும்‌ வலியுண்டாம்‌. 
சில வேளையில்‌ சிறுநீர்‌ மெல்லிய இரண்டு கிளைகளாகப்பாயும்‌. மற்றுஞ்‌ 
சில வேளையில்‌, சிறுநீர்‌ இயற்கையாகவும்‌, வேறுசில வேளைகளில்‌ 
கலங்கலாகவும்‌, செந்நீருடனும்‌ வெளிப்படும்‌. மற்றும்‌ குதிப்பதனாலும்‌, 
நடப்பதினாலும்‌ நீர்ப்பையில்‌ வலியுண்டாகும்‌. 


1. வளிக்‌ கல்லடை ப்பூ - இப்‌ பிணியில்‌ நோயானனுக்கு நீர்ப்பை 
யிடத்தில்‌ பொறுக்கலாற்றாத வலியிருக்கும்‌. வலி தாங்கக்‌ கூடாமையினால்‌ 
பிணியாளி பல்லைக்கடிப்பதும்‌, ஆண்‌ குறியைக்‌ கையினால்‌ பிசைவதும்‌, 
கொப்பூழைப்‌ பிசைவதுமாக இருப்பான்‌. மலமும்‌ வருத்தத்துடன்‌ சிறிதளவே 
வெளிப்படும்‌. அச்‌ சிறுநீரோடு வெளிப்படுகின்ற கற்கள்‌ முள்‌ போன்று 
கருமையாக இருக்கும்‌. 


2. அழற்கல்லடைப்பூ - இந்நோயில்‌ நீர்ப்‌ பையில்‌ கொதிப்பும்‌ 
எரிச்சலுங்‌ காணப்படும்‌. இதில்‌ வெளிப்படுங்‌ கல்‌, செம்மை கலந்த மஞ்சள்‌ 
நிறமாயிருக்கும்‌. 


8. ஐயக்‌ கல்லடைப்பூ - இந்நோயில்‌ நீர்ப்பை திண்ணியதாகவும்‌ 
குளிர்ச்சியாகவுந்‌ தோன்றும்‌. அவ்விடத்தில்‌ ஊசியால்‌ குத்துவது போன்ற 
வலியுண்டாகும்‌. இதனில்‌ வெளிப்படுங்‌ கல்‌ வெண்மையாகவும்‌ 
வழவழப்பாகவும்‌ இருக்கும்‌. 


க 


கல்லடைப்பு . 113 


ப ப ப ப ப அ பி பில்‌ ட ட கர ட ட அ வழ பபப யவ மடடம்‌ 
4. வெண்ணீர்க்‌ கல்லடைப்பு - இந்நோய்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ 
வெண்ணீரையடக்கு வதினாலும்‌ அல்லது வெண்ணீரை வளர்ச்சி செய்யக்‌ 
கூடிய மருந்துகளை உட்கொள்ளுவதாலும்‌ உண்டாகின்ற மிகு சூட்டினால்‌ 
வெண்ணீரானது வெண்ணீர்‌ குழியிலிருந்து வெளிப்பட்டு, வெண்ணீர்‌ 
நாளத்திலே தங்கி வறண்டு போகும்‌. அப்படிப்பட்ட வெண்ணீர்‌ வளியினால்‌ 
உலரப்‌ பெறுமென்பதாம்‌. 


இந்நோயில்‌ நோயானனுக்கு 'அடி வயிற்றிலும்‌ விதையிலும்‌ வலியுண்‌ 
டாகும்‌. சிறு நீர்‌ வெளிப்படுவது மிகவும்‌ துன்பமாயிருக்கும்‌. 


குறிப்பு - சிலருக்கு உலர்ந்த வெண்ணீரானது சிறுநீருடன்‌ மணல்‌ 
போல்‌ வெளிப்படும்‌. இதற்கு “மணற்‌ கல்லடைப்பு” என்று பெயர்‌. 


மருத்துவம்‌ - வரால்‌ மீன்றலைக்‌ கல்லைப்‌ பொடித்து இளநீரிலேனும்‌ 
முள்ளங்கிச்‌ சாற்றிலேனும்‌ சிறுபீளைச்‌ சாற்றிலேனும்‌ அல்லது சிறுநீர்‌ 
பெருக்கிக்‌ குடிநீரிலேனும்‌ கொடுக்கலாம்‌. 


வெடியுப்புச்‌ சுண்ணம்‌, நண்டுக்கல்‌ பற்பம்‌, சிலாசத்து பற்பம்‌, 
குங்கிலிய பற்பம்‌, கல்லுடைக்குடோரி, சலமஞ்சரி, மாலினி வசந்தம்‌ 
இம்மருந்துகளை அவ்வவற்றிற்‌ சொல்லப்பட்ட அளவுடனும்‌ துணை 
மருந்துடனும்‌ கொடுக்கலாம்‌. 


வெடியுப்புப்‌ புகைநீர்‌ 1 முதல்‌ 5 துளி, 1$ அல்லது 2 அவுன்ஸ்‌ நீரில்‌ 
கலந்து கொடுக்கலாம்‌. இம்‌ மருந்து முறைகளைச்‌ சித்த வைத்தியத்‌ திரட்டில்‌ 
பார்க்கவும்‌. ஈதன்றி அறுவை மருத்துவமுஞ்‌ செயற்பாலதாம்‌. 


23. ஆண்குறி நோய்கள்‌ 


ஆண்குறியில்‌ வரக்கூடிய நோய்கள்‌ 23 ஆகும்‌. 
] கொருக்குநோய்‌ ம 


1] சிறுமுளை 20111 பிளப்புப்‌ புண்‌ 
11] கடுகுக்‌ கொப்புளம்‌ 201/7 தோல்‌ தடைப்புண்‌ 
1/ வீரல்‌ கொப்புளம்‌ 22/ நெருக்குக்‌ கிரந்தி 
*/  இலந்தைக்‌ காய்க்கட்டி 2௨/1 திமிர்க்குறி நோய்‌ 
341 வெண்மேகப்‌ புண்‌ 20/11 துளைப்புண்‌ 
11 எரிப்புண்‌ 22/11 தோலழிப் புண்‌ 
1 சிறுகொப்புளப்‌ புண்‌ 21% ஊண்‌ அழிப்புண்‌ 
1[% தாமரைக்காய்த்‌ தடிப்பு 26% செந்நிறக்‌ கொப்புளம்‌ 
2 வரிசைப்‌ புண்‌ 21 ஊன்‌ நிறக்‌ கட்டி 
20 கரிப்புண்‌ 22011 பரவுக்‌ கட்டிப்‌ புண்‌ 
201 கற்புண்‌ 220111 கருமருள்‌ திரட்சிப்‌ புண்‌ 
காரணம்‌ - தீயவொழுக்கமுடைய பெண்களோடாவது, மேகப்‌ 


புண்ணுடைய பெண்களோடாவது, தன்னை விரும்பாத பெண்ணுடனாவது, 
வீடு விலக்கமான பெண்ணோடாவது, சமீபத்தில்‌ கருவுயிர்த்த பெண்‌ 
ணோடாவது, குதிரையோடாவது புணர்வதால்‌, முக்குற்றங்கள்‌ வேறுபட்டு, 
ஆண்குறியில்‌ புண்ணுண்டாகும்‌. 

ஈதன்றி, ஆண்குறியில்‌ பலவகைப்பட்ட தளர்ச்சி நீக்கற்‌ குரியனவாய்‌ ' 
மேற்பூச்சுகளைப்‌ பூசப்‌ பெறுவதாலும்‌, ஆண்‌ குறியைக்‌ கடுமையாகத்‌ 
தொழிற்படுத்துவதாலும்‌, சூம்பச்‌ செய்தலானும்‌ சிறு நீர்ப்பையில்‌ நீர்‌ 
நிறைந்திருக்கும்போது கடினப்‌ புணர்ச்சி உஞற்றுவதாலும்‌ உண்டாகும்‌. 


1. கொருக்கு நோய்‌ - இ...து ஐவகையினதாம்‌. 


1. வளிக்கொருக்கு 4. முக்குற்றக்கொருக்கு 
2. அழற்கொருக்கு 5. குருதிக்கொருக்கு 
3. ஐயக்கொருக்கு 


நஞ்சுக்‌ கடியினால்‌ உண்ட.கின்ற குறி குணங்களைப்‌ போல்‌ 
ஆண்குறியில்‌ தோற்றுவிக்கும்‌ - 


ஆண்குறி நோய்‌ ரய 





7. வளிக்கொருக்கு - குண்டூசியின்‌ தலை போன்ற கொப்புளங்கள்‌ 
ஆண்‌ குறியில்‌ முன்‌ தோலிலும்‌ சிறுநீர்ப்‌ புழையிலும்‌ உண்டாகி அதனால்‌ 
சிறு நீர்ப்புழை வறண்டும்‌ சில வேளையில்‌ அடைபடும்‌. 


2. அழற்‌ கொருக்கு - மேற்சொன்ன குறி குணங்களோடு குறி 
வீங்கியும்‌ சிவந்துமிருக்கும்‌. காய்ச்சலுமுண்டாகும்‌. 


3. ஐயக்கொருக்கு - இந்நோயில்‌ ஆண்குறி தடித்தும்‌ திணிப்பாகவும்‌ 
மினுமினுத்துமிருக்கும்‌. நமைச்சலுமுண்டாகும்‌. 


4. முக்குற்றக்‌ கொருக்கு - இதில்‌ மூன்று குற்றக்‌ கொருக்குகளில்‌ 
கூறப்பட்ட குறி குணங்களுடன்‌ அண்டமும்‌ வீங்கியிருக்கும்‌. 


5. குருதிக்‌ கொருக்கு - இதில்‌ ஆண்குறி கருத்திருக்கும்‌. சுரம்‌ 
விடாமற்‌ காயும்‌. 


தீரும்‌ தீராதவை - தனிக்‌ குற்றத்தினாலுண்டானவை தீரும்‌. குருதிக்‌ 
கொருக்கு அரிதிற்றீரும்‌. முக்குற்றக்‌ கொருக்குத்‌ தீராது. 


மருத்துவம்‌ - உள்‌ மருந்துகளினாலும்‌ வெளிமருந்துகளினாலும்‌ தீர்க்க 
வேண்டும்‌. நோயாளி வன்மையுடையவனாகவுமிருந்தால்‌, வன்மைக்குத்‌ 
தகுந்தவாறு பேதிக்கும்‌, வாந்திக்கும்‌ கொடுக்க வேண்டும்‌. இதற்குப்‌ 
பயன்படக்‌ கூடிய மருந்துகள்‌ பல இருக்கின்றன. இதில்‌ முக்கியமாகச்‌ 
சேரக்கூடிய பொருள்கள்‌ பரங்கிப்பட்டை, கந்தகம்‌, இரசம்‌, மெருகன்‌ கிழங்கு, 
ஆகாயக்‌ கருடன்‌ கிழங்கு, கொடிவேலி வேர்ப்பட்டை, சேங்கொட்டை, 
சிவனார்‌ வேம்பு இவை முதலியன. 


வெளி மருந்துகள்‌ - புண்ணும்‌, வீக்கமும்‌ பிறவிடங்களுக்குப்‌ 
பரவாமலும்‌, தாக்கப்பட்ட உடற்‌ கட்டுகள்‌ அழுகாதபடியும்‌ காக்க வேண்டும்‌. 
குறி மிகவும்‌ வீங்கியிருந்தால்‌, கேடடைந்த குருதியை வெளிப்படுத்த 
வேண்டும்‌. மருந்து நெய்களைப்‌ பூசி ஒற்றடமிடலாம்‌. இதற்கு மேல்‌ 
பூச்சாக வழங்கப்‌ பல வகைக்‌ களிம்புகளுண்டு. அவை - வெள்ளைப்‌ 
பாடாண மெழுகு, பச்சையெருவை, அமிர்த வெண்ணெய்‌ முதலியனவாம்‌. 


கரவுதற்குத்‌ கரவு பொடி - களிப்பாக்கு, மிருதார்சிங்கி, வீரம்‌, கடுக்‌ 
காய்ப்பூ, காய்ச்சுக்கட்டி, மாசிக்காய்‌, இவைகளை ஓரளவாய்‌ நிறுத்தெடுத்து 
நுண்ணிய பொடியாக்கித்‌ தூவலாம்‌. 


பூண்‌ கழுவு நீர்‌ - துவர்ப்புள்ள குடிநீரையும்‌, வீரநீரையும்‌ கொண்டு 
கழுவலாம்‌. 


அவனாக 


16 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


பகை - புகைகளில்‌ இன்றிமையாததாய்‌ இரசமும்‌ இரசக்‌ கலப்புள்ள 
மருந்துகளே சேர்க்கப்படுகின்றன. சில முறைகள்‌ கீழே குறிக்கப்படும்‌ : - 


கிரந்தி, அரையாப்பு, பவுத்திரங்கட்குப்‌ பூகை 


“ஏற்றமுள்ள ஆகராணஞ்‌ கொல்லக்‌ கேளு 
இதமான அரிதாரம்‌ விங்கம்‌ பூரம்‌ 
பார்த்தேநீ கொடிக்கள்ளிப்‌ பட்டைத்‌ தூளு.ம்‌ 
பாங்கான கமுதைலத்தி பொடிய மப்பா 
போற்றேநீ வகைவகைக்குக்‌ கழஞ்சி யொன்று 
பொங்கமுடன்‌ திருகுகளளிப்‌ பாலா லாட்டி 
சோததேநீ யுலரவைத்து எடுத்துக கொண்டு 
செயமான பூங்குபுிதன்னிற்‌ கேளே.” 


“கேளேதான்‌ தணவிலே பொடியைப்‌ போட்டுக்‌ 
கெடியான புண்களிலே புகைதான்‌ சாரச்‌ 
குளேதான்‌ வெடிசூலை மேக வெட்டை 
சுடுகிரநதி யரையாப்பு பெளத்தி ரங்கள்‌ 
வேசோதான்‌ இப்புகையில்‌ த௫.ம்‌ பாரே : 
வேண்டியதோர்‌ பொடி யெடுத்து அலறிப்‌ பாலில்‌ 
நாளேகான்‌ மத்திததவ்‌ விரணத்திற்‌ போட 
நாயகனே ரணங்களெொல்லாம்‌ ஆறுந்‌ தாமே.” 


அரிதாரம்‌ 

இலிங்கம்‌ 

பூரம்‌ வகைக்கு வராகனெடை 18 
கொடிக்‌ கள்ளிப்‌ பட்டைத்‌ தூள்‌ 


கழுதைலத்திப்பொடி 


இவைகளைப்‌ பொடித்துத்‌ திருகுகள்ளிப்‌ பாலாலரைத்து உலர்த்திப்‌ பொடித்து, 
புங்கம்பட்டை, புளியம்பட்டை இவற்றை நெருப்பிலிட்டுத்‌ தணலுண்டாக்கி 
மேற்படி, பொடியைத்‌ தணலிலிட்டு, எழும்‌ புகையைப்‌ புண்ணிற்‌ சாரும்படி 
செய்ய, வெடிசூலை, மேக வெட்டை, சுடுகிரந்தி, அரையாப்பு, பவுத்திரம்‌ 
இவை தீரும்‌. 


இப்பொடியை வேண்டிய அளவெடுத்து அலரிப்‌ பாலில்‌ ஒரு நாள்‌ 
மத்தித்து மேற்படி இரணத்திற்‌ போட ஆறும்‌. 


உட பட 0 அலிகள்‌ க பட க த ட ட 


ஆண்‌ குறி நோயும்‌ மருத்துவமும்‌ டட்ரிழர 
வேறு 


இரச கற்பூரம்‌ வராகனெடை 1. 
இரச செந்தூரம்‌ வராகனெடை 1. 
தேன்‌ மெழுகு பலம்‌ 1& 


இரும்புக்‌ கரண்டியில்‌ மெழுகை யுருக்கிக்‌ கொண்டு பூரம்‌, இரச செந்தூரம்‌ 
இரண்டையும்‌ நன்றாய்த்‌ தூள்‌ செய்து, உருக்கிய மெழுகில்‌ போட்டுக்‌ கலந்து 
இறக்கி வெள்ளைத்‌ துணியில்‌ ஊற்றி ஐந்து திரி செய்து, நோயாளியைக்‌ 
காற்று மிகுதியில்லாத அறையில்‌ வைத்து, ஒரு திரியைக்‌ கொளுத்தி 
வைக்கவும்‌. கண்ணுள்ள தேங்காயோட்டால்‌ அத்திரியை மூடி அக்கண்‌ 
.. வழியாய்ப்‌ புகை வருவித்தல்‌ வேண்டும்‌. : 


நோயாளியை ஒரு கம்பளிப்‌ போர்வையால்‌ மூடிப்‌ புகை பிடிக்கச்‌ 
செய்யவும்‌. வத்தி எரிந்து முடிந்த பின்‌ வியர்வை யெல்லாம்‌ துடைத்து 
விட்டுக்‌ காய்ச்சிய பசும்பால்‌ கால்படி சாப்பிடச்‌ சொல்லவும்‌. மூன்று நாள்‌ 
வரை பாற்‌ சோறு தான்‌ உண்ணவேண்டும்‌. நான்காம்‌ நாள்‌ நீர்முள்ளி சமூலம்‌ 
நீரில்‌ போட்டுக்‌ காய்ச்சி ஓமம்‌ அரைத்துத்‌ தேய்த்துக்கொண்டு மேற்படி நீரில்‌ 
மூழ்கவும்‌. | 


தீரும்‌ நோய்கள்‌ - மூக்கு நோய்கள்‌ (பீநசங்கள்‌), பிளவை, புற்று 
கண்டமாலை, மார்புப்‌ பிளவை, கொருக்குப்‌ புண்‌, அரையாப்பு, பவுத்திரம்‌, 
வெடிசூலை இவை முதலியன. 


குறிப்பு - இப்புகையை மருத்துவர்கள்‌ கையாளலாம்‌. சிலருக்கு 
இப்புகை வாய்ப்பிடிப்பை யுண்டாக்குகிறது. ஆயினும்‌ பிணி வெகு 
விரைவில்‌ குணமாகிறது. புகையைப்‌ பயன்படுத்தும்போது பல்‌ வலி அல்லது 
ஈறு கொஞ்சம்‌ தடிப்பேற்படுவதாயிருந்தால்‌, புகையை உடனே நிறுத்தி 
விட்டுக்‌ கீழ்க்‌ கூறப்பட்ட குடிநீரைக்‌ கொப்புளிக்க வேண்டும்‌. 


கொப்புளிக்கும்‌ குடிநீர்‌ 


படிகாரம்‌.................ஃ4-அகய ககக ககக ககக பலம்‌ 2 
கடுக்காய்த்தோல்‌ ................. 4-1 பலம்‌ 1 
கருவேலம்பட்டை ...............------ை பலம்‌ 1& 
காசுக்கட்டி ............ வவ வைைக வவ வவககை பலம்‌ 1& 


118 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


இவைகளை இடித்து அரைப்படி நீர்‌ மட்பாண்டத்திலிட்டுக்‌ கொதிக்க 
வைத்து ஓரு நாளைக்கு 3 அல்லது 4 வேளை கொப்புளிக்கவும்‌. இவ்விதம்‌ 


இரண்டு மூன்று நாள்‌ செய்யக்‌ குணமாகும்‌. பல்லுக்கு படலாமா 
கெடுதலுமில்லை. 


11. சிறூ முளை 


முக்குற்றங்களும்‌ ஆண்குறியின்‌ சதை பாகத்தைப்‌ பற்றுவதால்‌ இந்‌ 
நோய்‌ பிறக்கும்‌. சிறு முளைகள்‌ ஆண்‌ குறியின்‌ உள்ளிலாவது வெளியி 
லாவது உண்டாகும்‌. அவ்விடத்தில்‌ வியர்வையும்‌ பிறக்கும்‌. 


111. கடுகு கொப்புளம்‌ 
கடுகைப்‌ போன்ற கொப்புளங்கள்‌ ஆண்குறியின்‌ மீது உண்டாகும்‌. 


மருத்துவம்‌ - முளைகளைக்‌ கத்தி கொண்டு நீவிப்‌ புண்ணை ஆற்றக்‌ 
கூடிய பொடியால்‌ தூவ வேண்டும்‌. தும்பை, முப்பலை இவற்றைப்‌ பசு 
நீரிலரைத்துப்‌ பற்றிடலாம்‌. 
137. வீரல்‌ கொப்பூளம்‌ 


நீண்ட கொப்புளங்கள்‌ ஆண்குறியிற்றோன்றி அவைகள்‌ வெடித்து - 
அவைகளினின்று சீழும்‌ சிலைநீரும்‌ பாயும்‌. இதனால்‌ தாங்கொணா நோயும்‌ _ 
குளிரும்‌ உண்டாகும்‌. 


மருத்துவம்‌ - கொப்புளங்கள்‌ தோன்றியவுடன்‌. அவைகளைக்‌ குத்திச்‌ 
சீழை வெளிப்படுத்திப்‌ புண்ணை ஆற்றக்கூடிய மருந்துகளை வழங்க 
வேண்டும்‌. 
9. இலந்தைக்காய்க்‌ கட்டி 
இலந்தைக்காய்‌ வடிவத்தை யொத்துச்‌ சதை நிறத்தைப்‌ போன்ற 
கொப்புளங்கள்‌ ஆண்குறியில்‌ தோன்றும்‌. 


மருத்துவம்‌ - இவைகளைக்‌ கத்தியினால்‌ அறுவை செய்து பிறகு 
புண்ணை ஆற்றக்கூடிய தைலங்களைப்‌ பூசி ஆற்றிட வேண்டும்‌. 


1. வெண்‌ மேகப்பூண்‌ 


இந்நோயில்‌ வெண்ணிறக்‌ கட்டி ஆண்‌ குறியில்‌ தோன்றிப்‌ பிறகு அது 
'தீச்‌ சுட்ட புண்போல்‌ மாறிப்‌ புண்களாகிவிடும்‌. 


ஆண்குறி நோய்‌ | ற 


மருத்துவம்‌ - ஆண்‌ குறியின்‌ மீது அட்டைவிட்டுத்‌ தீய குருதியை 
நீக்கிப்‌ புண்ணைத்‌ தூய்மை செய்து பரிகரிக்க வேண்டும்‌. 


17. ஏரிப்பூண்‌ 
எரிச்சலுடன்‌ கூடியசிறு கொப்புளங்கள்‌ ஆண்‌ குறியிற்றோன்றும்‌. 


மருத்துவம்‌ - அச்சிறு கொப்புளங்களைக்‌ கத்தியினால்‌ நீக்கிப்‌ 
புண்ணை யாற்றிவிட வேண்டும்‌. 


ரர. சிறு கொப்பூளப்‌ புண்‌ 


முதலில்‌ பச்சைப்‌ பயற்றைப்‌ போலவும்‌ உளுந்தைப்‌ போலவும்‌ 
வடிவமுள்ள கொப்புளங்கள்‌ ஆண்‌ குறியிற்றோன்றும்‌. பிறகு அதைச்‌ சுற்றிச்‌ 
சிறிய கொப்புளங்களுண்டாகும்‌. 


1%. தாமரைக்காய்த்தடிப்பு 

முதலில்‌ ஆண்குறியின்‌ தோல்‌ தடித்துப்‌ பிறகு அதில்‌ தாமரைக்காய்‌ 
போன்ற சிறு முளைகள்‌ தோன்றும்‌. 

மருத்துவம்‌ - தோலில்‌ தடிப்புண்டாகும்‌ போதே மிகுதிப்பட்ட 
குருதியை நீக்குவதற்காக அட்டைவிடவேண்டும்‌. பிறகு குளிர்ச்சியான 
வெண்ணெயையும்‌ வெண்ணெய்க்கலப்புள்ள களிம்பையும்‌ பயன்‌ 
படுத்தவேண்டும்‌. 

3. வரிசைப்‌ பூண்‌ 


ஆண்‌ குறியின்‌ மீது வரிசையாகப்‌ புண்‌ தோன்றுவதால்‌ இப்‌ பெயர்‌ 
பெற்றது. 
மருத்துவம்‌ - வெண்ணெயையும்‌ தேனையும்‌ கலந்து போட 
வேண்டும்‌. 
1. கரிப்பூண்‌ 
மெலிந்தும்‌ சுருங்கியுமிருக்கின்ற ஆண்‌ குறியில்‌ இப்புண்‌ 


உண்டாகும்‌. இதற்குத்‌ துவர்ப்புள்ள களிம்புகளைச்‌ சிறு சூடாக்கிப்‌ 
போடவேண்டும்‌. 


120 - தித்தர்‌அறுவை மருத்துவம்‌ 


201. கல்பூண்‌ (கற்பூண்‌) 


கல்‌. போன்ற உரமுற்ற பரு ஆண்‌ குறியில்‌ தோன்றும்‌. இதைக்‌ 
கத்தி கொண்டு நீவிப்‌ பிறகு அதனாலுண்டான புண்ணையாற்றிவிட 
வேண்டும்‌. 


2011. பிளப்புப்‌ பூண்‌ 


ஆண்குறியின்‌ தோல்‌ முற்றும்‌ தடித்துப்‌ பிறகு அதில்‌ வெடிப்புகள்‌ 
தோன்றும்‌. ப 


015. தோல்‌ தடைப்‌ புண்‌ 


ஆண்குறியின்‌ முனைத்தோல்‌ வீக்கங்‌ கொண்டு ஆண்குறியின்‌ 
முற்பாகத்திலொட்டிக்‌ கொள்ளும்‌. அதனால்‌, சிறுநீர்ப்‌ புழையும்‌ சில 
வேளையிலடைபடும்‌. இவ்வாறு அடைபடுவதனால்‌ சிறுநீர்‌ மெல்லியதா 
யிறங்கும்‌. இந்நோயில்‌ குறியின்‌ தோலைப்‌ பின்னே தள்ள முடியாது. 


மருத்துவம்‌ - இதற்கு அறுவை மருத்துவஞ்‌ செய்யவேண்டும்‌. 


3077. நெருக்குக்‌ கிரந்தி ன. 
முடிச்சுகள்‌ போன்ற தடித்த கழலைகள்‌ ஆண்குறியிற்றோன்றும்‌. 

தகுந்த மருந்து நெய்களைப்‌ பூசிப்‌ பலமுறை ஒற்றடமிடுவதனாற்‌ 

நரந்து விடும்‌. ன 


07/7. திமிர்க்‌ குறிநோய்‌ 


பலவகைப்பட்ட இலேபங்களை அடிக்கடி ஆண்குறியின்‌ மீது 
பூசுவதால்‌, அதனுடைய இயற்கை வன்மையும்‌, சொரணையுங்‌ கெட்டு 
விடுவதால்‌, இப்பெயர்‌ பெற்றது. அட்டைவிட்டுக்‌ குருதியை நீக்கி, இனிப்புச்‌ 
சுவையுள்ள இலேபங்களைப்‌ பூசி, அதன்‌ பழைய நிலைமைக்குக்‌ 
கொண்டுவர வேண்டும்‌. 


231. துளைப்புண்‌ 


_ ஆண்குறியில்‌ பல விடங்களில்‌ சிறு சிறு துளைகள்‌ உண்டாகும்‌. சிறு 
நீர்‌ விடும்போது அத்துளைகள்‌ வழியாய்‌ இழியும்‌. அப்போது எரிச்‌ 


கலுண்டாகும்‌. 


ஆண்குறி நோய்‌ 11241 
0111. தோல்‌ அழிப்புண்‌ 
ஆண்‌ குறியின்‌ முன்‌ தோல்‌ அழுகித்‌ தின்னப்படும்‌. இதில்‌ சுரமும்‌ 
நோயும்‌ உண்டாகும்‌. 
51%, ஊண்‌ அழிப்புண்‌ 
ஆண்‌ குறியே அழுகிப்‌ பதனழிந்துபோம்‌. நிரம்ப வலியுண்டாம்‌. 
30%. செந்நிறக்‌ கொப்பூளம்‌ 
௧௬ நிறம்‌ அல்லது செந்நிறம்‌ பொருந்திய பருக்கள்‌ ஆண்‌ குறியின்‌ 
மீது தோன்றித்‌ தாங்கொணா வலியை யுண்டாக்கும்‌. 
3௫1. ஊன்‌ நிறக்கட்டி 


ஊன்‌ நிறம்‌ பொருந்திய கழலைகள்‌ ஆண்‌ குறியிற்றோன்றும்‌. 
தலை, கழுத்து நோய்கள்‌ 
மபா. பரவு கட்டிப்புண்‌ 


முக்குற்றங்களினாலே ஆண்‌ குறியில்‌ வீக்க முண்டாகி, விரைவில்‌ பிற 
இடங்களுக்கும்‌ பரவிப்‌ பிறகு புண்ணாகும்‌. தாங்கொணா நோயைத்‌ தரும்‌. 
001. கருமருள்‌ திரட்சிப்புண்‌ 
மிளகைப்‌ போன்ற கருத்த கழலைகள்‌ ஆண்‌ குறியிற்றோன்றிப்‌ 
பழுத்துடைந்து புண்ணாகும்‌. 
மருத்துவம்‌ - இவைகளைக்‌ கத்திகொண்டு நீவி, அதனால்‌ உண்டாம்‌ 


புண்ணைப்‌ பரிகரிக்க வேண்டும்‌. 


தீரும்‌, தீராதவை - ஊன்‌ நிறக்‌ கட்டி, ஊன்‌ அழிப்‌ புண்‌, பரவு கட்டிப்‌ 
புண்‌, கருமருள்‌ திரட்சிப்‌ புண்‌ ஆகியவை தீரா. மற்றவை தீரும்‌. 


24. பெண்குறிதோப்‌ 


இதுபற்றி விரிவாக “மருத்துவ நூலில்‌” கூறப்படும்‌. இங்கு 
சுருக்கமாகப்‌ பொதுக்‌ காரணங்களையும்‌ பொதுக்‌ குறி குணங்களையும்‌ 
அவற்றின்‌ வகைகளையும்‌ பொது மருத்துவத்தையும்‌ காணலாம்‌. 


பொதுக்‌ காரணங்கள்‌ : 

சூதகத்‌ தொடர்பான நோய்கள்‌ 

பல ஆடவருடன்‌ புணர்தல்‌ 

ஆண்குறி வாயிலாக நோய்‌ சில பெறுதல்‌ 
பெரிய குறியுடைய ஆடவருடன்‌ கலத்தல்‌ 


த மே 0 


மேடு பள்ளமுள்ள படுக்கையில்‌ படுத்தல்‌ 
பொதுக்‌ குறி குணங்கள்‌ : 

பெண்‌ குறியில்‌ புழு ஊர்வது போலிருத்தல்‌ 
பெண்குறி வறண்டிருத்தல்‌ 

பெண்குறியில்‌ நோயுண்டாதல்‌ 

பல நிறம்‌ பொருந்திய குருதியொழுகல்‌ 
பெண்குறி சுருங்கிச்‌ சிவத்தல்‌ 
தினவெடுத்தல்‌ 

எரிச்சலுண்டாதல்‌ 


. அரையிலும்‌ முதுகிலும்‌ வலி யுண்டாதல்‌ 


இர.00. இ 8 வெரல மு 


நகிலம்‌ சிறுத்தல்‌ 


ட்ட 
(ன) 


. ஆறாவது, ஏழாவது திங்களிலே கருப்பையிலுள்ள 
௧௬ வெளிப்படுதல்‌ 


இந்நோய்‌ இருபத்தொரு வகைப்படும்‌. அவை :- 


1. வளிக்‌ குய்ய நோய்‌ 11. எரிச்சற்‌ குய்ய நோய்‌ 

2. அழற்‌ குய்ய நோய்‌ 12. வடிதற்‌ குய்ய நோய்‌ 

3. ஐயக்‌ குய்ய நோய்‌ 13. பருக்குங்‌ குய்ய நோய்‌ 

4. நுரைக்குருதி குய்ய நோய்‌ 14. அலிக்‌ குய்ய நோய்‌ 
5. துன்புறுத்துங்‌ குய்ய நோய்‌ 15. பேர்குறிப்‌ புணர்ச்சிக்‌ குய்ய நோய்‌ 
6. குருதியொழுக்குக்‌ குய்ய நோய்‌ 16. இளை சுருங்குங்‌ குய்ய நோய்‌ 


பெண்குறி நோய்‌ 123 


வெதுப்புக்‌ குய்ய நோய்‌ 17. பொருந்தாப்‌ புணர்ச்சிக்‌ குய்யநோய்‌ 
சூலைக்‌ குய்ய நோய்‌ .: 18. நுண்‌ புழுக்‌ குய்ய நோய்‌ 

9. சூம்பற்‌ குய்ய நோய்‌ 19. மரைக்‌ காய்க்‌ குய்ய நோய்‌ 

10௦. கோழைக்‌ குய்ய நோய்‌ 20. பன்முறைப்‌ புணர்ச்சிக்‌ குய்ய நோய்‌ 


21. முக்குற்றக்‌ குய்ய நோய்‌ 

இதுவன்றித்‌ தசையண்ட யோனி நோய்‌ என ஒரு வகையுண்டு. 
யோனியிலிருக்கின்ற வங்கு வாசல்‌ நீட்சியடைந்து ஆண்குறியை யொத்து 
வெளியே தொங்கும்‌ அல்லது முற்றிய தேங்காய்க்குள்ளிருக்கும்‌ முளையைப்‌ 
போலும்‌ இருக்கும்‌. இது தொடக்கத்தில்‌ தீருவதே மிக்க கடினம்‌. நோய்‌ 
முதிர்ந்தால்‌ தீர்வதைப்‌ பற்றிக்‌ கூற வேண்டியதேயில்லை. 

காரங்களினாலேனும்‌ அறுவை மருத்துவத்தினாலேனும்‌ தீர்ந்தாலும்‌ 
தீரலாம்‌. 

குய்ய நோயின்‌ பொதுப்‌ பரிகாரங்கள்‌ 

1. எண்ணெய்‌ தடவி யொற்றடமிடல்‌, எனும்‌ இப்பரிகாரம்‌, மருத்துவம்‌ 
செய்யவேண்டிய இடம்‌ தடிப்பாகவும்‌ திமிர்த்துமிருந்தால்‌ பயன்படும்‌. இம்‌ 
மருத்துவம்‌: அடித்தள்ளலுக்கும்‌ பயன்படும்‌. ஆனால்‌, ஒற்றடமிட்டுக்‌ 
கருப்பையை யுள்ளே தள்ளிவிட வேண்டும்‌. 

2. பஞ்சுருண்டையை மருந்து நெய்களில்‌ தோய்த்து ஊறவைத்து 
மேற்சொன்ன நிலைகளில்‌ பயன்படுத்தலாம்‌. 

3. நுண்‌ புழுக்கொல்லிச்‌ செய்கையுடைய பொடிகளில்‌ புரட்டிய 
பஞ்சுருண்டையைக்‌ குய்யத்தில்‌ ஏதாவது வளர்ச்சியிருந்தால்‌ பயன்‌ 
படுத்தலாம்‌. 

4. களிம்புகளையும்‌ மேற்சொன்ன நிலைகளில்‌ வழங்கலாம்‌. 

5. சீழிருந்தால்‌ தூவு பொடிகளைப்‌ பயன்படுத்தலாம்‌. 

6. கழுநீர்‌ - இது சீழும்‌ கோழையுமிருந்தால்‌ அதை வெளிப்படுத்து 
வதற்குப்‌ பயன்படும்‌. 

7. எரிச்சலிருந்தால்‌ குளிர்ச்சியுள்ள குடிநீர்களை வழங்க வேண்டும்‌. 

8. புகை - குய்யம்‌ உணர்ச்சியற்றிருந்தாலும்‌, தினவுடனிருந்தாலும்‌, 
இம்‌ மருத்துவம்‌ பயன்படும்‌. 

9. பரிணமிக்கக்‌ கூடிய எண்ணெய்கள்‌ யோனித்‌ தளர்ச்சிக்குப்‌ 


. பயன்படும்‌. 


3. 


25. தலை, கழுத்துநோய்கள்‌ 


விளக்கம்‌ 
1 இக்ததி[ அக்க வவட சசககக 46 - 10 
ளை ட பிரி 
3. காது............---222222522222௨22௧௧ வடு, 2: 
2. மூக்கு... க 13. 
இட சுகர்‌. பசக சவத க க ககக 96 . 14. 
6. அலகு.............---/222222 க ௧ 26 12: 
தன்னம்‌ அலச க -௮ 49 16. 
8. ஈறு..........- ககக வ: ம... பிர 
விவி... - ல வவத்து 25 -48 


இதனைக்‌ கீழே கூறப்படும்‌ பரராச சேகரச்‌ 


நாக்கு.............. 4 34 
உள்நாக்கு....................4 2௦ 
இதழ்‌... அ ௮ 16 
நெறை.........- 26 
குண்டடி... ௮ 1௦௦ 
பி்‌... 88 
புருவம்‌... 16 
கழுத்து... 36 
மாது... அல 161 


செய்யுளாலறியலாம்‌. 


“பகருநா லாயி ரத்து நானூற்றி நாற்புத தெட்டும்‌ ப 
புகலுறப்‌ பெண்ணான்கோடு பொருந்திடும்‌ பொன்னனாய கேள்‌ 


கிகையறு சிரத்தில்‌ ரோகஞ்‌ செப்பிலா யிரததெட்டாகும்‌ 


வகையுறு பேர்சாத்‌ திய மசாத்தியம்‌ வமுத்த லாமே. ்‌ 


“மேவிய வுச்சிதன்னில்‌ விளம்பிய வியாதி செப்பில்‌ 


காவியங்‌ கண்ணி னாளே கருதிய நாற்பத தாறு 


சீவிய வமிர்த மீது சேருநோய்‌ புதினா றாகும்‌ 


பாவல ர௬ரைக்தார்‌ கரகிற்‌ பற்றிய வியாதி நாறே. ” 


தலையிலும்‌ கழுத்திலும்‌ வரும்‌ நோய்‌ வகை 125 
“தூல்வல்லோ ௬ரைத்தா ராயுள்‌ வேதத்தினுவலு! மாறு 
ஏலவார்‌ குழலி னாய்கே எரியம்‌.நிய நாகி தன்னிற்‌ 
சாலநோ யெண்பத்‌ தாறு சாற்றிய விழிய ரோகம்‌ 
மேலுந்தொண்‌் ஹாற்றாறென்ன விரித்துரை விளம்‌.பினாரே.” 


“நாரியே யலகி ரண்டி னக்கனா ன 2 ரோகம்‌ 
திரிய முப்பத்‌ தாறாஞ்‌ சோநதநற்‌ கவுளி ரண்டில்‌ 
வார்முலை மானே நாற்பத்‌ தொண்புதாம்‌ வரிசே றில்‌ 
சேருநோய்‌ முப்பத்‌ தேழா மென்றுதான்‌ செப்ப லாமே. ர்‌ 


“அகுமெண்‌ ணான்கு தநத மனிதனோய்‌ நாற்பத்‌ தைந்தாம்‌ 
தோகையே சிகுவை தன்னில்‌ ரோகமுக்‌ சொல்லுங்‌ காலை 
.நாகமா முனியு ரைத்தான்‌ முப்பத்தி நாலா மென்னப்‌ 
பாகமா யறியுண்‌ ணாக்கிற்‌ பற்றுநோ யிருப தாமே. 


“தானமா மிதழி ரண்டிற்‌ சாரு நோய்‌ புதினா றாகும்‌ 
மானனா யிலாடத்‌ தன்னில்‌ வைகுநோ யிருபுத்‌ தாறாம்‌ 
ஊனமில்‌ கண்ட மீதி லுதித்தநோய்‌ நூற தாகும்‌ 


பானலங்‌ கண்ணாட சீசன்‌ பகர்ந்திடும்‌ வேத மாமே.” 


“மெல்விநல்‌ லாளே கேளும்‌ விளம்பிய பிடரி குன்னிற்‌ 
புல்லுநோ யெண்பத்‌ தெட்டுப்‌ பொருந்திடும்‌ புருவுத தன்னில்‌ 
சொல்லிய புதினாறாகுந்‌ தோகையே கமுத்தின்‌ மீது 
தில்லையு னாடி. சொன்னான்‌ கெளிந்துகொண்முப்புத்‌ தாறே. ” 





26. உச்சியிற்றோன்றும்‌ நோய்கள்‌ 


1. வளி முதலிய முக்குற்றங்களினால்‌ வரு நோய்கள்‌ ................ 1௦ 
2. மண்டைத்‌ தேரை... 22-22 அ வ வ வ கைலைய 1 
3. மண்டைக்‌ கரப்பான்‌...................... வய தத பப பய 6 
4. மண்டைக்‌ குட்டம்‌... 22... கக அ ககக ககக கசத கக 5 
கமண்டைப்‌ பிளவை... 28.3. 4 2 வ்‌ வைத 1௦ 
மண்டைத்திமாய்பு....... 1... 4 ன. அன்கி 22 2 
7. மண்டைக்‌ கிருமி.......... பன கபட ப சக டவ வடககரன ப ககா 22 2 
5. மண்டைத தனர்ப-.......- 2222222222 தத தத கதத தக தகக ககக காக 3 
9. மண்டை வலி................... வவ வ வவட வக க வவ கககககக 1 
1௦. மண்டைக்‌ குத்து............. 442 ககக ககக ககக சசககக ககக ககக சசககக 3 
19: மண்டை வறம்தி... தக ப க அக கத க தத ததத கக வ 3 
12. மண்டைச்‌ சூலை.............2.-222222கக கவச ககக கயககக கக ககககககககககக கே 3 
13 மண்டைத தோட்ம்‌-...-22. 2-2 ததக அ கக்க சசககக சதக மகக 1 








தலையில்‌ நோய்‌ வருவதற்குக்‌ காரணம்‌ 


கனத்த சுமைகளைத்‌ தலையில்‌ தாங்கிச்‌ செல்வதாலும்‌, வெயிலின்‌ 
சூடு தலையில்‌ தாங்கும்படி செய்தலாலும்‌, எண்ணெய்‌ முழுக்கைத்‌ 
தவிர்ப்பதனாலும்‌, பெண்களை விடாது புணர்வதனாலும்‌, தலையில்‌ அடி 
படுவதனாலும்‌, மூக்கின்றுளைகளிலும்‌ காதின்றுளைகளிலும்‌ ஈ முதலிய 
செல்வதனாலும்‌, சுனையில்‌ மூழ்குவதனாலும்‌, போதையை உண்டாக்கும்‌ 
பொருள்களைப்‌ பயன்படுத்துவதாலும்‌ தலையில்‌ நோய்களுண்டாகும்‌. 
இதனை, 


“கனத்திடுஞ்‌ சுமையி னாலுங்‌ கடுவெயிற்‌ படுத லாலும்‌ 
நனைத்திடு மெண்ணெய்‌ தன்னை நாட்பட முழுக லாலும்‌ 
புனக்கொடி மடநல்‌ லாரை விடாதுறப்‌ பல்க லாலும்‌ 

_.. சினத்தடி படுத லாலுஞ்‌ சிரத்தினோய்‌ சேருந்‌ தானே. " 


22. சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
“இருசெவி நாசி யூடே யீமுத லேறினாலும்‌ 
முருகவிழ்‌ குழலீர்‌ கானற்‌ சுனையிடை மூழ்கினாலும்‌ 
மருவிய லகிரி யேது மயலுற வருந்த லாலும்‌ 
சிரமிசை யனேக தோஷஞ்்‌ சோரந்திடுந்‌ திருவி னல்லாய்‌. ” 


(பரராசசேகரம்‌ - சிரரோக நிதானம்‌) 


மண்டைவளி முதலிய முக்குற்றங்களினால்‌ உண்டாகும்‌ நோய்‌ 
ரத்தின்‌ விளக்கம்‌ - வளி, அழல்‌, ஐயம்‌ ஆகிய இம்மூன்றும்‌ தனித்தனி 
மிகுந்து குறைதலால்‌ ஒவ்வொன்றும்‌, இரண்டிரண்டாகக்‌ கூடிக்கலத்த 
லினால்‌, ஒவ்வொன்றில்‌ இவ்விரண்டு பேதம்‌ தோன்றி ஆறும்‌, வாதம்‌ 
உச்சியின்‌ ஒரு புறத்தில்‌ நிற்றலினால்‌ ஒன்றும்‌, ஆகப்‌ பத்தாம்‌. வளி இரண்டு 
பங்கும்‌, பித்தம்‌ ஒரு பங்குங்‌ கூடிக்‌ கலப்பது வளி அழல்‌ கலப்பென்றும்‌; 
வளி இரண்டு பங்கும்‌, ஐயம்‌ ஒரு பங்குங்‌ கூடிக்‌ கலப்பது வளி ஐயக்‌ 
.. கலப்பென்றும்‌; அழல்‌ இரண்டு பங்கும்‌, வளி ஒரு பங்குங்‌ கூடிக்‌ கலப்பது 
அழல்‌ வளி கலப்பென்றும்‌; அழல்‌ இரண்டு பங்கும்‌ ஐயம்‌ ஒரு பங்குங்‌ கூடிக்‌ 
கலப்பது அழல்‌ ஐயக்‌ கலப்பு என்றும்‌, அங்ஙனமே ஐயம்‌ இரண்டு பங்கும்‌ 
வளி ஒரு பங்குங்‌ கூடிக்‌ கலப்பது ஐயவளிக்‌ கலப்பென்றும்‌; ஐயம்‌ இரண்டு 
பங்கும்‌, அழல்‌ ஒரு பங்குங்‌ கூடிக்‌ கலப்பது ஐய அழல்‌ கலப்பென்றுங்‌ 
- கூறப்படும்‌. வளி முதலிய மூன்றுங்‌ கூடிக்‌ கலப்பதனால்‌ முக்குற்றம்‌ (சன்னி) 
உண்டாகிறது. 


1. உச்சி வளி 10 
அவை 
1. மண்டை வளி 7. மண்டை பாரிச வளி 
2. மண்டை அழல்‌ 8. மண்டை அழல்‌ வளி 
3. மண்டை வளி அழல்‌ 9. மண்டை ஐய வளி 
4. மண்டை அழல்‌ ஐயம்‌. 10. மண்டை வளி ஐயம்‌ 
ட ட்ட இவை நான்கும்‌ தீராவாம்‌ 
6. மண்டை ஐயம்‌ - 


இவைஆறும்‌ தீரக்கூடியன. 


அப்படித்‌ தீரினும்‌ முற்றும்‌ தீராதென்பதற்கு ““ஏயவிரு மூன்று காணீரிரண்டும்‌ 
தூயதாகத்‌ தீராது: என்றார்‌ ஆசிரியர்‌: 


மண்டை நோய்‌ 129 


ப பப அ அ பப பபப பப ப பப பபப ட பப ப பயில்‌ 


1. மண்டை வளியின்‌ குறி குணங்கள்‌ 


“மண்டை யிடிக்கும்‌ பிடர்கனக்கும்‌ வலது புருவத்‌ திடைகுத்தும்‌ 
துண்ட மடைக்குஞ்‌ செவியடைக்குஞ்‌ சுழிக்குங்‌ கண்ணிற்றுயர மிகும்‌ 
மண்டுநீரு மிமைக னக்கும்‌ வலைபோற்‌ கண்ணுந தெரியாது 
மண்டை முழுதும்‌ பரந்துகுத்தி வலிக்குங்‌ கபால வாயுவிதே. ”” 
“இருசெவி யடைக்கு மண்டை மிடித்திடு மிரைச்ச லுண்டாம்‌ 

கருவிழி புகையுங்‌ கண்டங்‌ கரகரத்‌ திரும லுண்டாம்‌ 

மருவிய வலகி ரண்டுங்‌ கடுத்திடு மண்ணா வெங்கும்‌ 

மரமது போல வாகுங்‌ கபாலத்தில்‌ வாயு வீதே.”” 


உச்சிவளித்‌ தோடம்‌ 


“கெறுத்திடும்‌ வாயு நின்று சில்லெனப்‌ பறிந்து சிக்கும்‌ 
உறுத்திடுஞ்‌ செவியுட்‌ புண்ணா யொடுவிழுந்‌ துலைந்து நாறும்‌ 


கிறுத்திடு மிடைமின்‌ னாளே சினத்திடச்‌ சிரத்திற்‌ குத்தும்‌ 


வருத்துமிக்‌ குணங்க பால வாயுவின்‌ தோஷந்‌ தானே. ”” 
(பரராசசேகரம்‌ - சிரரோகம்‌) 
மருத்துவம்‌ 


1. அசன வில்வாதித்‌ தைலம்‌ - தலை முழுகத்‌ தீரும்‌. 
2. சாறடைக்‌ கிருதம்‌ - இதனைக்‌ கற்கத்துடன்‌ 1 முதல்‌ 2 உச்சிக்‌ 


கரண்டியளவு உள்ளுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


3. உள்ளிக்‌ குழம்பு - பணவெடை - உள்ளுக்கு 


புகை: 


இலிங்கம்‌ 112 பங்கு துருசு 72 பங்கு 
பாடாணம்‌ 12 பங்கு ... கந்தகம்‌ 2 பங்கு 


அரிதாரம்‌ 1& பங்கு 


இவற்றைத்‌ தனித்‌ தனிப்‌ பொடித்து, பிறகு ஒன்று சேர்த்தரைத்து, 


இவை சேர்ந்த எடைக்கு எருக்கன்‌ வேர்ப்பட்டைப்‌ பொடி சேர்த்துக்‌ 
கலந்தரைத்து, எருமுட்டையைக்‌ கொளுத்தியுண்டான நெருப்பின்‌ மீது 


130 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


மேற்படி பொடியைச்‌ சிறிதளவு தூவி அதனின்றுண்டாகும்‌ புகையை 
உள்ளுக்கு இழுக்கவும்‌. 

இப்படி ஏழு பொழுது செய்யவும்‌. பிறகு ஏழு நாள்‌ ஆமணக்கு நெய்‌ 
தேய்த்து வெந்நீரில்‌ முழுகவேண்டும்‌. பத்தியம்‌, புளி, உப்பு இல்லாமல்‌ 
1 மண்டலம்‌ உணவை உண்டுவரக்‌ கபால வளி தீர்வதன்றி உடல்‌ 
வச்சிரகாயமாகும்‌ 


2. கபால அழற்குணம்‌ 


நீம்‌ 


மண்டைப்‌ பித்த குணந்தன்னை வழுத்தக்‌ கேளாய்‌ வறட்சியுண்டாம்‌ 
பண்டை விழியும்‌ புகைந்து வரும்‌ பருகு மசனஞ்‌ சிறுத்துவரும்‌ 
துண்டம்‌ புருவத்‌ திடைகுத்துந்‌ துய்ய நாவுங்‌ கசந்திருக்கும்‌ 

கண்டக்‌ காலே கண்முகமுங்‌ காந்துங்‌ கரமும்‌ பாதமுமே. ” 


“மேவு மலநீர்‌ சிவந்திருக்க மெய்யே நடுக்குந்‌ தலைவலிக்கும்‌ 

பாவு முடம்பின்‌ மயிர்சிலிர்க்கும்‌ பாண்டம்‌ வெளுக்குங்‌ கிறுகிறுக்கும்‌ 
காவியனைய கண்மடவீர்‌ கைகா லசந்து தள்ளிவிடும்‌ 

மேவுஞ்‌ செவியிற்‌ சில்லென்னும்‌ விக்கு முவாந்தி மிகுந்திடுமே. ்‌ 


“மேனி வெளுக்குந்‌ தலைசுழற்று மிக்க பொருத்துக்‌ கடுத்துளையும்‌ 
வாய்நீர்‌ பெருத்து வயிறழற்று மலமுஞ்‌ சலமு மஞ்சளிக்கும்‌ 

தேனீ போலே செவியிரைக்குஞ்‌ சில்லென்‌ றடைக்குந்‌ தெள்‌ விழியில்‌ 
மானே யனலிற்‌ பொறிபோலே வந்தே பறக்கு மயங்குறுமே. " 


(பரராசசேகரம்‌ - சிரரோகம்‌) 


மருத்துவம்‌ 
1. குமரித்‌ தைலம்‌ இம்மூன்றும்‌ தலை முழுகப்‌ பயன்படும்‌. 
2. நெல்லிக்காய்த்‌ தைலம்‌ அதாவது இத்‌ தைலங்களில்‌ ஏதாகிலும்‌ 
3. சஞ்சீவித்‌ தைலம்‌ ஒன்றில்‌ தலை முழுகக்‌ கபால பித்தம்‌ தீரும்‌ 


4. பொன்னாங்காணி நெய்‌ 1 முதல்‌ 2 உச்சிக்கரண்டி, இருவேளை 
40 நாள்‌ உள்ளுக்கு. 
குரநீர்‌ - முப்பலை, முக்கடுகு, கோட்டம்‌, மதுரம்‌, சண்பகப்பூ, 
கண்டில்‌ வெண்ணெய்‌, கொடி முந்திரிகை, கிராம்பு, ஏலம்‌, கிச்சிலிக்‌ கிழங்கு 
தாமரை, நீலோற்பலம்‌, ஆம்பல்‌, நெய்தல்‌, கொட்டி, இந்துப்பு, சீந்தில்‌, 
அதா 


மண்டை நோய்‌ 131 


அற்ப] ப ப த்கப்‌ டட ட ப பம பதம கததமியக ம கம்பல்‌ படட அதவ அட பய ட பயல்கள்‌ 
கற்றாழை வேர்‌, விலாமிச்சம்‌ வேர்‌, வெட்டி வேர்‌, முல்லை, வில்வம்‌, ஈசுர 
மூலி, ஆலம்‌ விழுதின்‌ இளந்தளிர்‌, தென்னங்குரும்பை, தாளீசபத்திரி, 
விழலரிசி, சிறு பயறு, சிறு தேக்கு, பொன்னாங்காணி, நரிப்பயறு, கரிசாலை 
வகைக்கு 4 கழஞ்சு இவை எல்லாஞ்‌ சேர்த்து தொகைக்கு எட்டுப்‌ பங்கு நீர்‌ 
விட்டு ஒரு பங்காகச்‌ சுருக்கி அளவுப்படி கொடுக்கவும்‌. 


3. கபால சேற்பன குணம்‌ 
“உச்சி யிடிக்கு மயிர்முறியு முறக்கம்‌ பெரிதா முகங்கறுக்கும்‌ 
அச்சந்‌ தோன்றுங்‌ கைகால்க எயரும்‌ வேர்க்கும்‌ விழிசிவக்கும்‌ 
பச்சென்‌ நிருக்கு நாசியிற்சீப்‌ பாயு நாறும்‌ புலால்போலக்‌ 
கச்சிற்‌ கனத்த முலையாளே கபால சேற்ப மிதுகாணே. " 
(பரராசசேகரம்‌ - சிரரோகம்‌) 


மருத்துவம்‌ 
1. பரங்கிப்‌ பட்டைச்‌ சூரணம்‌ - வெருகடி, தேனில்‌ இருவேளை 
2. மிளகுத்‌ தைலம்‌ - மூழ்குவதற்கு 
4, கபால அழல்‌ ஐயப்‌ பண்பு 
“தேனே கபாலந்‌ தனிற்பித்த சேற்பஞ்‌ சேருங்‌ குணங்கேளாய்‌ 
வாய்நீ ரூறி வழுவழுக்கு மண்டை வதன மிகவேர்க்கும்‌ 
தானே சிலகாற்‌ றலைசுழலுந்‌ தரையி னடக்கிற்‌ கிறுகிறெனும்‌ 
மானே யுடம்பு வெளுத்துவரு மலமுஞ்‌ சிவப்பு மேலிடுமே.” 
“மேவுஞ்‌ சிரமுங்‌ கனப்புண்டா மிருகா தடைக்கும்‌ வெதும்புமுடல்‌ 
பாவு மிருகால்‌ கைகசியும்‌ பரிதா கித்துக்‌ கண்டூங்கும்‌ 
கோபித்‌ திருமிக்‌ கோழை விழுங்‌ கொள்ளு மசனஞ்‌ சிறுத்து வரும்‌ 
தாவுங்‌ கைகால்‌ மிகத்தளருஞ்‌ சாற்றுங்‌ கணத்தைத்‌ தானறியே. ” 
(பரராசசேகரம்‌ - சிரரோகம்‌) 


மருத்துவம்‌ 


1. குடிநீர்‌ - திப்பிலி, வெள்ளுள்ளி, வெள்ளைக்குங்கிலியம்‌, 
கடுக்காய்‌, தான்றிக்காய்‌, பேய்ப்புடல்‌, வேப்பலகு, சத்திச்சாரணைவேர்‌ 
வகைக்கு இரண்டு கழஞ்சு (212 வராகனெடை) இவை கூட்டுத்‌ தொகைக்கு 
எட்டுப்‌ பங்கு நீர்விட்டு, எட்டொன்றாய்ச்‌ சுருக்கி இருவேளை குடிக்கத்‌ தீரும்‌. 


132 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
2. கடுக்காய்ச்‌ சூரணம்‌ - வெருகடி - இருவேளை 
3. ஆடாதோடைக்கிருதம்‌ - உச்சிக்‌ கரண்டியளவு, காலை, . 


மாலை 72 மண்டலம்‌. 
4. திரிமலைத்‌ தைலம்‌ - மூழ்குவதற்கு 


ல. கபால வளிஅழற்‌ குணம்‌ 
“சிரத்தில்‌ வாத பயித்தியந்தான்‌ செய்யுங்‌ குணத்தைத்‌ தேர்ந்துரைப்பன்‌ 
உரத்துத்‌ திமிர்த்துக்‌ குத்துண்டா முடனே யடக்குஞ்‌ சிரந்தன்னில்‌ 
பெருத்த பிடரி தனினோவாம்‌ பேசு நாக்கு மரம்போலாம்‌ 
பொருத்துத்‌ தோறும்‌ புண்ணாய்நோம்‌ பொல்லா வாத பயித்தியமே. ” 
(பரராசசேகரம்‌ - சிரரோகம்‌) 
மருத்துவம்‌ - ஆயில்தைலம்‌ முழுகுவதற்கு 
0. கபரல யை அழற்‌ பண்டு 

“சென்னியின்‌ மீது பித்த சேற்பனஞ்‌ செய்கு ணங்கேள்‌ 

மன்னிய புருவ நெற்றி வருமுச்சி யிவற்றிற்‌ குத்தும்‌ 

முன்னமே விழிநீர்‌ பாய்ந்து சிவந்திடு மூக்கு நோவாம்‌ 

தன்னுடல்‌ வெதும்பி நெஞ்சிற்‌ சலமுறைந்‌ திருமுந்‌ தானே. ” 
மருத்துவம்‌ - அமுதவல்லிக்கிருதம்‌ - உச்சிக்கரண்டியளவு, காலை மாலை 

கொள்ளத்‌ தீரும்‌. 
இனித்‌ தீராத நான்கின்‌ பண்டு கூறப்படும்‌ 
1. கபால பாரிச வளியின்‌ குறி குணங்கள்‌ 

“ஓதிய கபாலந்‌ தன்னி லோர்புறந்‌ திமிர்த்து வேர்க்கும்‌ 

வேதனை வரவே குத்தும்‌ விதியிடை புருவத்‌ துள்ளும்‌ 

ஊதையுண்டாகும்‌ நாளுமொழுவிமுஞ்‌ செவியிற்‌ புண்ணாம்‌ 

தீதுடன்‌ றலைவ றண்டு பிடரிநோந்‌ தீரா தன்றே.” 

(பரராசசேகரம்‌ - சிரரோகம்‌) 
மருத்துவம்‌ 


சட்டிகை - இரட்சைக்‌ கருவி தொண்ணூற்றாறனுள்‌ ஒன்றான சூலம்‌ 
போன்ற கருவியினாலே, புருவத்திடையில்‌ சுட்டிகை செய்து, அதனாலேற்‌ 


133 


மண்டை நோய்‌ 





பட்ட புண்ணை மஞ்சட்‌ பொடியும்‌, பொரிகாரப்பொடியுங்கண்டு, ஆற்றி 
விடவும்‌. பிறகு உச்சிவளிக்குக்‌ கூறிய மருத்துவத்தைக்‌ கையாளவேண்டும்‌. 


2. கபால அழல்‌ வளிக்‌ குணம்‌ 


“சென்னியிற்‌ பித்த வாதஞ்‌ செய்குறி யுரைப்பக்‌ கேளாய்‌ 
அன்னித மாகப்‌ பேசு மயர்வுறு மாடும்‌ பாடும்‌ 
கொன்னுதி வேற்க ணலலாய்‌ கூர்விழி புகைச்ச லுண்டாம்‌ 
துன்னிடு மிரும லுச்சி துடியிடி போல நோமே. ” 
ர மருத்துவம்‌ - பொன்னாங்காணி நெய்‌ 40 நாட்களுக்குக்‌ காலை, மாலை 


பொட்டுக்கரண்டியளவு 
3. கபால ஐயை வளிப்‌ பண்டு 


“மேவிய கபால சேத்ம வாதஞ்செய்‌ குணங்கள்‌ கேளாய்‌ 
கூவிய சிரத்தில்‌ வேர்வை கொண்டிடுங்‌ குலைப்பு முண்டாம்‌ 
பாவிய விழிமூக்‌ கூடே பாய்ந்திடுஞ்‌ சியுநீரும்‌ 
தாவிய நெஞ்சு நொந்து சலம்விழு மிருமுந்‌ தானே.” 
(பரராசசேகரம்‌ - சிரரோகம்‌) 
மருத்துவம்‌ - கண்டங்கத்திரி இலேகியம்‌ 4௦ நாள்‌ கழற்சிக்காயளவு, இரு 


வேளையுட்கொள்ளவும்‌. 
4. கபால வளி ஓயக்‌ குணம்‌ 


“மின்னே கபாலந்‌ தனில்வலித்து வேர்த்து வெதும்பிப்‌ பற்கிட்டி 
முன்னே வாய்நீர்‌ வழுவழுத்து முகமும்‌ வெளுத்தே யிருமலுமாய்‌ 
அன்னந்‌ தானுஞ்‌ சிறுத்து விம்மியாக முலர்ந்து கண்குழியும்‌ 
பொன்னே கபால சேத்துமத்தின்‌ பொருந்து வாத மிதுவன்றே. " 


மருத்துவம்‌ 


திப்பிலி இரசாயனம்‌ - வெருகடி அளவு, தேன்‌, நெய்‌, பன்னீ இவற்றில்‌ 
கலந்து கொடுக்கவும்‌. 


134 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
11. கமாலத்‌ தேரை 


“மண்டை கனக்குங்‌ கண்பருக்கு மயிருங்‌ கழியுங்‌ கரகரக்கும்‌ 
தொண்டை காது முடம்புலருஞ்‌ சோறுஞ்‌ செறுத்துச்‌ செல்லாது 
துண்டத்‌ தூடுஞ்‌ செவியூடுஞ்‌ சொரிநீர்‌ போலக்‌ கலங்கிவரும்‌ 


மண்டைத்‌ தேரைக்‌ குணமிதெனப்‌ பகர்ந்தார்‌ பழைய மறை யாய்ந்தே.” 


“தேனே கபாலத்‌ தேரையினுஞ்‌ செய்யுங்‌ குணத்தைச்‌ செப்பக்கேள்‌ 
மானே மூக்கிற்‌ குருதி வரும்‌ வார்கா திரண்டும்‌ வழும்புவிழும்‌ 
ஊனேயுருக்குஞ்‌ சொறியுமுடலுவாப்போல்‌ வெளுத்தே யுதிரந்‌ துளையும்‌ 
வானோர்‌ தலைவன்‌ வகுத்துரைத்தார்‌ மாறா திதுவு மசாத்தியமே.” 


“இக்குணந்‌ தன்னை நாடி யறிந்தவ ரிதற்குச்‌ செய்யும்‌ 
தக்கநன்‌ மருந்து போற்றுந்‌ தந்திர மேதோ வென்னில்‌ 
அக்குல விடத்துக்‌ கான மாற்றமே யரவு தன்னால்‌ 

மிக்கவர்‌ மீட்பா ரித்தை மீட்பரென்‌ றிறைவன்‌ சொன்னான்‌.” 


111. கபாலக்‌ கரப்பான்‌ 6 


. அவை :- 
1. வளிக்‌ கரப்பான்‌ 2. அழற்‌ கரப்பான்‌ 
3. ஐயக்‌ கரப்பான்‌ 4. செங்‌ கரப்பான்‌ 
5, வெண் கரப்பான்‌ 6. கருங்‌ கரப்பான்‌ என்பனவாம்‌. 


இவற்றுள்‌, வெண்கரப்பானும்‌, வளிக்கரப்பானும்‌ தீராவாம்‌. மற்றவை தீரும்‌. 
வளி அழல்‌, ஐயக்‌ கரப்பான்களுக்குக்‌ காரணம்‌ 


“வாத பித்தங்‌ கபமிவை மூன்றவற்‌ 
றேது வால்வெயி லான்மிடி யாவிகற்‌ 
கோதை யார்மய லால்வெயர்‌ வாற்குளிர்‌ 
பேத நீரிவை யாலுள பேசுகேன்‌. ” 


வேகக்‌ காற்றதி னாற்பனை வெல்லத்தால்‌ 
பாக மீன்கன லானமேதிப்‌ பானெய்பால்‌ 
தாக மாவின்‌ வடுக்கனி சார்தலால்‌ 

மோக வாழை வழுதலை முள்ளிக்காய்‌. ” 


கபாலக்‌ கரப்பான்‌ 13 


“காயும்‌ பல்விடத்‌ தாற்சுரத்‌ தாற்கனல்‌ 
ஏயும்‌ வண்டெலி யால்வரு மேதுவென்்‌ 
நாயு நல்லறி வாள ரருளினார்‌ 

மாய மான கரப்பான்‌ வகைகளே. ” 


தீராவெனக்‌ கூறிய இரண்டனுள்‌ 


1. கமாலவளிக்‌ கரப்பான்‌ பண்பு 


“என்னவுரை வாதசிரத்‌ தேயுங்க ரப்பனது 

மின்னுமுகத்‌ தான்வீங்கு மெய்குளிரும்‌ வேதனையாம்‌ 

பின்னான சந்துடனே பிடரிமுத லாமிடங்கள்‌ 

தன்னாக நொந்துமிகத்‌ தலைகனக்கு மென்றறியே.” 

“அறியே நீருஞ்‌ சலமும்‌ பாய்ந்‌ தனல்போ லெரிந்து குத்துண்டாம்‌ 

சொறியும்‌ பின்னர்‌ மிகக்காயந்து துஞ்சு நெய்போற்‌ கழிந்தோடும்‌ 

பறியும்‌ பொருக்குச்‌ சாம்பரெனப்‌ பரிய நாறும்‌ புலானாற்றம்‌ 

குறியே வாத சிரகரப்பன்‌ கொண்டார்க்‌ குற்ற குணமிவையே. ட 

(பர.சே.சிர.நி.) 

மருத்துவம்‌ 

ம, நிலவாகை யெண்ணெய்‌ 1௦ முதல்‌ 2௦ துளி சர்க்கரையில்‌ இருவேளை. 


2. துளசி யெண்ணெய்‌ - உள்ளுக்கும்‌ மேலுக்கும்‌. 
2. கபால வெண்கரப்பான்‌ குணம்‌ 


“வீறும்‌ சிரத்தில்‌ வெண்கரப்பான்‌ குணத்தைக்‌ கேளாய்‌ மெல்வியலே 
கூறும்‌ புள்ளி நிறம்வெளுப்பாய்க்‌ குறுநெற்‌ செதிள்போற்‌ கொதித்துவிழும்‌ 
ஊறு நீருந்‌ தினவுண்டா மோடே யொடுப்போற்‌ கரகரக்கும்‌ 
மாறு போல வுடல்வற்றும்‌ வாதை யிதுவு மசாத்தியமே. ” 

(பர.சே.சி.நி.) 

மருத்துவம்‌ 
1. கந்தகத்தைலம்‌ 1௦ துளி சர்க்கரையில்‌ இருவேளை * நாள்‌ - பத்தியம்‌ 
மோர்ச்சாதம்‌. 


2. அரிதாரத்‌ தைலம்‌, ஏரண்டத்தைலம்‌ - மேற்பூச்சு 


136 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


_ தீருமெனக்‌ கூறிய நான்கனுள்‌ : 
1. கபால அழல்‌ கரப்பான்‌ பண்பு 


“பித்தத்தால்‌ வெப்புக்‌ கொண்ட கரப்பனார்‌ குணத்தைப்‌ பேசில்‌ 
மெத்தவே பெரித்து வீங்கி வெடித்து நீர்‌ சலமும்‌ பாயும்‌ 
குத்துண்டாம்‌ விழிநீர்‌ பாயுங்‌ குன்றிபோற்‌ கனத்துக்‌ கொள்ளும்‌ 
அத்திர விழியி னாளே யறிந்துகொண் மறையை யாய்ந்தே.” 
அடிக்கடி விசிறிக்‌ காட்டு மனலென வெரிக்கு மாங்கே 
வெடித்திடும்‌ பொருக்கு மென்மேல்‌ வீழ்ந்திடும்‌ விஷநீர்‌ பாயும்‌ 
தடித்திடும்‌ மரம்போல்‌ வீங்கிச்‌ சரசரத்துதிருந்‌ தூளாய்ப்‌ 
படித்திடு மாக மத்தின்‌ பயன்பித்த கரப்ப னாமே. ” 


(பர.சே.சி.நி) 


மருத்துவம்‌ - அமுக்கரா நெய்‌ உள்ளுக்கும்‌, நிம்பகற்பம்‌ மேலுக்கும்‌ 
பயன்படுத்தத்‌ தீரும்‌. 
2. கபால ஐயக்‌ கரப்பான்‌ பண்பு 
“சிரத்திலே வேர்வை யுண்டாய்த்‌ திண்ணென வீங்கி நோவாய்ப்‌ 


பொருத்திடுஞ்‌ சலநீர்‌ பாயும்‌ பேதமாந்‌ திமிரு முண்டாம்‌ 
பொருக்கதா மசறு நாறும்‌ பொங்கிடு மமுக னீர்போல்‌ 
தெரிந்திடுங்‌ குணங்க ளெல்லாஞ்‌ சேற்பன கரப்ப னாமே.” 


“காதடி பிடரி கன்னங்‌ கழுத்தடி நெறியே கட்டும்‌ 


வேதனை யாக நெற்றிப்‌ புருவத்தில்‌ விரைந்து குத்தும்‌ 
மோதியே வீங்கி நீருஞ்‌ சீயுமே விரைவி யோடும்‌ 
ஆதலாற்‌ சேற்ப னத்தி லடுத்திடு கரப்ப னாமே. ” 


(பர.சே.சி.நி) 


மருத்துவம்‌ - தூதளை யெண்ணெய்‌. இதை யுள்ளுக்குங்‌ கொடுத்து 
மேலுக்கும்பூசிவரச்‌ சொறி, வீக்கம்‌ இவைபோம்‌. 

பத்தியம்‌ - புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்புச்‌ சுவையுள்ள பொருள்‌ 
களையும்‌ வெல்லத்தையும்‌ நீக்க வேண்டும்‌. 


கபாலக்‌ கரப்பான்‌ நிர்‌ 
8. கபால கருங்கரப்பான்‌ குணம்‌ 


“கருமண றூற்றி னாற்போற்‌ காயமேற்‌ கபாலந்‌ தன்னில்‌ 
விரவியே படர்ந்து மேலே விஷநீரா யோடு மூரும்‌ 

கரகரத்‌ திடுமென்‌ மேலுங்‌ கனப்புண்டாஞ்‌ சுணங்கு காட்டும்‌ 
தெரிவையே யிக்கு ணங்க டேர்கருங்‌ கரப்ப னாமே.” 


(பர.சே.சி.நி) 
மருத்துவம்‌ - திரிகடுகெண்ணெய்‌ மேலுக்குப்‌ பூசிக்‌ குளிக்கப்போம்‌. 
ர, கபால செங்கரப்பான்‌ பண்டு 


“பொக்கியே சிவந்த குன்றி போலவே விசிறிப்‌ பொங்கும்‌ 
அக்கியாய்‌ மென்மேற்‌ காந்து மருவுபோற்‌ சலமும்‌ பாயும்‌ 
ஓக்கவே யுடம்பு காயு முவாந்தியுண்‌ மூச்சு முண்டாம்‌ 
தக்கவிக்‌ குணங்க பாலஞ்‌ சாருஞ்செங்‌ கரப்ப னாமே. ” 


(பர.சே.சி.நி) 
மருத்துவம்‌ 
1. கையாந்தகரை யெண்ணெய்‌ ஒன்றுவிட்டொரு நாள்‌ உள்ளுக்கும்‌ 


குடித்து மேலுக்கும்‌ பூசத்‌ தீரும்‌. 
2. இயங்கமெண்ணெய்‌ 7 நாள்‌ பூசத்‌ தீரும்‌. 


பொது மருத்துவம்‌ 


1. நிம்ப கற்பம்‌ - தேன்‌, நெய்‌ இவைகளில்‌ கலந்துண்ணத்‌ தீரும்‌. 
2. செங்கத்தாரியெண்ணெய்‌ - 1௦ துளி சர்க்கரையில்‌ இருவேளை, 
புளிநீக்கிய பத்தியம்‌. 


3. அசுவகந்தி நெய்‌ - பொட்டுக்‌ கரண்டியளவு உள்ளுக்கு 
இருவேளை, ஒரு மண்டலம்‌ கொள்ளக்‌ கரப்பான்‌ தீரும்‌, இதையே மேலுக்கும்‌ 
பூசலாம்‌. | 


4. கோமயக்‌ குழம்பு - மேலுக்குப்‌ பூசிக்‌ குளித்திடக்‌ கரப்பான்‌ தீரும்‌. 


138 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


மண்டைக்கரப்பான்‌ பலவற்றிற்கும்‌ பூச்சு 


1. மிளகுப்‌ பொடியுடன்‌ எருமை வெண்ணெய்‌ சேர்த்து வெண்கலத்‌ 
தட்டின்‌ மீது வைத்து, சங்குகொண்டு அரைநாழிகை தேய்த்துப்‌ பதத்தில்‌ 
வழித்து மேலுக்குப்‌ பூசலாம்‌. 


2. சுழலாவரை 1 பலம்‌, பொன்னரிதாரம்‌ வராகனெடை 118, 
இரண்டையுஸஞ்‌ சேர்த்துப்‌ பழச்சாறு விட்டரைத்துப்‌ பூசவும்‌. 


5. முக்கூட்டெண்ணெய்‌ - உள்ளுக்கு அளவுப்படிகொண்டு 
மேலுக்குப்பூசக்‌ கரப்பானும்‌, மண்டையிற்பூச மண்டைக்‌ கரப்பானும்‌ 
மற்ற வளி, அழல்‌, ஐயக்‌ கரப்பான்களும்‌ போம்‌. 


4. முக்கூட்டு வெள்ளறுகெண்ணெய்‌ - விதிப்படி உள்ளுக்குங்‌ 
கொண்டு மண்டையிற்பூச மண்டைக்கரப்பான்‌ தீரும்‌. 


5. பறங்கிப்பட்டைக்‌ குடிநீர்‌ - சிவனார்‌ வேம்பு, வெள்ளருகு, இசங்கு, 
நிலவாகை வகைக்குப்‌ பலம்‌ 1, வாய்விடங்கம்‌, திரிகடுகு வகைக்குப்‌ பலம்‌ 
92, சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கிராம்பு, குரோசாணி யோமம்‌ வகைக்குப்‌ பலம்‌ 
78, பறங்கிப்பட்டை பலம்‌ 4 இவைகளின்‌ மொத்த தொகைக்கு 5 பங்கு நீர்‌ 
சேர்த்து ஐந்தொன்றாய்ச்‌ (1/5) சுருக்கி இருவேளை குடிக்கத்‌ தீரும்‌. பத்தியம்‌ 
பால்சோறு, உப்பு, புளி நீக்கவும்‌. குடித்த அவ்வளவு நாள்‌ மறு பத்தியம்‌, 
அரைப்பங்கு உப்பு வறுத்துக்‌ கூட்டுக. மண்டைக்‌ கரப்பான்‌ தீரும்‌. 


6. பறங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ - திப்பிலி மூலம்‌, ஓமம்‌, திப்பிலி, 
அரத்தை, சுக்கு, வாய்விடங்கம்‌ வகைக்குப்‌ பலம்‌ 1, கிராம்பு, குரோசாணி 
யோமம்‌, சாதிபத்திரி, சாதிக்காய்‌ வகைக்குப்‌ பலம்‌ 18, பறங்கிப்பட்டை பலம்‌ 
4 இவற்றைப்‌ பொடித்து வெருகடியளவு: இருவேளை வெந்நீரிற்‌ கொள்ளவும்‌. 
பத்தியம்‌ உப்பு, புளி நீக்கி 1 மண்டலங்‌ கொள்ள பலவகைப்பட்ட 
மண்டைக்கரப்பான்‌ தீரும்‌. 


புகை - இலிங்கம்‌, அரிதாரம்‌, துத்தம்‌, துருசு ஓரளவு இவற்றைத்‌ 
தனித்தனிக்‌ குழி அம்மியில்‌ பொடித்துப்‌ பிறகு எல்லாவற்றையும்‌ ஒன்று படக்‌ 
கலந்து வேப்பமுத்து நெய்யில்‌ நன்றாக அரைத்து, துணித்‌ துண்டிற்றடவி, 
திரிதிரித்து, நோயின்‌ வன்மைக்குத்தக 3 நாள்‌ புகை பிடிக்க மண்டை 
யுதிருங்கரப்பான்‌ போம்‌. 

1ரத்தியம்‌ - பசுவின்‌ மோருஞ்‌ சோறும்‌. 


இஷ 


கபாலக்‌ குட்டம்‌ 139 


அதக ப ட ட த றுய பவம்‌ ரமன ல கம ப அ அ அ அ அ மய யவய 


கபாலக்‌ குட்டம்‌ - 5 


1. கபால வெண்‌ குட்டம்‌ 

2. கபால கருங்‌ குட்டம்‌ 

3. கபால செங்குட்டம்‌ 

4. கபால அழுகண்ணிக்‌ குட்டம்‌ 

5. கபால விடக்‌ குட்டம்‌ இவற்றுள்‌ கபால வெண்குட்டமும்‌ கபால 
கருங்குட்டமும்‌ தீரா : மற்றவை தீரும்‌. 


1, கபால வெண்குட்டத்தின்‌ குணம்‌ 


“தோற்றுவெண்‌ குட்டஞ்‌ செய்யும்‌ குணத்தினைச்‌ சொல்லக்‌ கேளாய்‌ 
நீற்றிடுங்‌ கமலம்‌ போலச்‌ சொறிந்திடு நீரும்‌ பாயும்‌ 

ஏற்றமாய்ச்‌ சாம்பல்‌ வீழு மிழிபுலான்‌ மிகவே நாறும்‌ 

மாற்றமாய்க்‌ கபால மேன்மேல்‌ வறண்டுகா திரைச்ச லாமே.” 


2. கபால கருங்குட்டத்தின்‌ பண்டு 
“திட்டம்போல்‌ வறண்டு மண்டை மீதின்மீன்‌ கிளர்சி னைப்போல்‌ 
தொட்டகை நீங்கா தென்றுஞ்‌ சொறிந்திடு மசறு நாறும்‌ 


மட்டமர்‌ குழலி னாளே மணலே போல்‌ வங்கு வீழும்‌ 
திட்டமாங்‌ கருங்குட்‌ டந்தான்‌ செய்குறி யென்றுதேறே. ” 


3. கபால செங்குட்டத்தின்‌ குணம்‌ 


“நொங்கின்‌ றோல்‌ போற்சி வநது நோவுண்டாய்‌ நீரும்‌ பாயும்‌ 
அங்கமே வற்றிக்‌ கட்டி யனலெனக்‌ காந்த லுண்டாம்‌ 
பொங்கியே கனத்து மேன்மேற்‌ பொருக்கெழும்‌ புலாலு நாறும்‌ 
கொங்குறு குழலி னாய்‌ செங்‌ குட்டஞ்செய்‌ குணங்க ளாமே.” 


4. கபால அழுகண்ணிக்‌ குட்டத்தின்‌ பண்பு 


“நறுவிலிக்‌ காய்போ லாகி நாளுநீர்‌ சலமு மோடும்‌ 

மறுகுர லரிந்து காட்டும்‌ வார்சிர முழுதுங்‌ குத்தும்‌ 

தறுகிடாக்‌ காந்த லுண்டாந்‌ தழல்விழுந்‌ ததுபோற்‌ பொங்கும்‌ 
முறுகியே கசிவு முண்டா மமுகண்ணி முறையி தன்றே. ஃ 


140 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
5. கமால விடக்குட்‌்டத்தின்‌ குணம்‌ 

“தீதறு விடத்தினாலே சிரத்திலே புள்ளி தோன்றிக்‌ 

கார்குழ லுதிரு மேன்மேற்‌ காசுபோற்‌ றடிப்பு முண்டாம்‌ 

சோதினை யுடம்பு வற்றிச்‌ சொறிந்திடுங்‌ குணங்கள்‌ கண்டால்‌ 

ஆதியா னுரைத்த வுண்மை சிரவிஷ குட்ட மாமே.” 


பொது மருத்துவம்‌ :- 
1. கையாந்தகரை எண்ணெய்‌ - வெளி ஆட்சிக்குப்‌ பயன்படும்‌. 


2. அழிஞ்சில்‌ ஆதவத்தைலம்‌ - 1௦ துளி இருவேளை ஒரு மண்டலம்‌ 
உள்ளுக்கு. 
3. உத்தாமணி ஏண்ணெய்‌ - உள்ளுக்கும்‌ மேலுக்கும்‌ 

4. .சடைச்சி எண்ணெய்‌ - வெளி ஆட்சிக்கு 

5. திரிவித சிந்தாமணித்‌ தைலம்‌ - தேய்த்துக்‌ குளிக்க அழுகண்ணிக்‌ 
குட்டம்‌ போம்‌. 

6. மஞ்சளெண்ணெய்‌ - வெளி ஆட்சி. 

7. நிம்மாதித்தைலம்‌ - பணவெடை (33& குன்றி) சர்க்கரையில்‌ 
இருவேளை, மண்டலங்‌ கொள்ள குட்டம்‌ 18, பறங்கிச்‌ சூலை, கடி விஷம்‌ 


இவை தீரும்‌. 
கபாலப்‌ பிளவை 10 


1. மேகப்‌ பிளவையின்‌ குணம்‌ 
“மேகநோய்ப்‌ பிளவை செய்யுங்‌ குணத்தினை விளம்பக்‌ கேளாய்‌ 
தாகமு மோக முண்டாய்த்‌ தறுகிடாச்‌ சுரமே யாகும்‌ 
வேகமாய்க்‌ குத்துஞ்‌ சூடு மிகுத்திடு நீரும்‌ பாயும்‌ 
போகவே தசைக ழன்று பொருக்கென கரைவுண்‌ டாமே.” 
2. சரிப்‌ பிளவையின்‌ பண்பு 
'சுரிப்பிடர்‌ மேல தாகும்‌ பிளவைசெய்‌ குணத்தைச்‌ சொல்லில்‌ 
நெருப்பெனக்‌ காந்துங்‌ குத்தும்‌ வெடித்திடி நீரும்‌ பாயும்‌ 


தரித்திடு முதுகந்‌ தண்டிற்‌ றடியடி பட்டாற்‌ போலநோம்‌ 
அரித்திடு மிகுந்து கண்ணாம்‌ விரணமா மசாத்தி யம்மே.” 


கபாலப்‌ பிளவை 147] 


ப ப ப்ப ப ப ப ப முப்ப்பப ப ப ப ப ப ய  ப வ  பப  டடபபய பபப யமியயயமய யம்‌ 


3. விரணப்‌ பிளவையின்‌ குணம்‌ 


“ஷிரணமாம்‌ பிளவை செய்யுங்‌ குணத்தினை விளம்பக்‌ கேளாய்‌ 
உரமுடன்‌ கனப்பு முண்டா யுடலெலாங்‌ கடுத்துக்‌ குத்தும்‌ 
தருமது வுழலை தாகந்‌ தாபமு மேன்மூச்‌ சுண்டாம்‌ 

மருவுறு மெண்ணெய்‌ நெய்பால்‌ மாமிச மருந்திற்‌ காவே.” 


1. குருதிக்‌ கண்ணன்‌ பிளவையின்‌ குணம்‌ 


“குருதியின்‌ கண்ணன்‌ செய்யுங்‌ குணத்தினைக்‌ குறித்துக்‌ கேளாய்‌ 
கரித்திடு முகஞ்சி வந்து கனத்திடுங்‌ குருதி காலும்‌ 

பொருவரு முச்சி யெங்கும்‌ புண்படக்‌ குத்தி நோகும்‌ 

திருகிட வலிக்குந்‌ தேகஞ்‌ செயலசாத்‌ தியமா மன்றே.” 


5. பக்கப்‌ பிளவையின்‌ பண்பு 


“ஆனசாத்‌ தியமோ ராறி லருகினிற்‌ பிளவை செய்யும்‌ 
ஊனமாங்‌ குணத்தைக்‌ கேளாய்‌ வலித்துறு சலமுண்டாகும்‌ 
ஈனமாஞ்‌ சுரமேன்‌ மூச்சு விக்கன்மே விளைப்பு மில்லெத்‌ 
தானவை மீளு மென்று தவமுனி யுரைத்த தாமே.” 


6. குன்றிப்‌ பிளவையின்‌ குணம்‌ 


“குன்றிப்‌ பிளவைக்‌ குணங்கேளாய்‌ கொதித்து வீங்கிக்‌ கொப்புளமாம்‌ 
அன்றிக்‌ கனப்பு மிகவுண்டா முகமும்‌ வீங்கி யனலாகும்‌ 

துன்றும்‌ பரணி பலாச்சுளைபோற்‌ சுரமும்‌ வலியுங்‌ காந்தலுமாம்‌ 
வென்றி பெறவே மீளுமிது வேக மறிந்து மருந்து செய்யே.” 


7. பொக்கிப்‌ பிளவையின்‌ பண்பு 


“பொககிப்‌ பிளவைக்‌ குணங்கேளாய்‌ புடைத்து வீங்கு முகந்தோயத்‌ 
தக்க சலங்கீ ழாய்கட்டுநீ தண்ணார்‌ முகத்தில்‌ வெடித்துவரும்‌ 
அக்கி மிகுந்து குத்துண்டா மடியிற்‌ கனப்பு மாறாது 
மிக்க குணத்தை நீயறிந்து விரைந்தே மருந்து செய்நன்றே. " 
9. குருப்‌ பிளவையின்‌ பண்டு 


“குருவார்‌ செய்யுங்‌ குணங்கேளாய்‌ கொதித்து வீங்கிக்‌ குத்துணடாம்‌ 
ஒருகால்‌ வலியு மாறாதே யழலை மிகுந்து விரணமுமாம்‌ 

'இருகா திருகண்‌ ணுடன்காந்து மெரியு மற்று மிடிக்குமிகக்‌ 

கருகா முகமு முன்னிதமாய்க்‌ கனக்குங்‌ குணத்தைக்‌ கண்டறியே. ழ்‌ 


142 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
9. அழுகண்ணிப்‌ பிளவையின்‌ இயல்‌ 


“அமுகண்ணிப்‌ பிளவை செய்யுங்‌ குணத்தினை யறிய வேண்டில்‌ 
பழுதிலா வனசக்‌ காய்போற்‌ கண்ணது பலவு மாகிக்‌ 

கொழகொழத்‌ தண்ணார்‌ பாயுங்‌ கொத்துற வலியு முண்டாம்‌ 
வழுவறக்‌ குணங்க டேர்ந்து மருந்துசெய்‌ மாறு மன்றே.” 


10. மபொன்னிப்‌ பிளவையின்‌ இயல்‌ 


“பொன்னியாம்‌ பிளவை செய்யும்‌ குணத்தினைப்‌ புகலக்‌ கேளாய்‌ 
உன்னித மாகத்‌ தானே யுருண்டெழுங்‌ குருதி கட்டும்‌ 

மன்னியே நொங்கு போல வெடித்திடுங்‌ கனப்பு முண்டாம்‌ 
இன்னவாங்‌ குணங்க டோந்து யியல்பினான்‌ மருந்து செய்யே.” 


௦ருத்துவம்‌ 


மேற்மூச்சு - கோவை, பசலை, பழம்பாசி, பூலா, நீர்வள்ளிக்கிழங்கு, 
நீர்‌ வள்ளியிலை ஓரளவெடுத்தரைத்து, அவ்வளவே ஆவெண்ணெய்‌ சேர்த்து 
சங்கினாலிழைத்துப்‌ பிளவைக்குப்‌ பூசிட ஆறிடும்‌. 


வேறு - பூலாவேர்‌, நெல்லிமுள்ளி, ஆவாரைப்பூ, செவ்வள்ளி, தாளி 
ஓரளவெடுத்தரைத்து அதற்குச்‌ சரிநிறை ஆவெண்ணெய்‌ சேர்த்துக்‌ கலந்து 
பிளவை மேற்பூசில்‌, காந்தல்‌, வலி இவைகள்‌ தீரும்‌. 


வேறு. - சிற்றாமணக்கு நெய்‌, தாய்ப்பால்‌, ஆவெண்ணெய்‌ இவை 
ஓரெடை, மூன்றையும்‌ ஒன்று சேர்த்துக்‌ கலந்தரைத்து, நீர்வள்ளிக்‌ கிழங்கின்‌ 
கற்கத்தையுஞ்‌ சேர்த்தரைத்துப்‌ பூசப்‌ பிளவை தீரும்‌. 
வேறு - சிற்றாமணக்குப்‌ பருப்பு, புளியம்பட்டை ஓட்டிவிட்டு வறுத்து 
இவ்விரண்டிற்கும்‌ சரடை வெண்ணெய்‌ சேர்த்து, சிறிதளவு இந்துப்புச்‌ 
சேர்த்துச்‌ சங்காலிழைத்து வழித்துப்‌ பூசில்‌ பிளவை தீரும்‌. 
பிளவையிவுண்டாம்‌ நீர்வேட்கை முதலியவற்றிற்குக்‌ குடி. மருந்து 


ஆவாரங்‌ கொழுந்தைப்‌ பறித்து மேதித்தயிரிலரைத்துக்‌ குடிப்பிக்கப்‌ 
பிளவையிலுண்டாகும்‌ நீர்வேட்கை, எரிப்பு, காந்தல்‌ இவை தீரும்‌. 


வேறு - அவுரிவேர்ப்புறத்தோலை ஆவின்பால்‌ விட்டரைத்துப்‌ 
பாக்களவு மூன்று பொழுதுண்ணத்‌ தீரும்‌. 


பிளவை மருத்துவம்‌ 143 


வேறு - நிலவாகைவேர்‌, வேலிப்‌ பருத்திவேர்‌, கருடக்‌ கொடித்தோல்‌, 
பங்கம்பாளைவேர்‌ இவை ஓரெடை பசுப்பாலிலரைத்துக்‌ கொள்ளப்‌ பிளவை, 
படுவன்‌, கரப்பான்‌ தீரும்‌. 


வேறு - கருஞ்சீரகத்தை வறுத்தரைத்து, காயம்‌ கழஞ்சு 1& சேர்த்து, 
வாழைப்‌ பழத்தினுள்‌ பொதிந்து மூன்று வேளை கொள்ளப்‌ பிளவைப்‌ 
பருவீக்கம்‌ மாறிவிடும்‌. 


மேற்பூச்சு - வசம்பு, அமுக்கிரா வேர்‌, நாரியின்‌ வேர்‌ வகைக்குப்‌ 
பாக்களவு ஆப்பால்‌ விட்டரைத்துப்பூச, பிளவை, கரப்பான்‌, படுவன்‌ 


நீங்கிவிடும்‌. 


கட்டு - கற்றாழை மடலின்‌ சோற்றை நீக்கிப்‌ பிழிந்து எடுத்ததோலை 
ஆமணக்கெண்ணெயில்‌ நன்றாய்‌ வறுத்துவைத்து 3 நாள்‌ கட்ட வீக்கங்‌ 
குறையும்‌. 


ஒற்றடம்‌ - உத்தாமணி, ஊமத்தை, மாதுளை, பசலை, இவற்றினிலை 
ஓரளவு, ஆமணக்கெண்ணெயில்‌ வதக்கி மூன்று நாள்‌ ஒற்றடமிட குத்தல்‌, 
.. சூடு, வலி, காந்தல்‌ என்பவை தீரும்‌. 


கட்டி உடைய மருந்து - தலைமயிர்‌, புளியம்‌ பொருக்கு, வாழைப்பழத்‌: 
தோல்‌, மாட்டுப்பல்‌, ஆமையோடு, கருங்கல்‌, ஆமணக்கிலை, ஆமணக்கு 
வித்து இவைகளைச்‌ சுட்டுப்‌ பொடியாக்கி ஆமணக்கெண்ணெயினால்‌ 
நன்கரைத்துப்‌ பூசக்‌ கட்டி இளகி உடையும்‌. 


காரம்‌ - கட்டி கனத்து மிக்க துன்பந்தரின்‌ அறுவை செய்து, 
எலிபாடாணத்தையும்‌ துருசையும்‌ ஓரளவெடுத்து அனலிற்‌ சுட்டு நுணுக்கி 
வெண்சீலையில்‌ வைத்துத்‌ திரித்து, புண்ணிற்வைக்க உண்டாம்‌ எரிச்சலைத்‌ 
தணிக்க தயிரும்‌ சோறும்‌ அரைத்து வைத்துக்‌ கட்டவும்‌. பிறகு அப்பிளவை 
யினின்று வரும்‌ கசிவு நீரை அகற்றித்‌ துவரெண்ணெய்‌ பூசவும்‌. 


துவரெண்ணெய்‌ - அத்தி, இத்தி, ஆல்‌, அரசு இவற்றின்‌ பட்டை 
ஆவாரை வேர்ப்பட்டை, பருத்தியிலைச்சாறு, பூவரசம்பட்டை, ஆடுதீண்டாப்‌ 
பாளைச்சாறு, குப்பைமேனிச்சாறு ஆகிய இங்கு கூறப்பட்ட சாறுகளால்‌ மேற்‌ 
கூறிய பட்டைகளை ஒன்று சேர்த்து எலுமிச்சங்காயளவரைத்து, புங்கம்‌ 
பட்டை, சுருள்பட்டை, அதிமதுரம்‌, இருசீரகம்‌, துத்தம்‌, துருசு, வேப்பம்‌ 
பருப்பு, அபின்‌, கத்தூரிமஞ்சள்‌, வெண்குங்கிலியம்‌, மரமஞ்சள்‌ இவை 
வகைக்குக்‌ கால்‌ பலம்‌, ஆமணக்கெண்ணெய்‌ 1௦ பலம்‌ கலந்து காய்ச்சி 
வடித்துப்‌ புண்ணிலிடவும்‌. விராலி, மாதுளை, தெங்கினிலை, ஆவாரையிலை 
இவற்றை அவித்து வைத்துக்‌ கட்டவும்‌. எல்லாவகைப்‌ பிளவையும்‌ தீரும்‌. 


144 தத்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


மெழுகெண்ணெய்‌ - மஞ்சள்‌, மெழுகு, வெண்குங்கிலியம்‌, அஞ்சனக்‌ 
கல்‌, துத்தம்‌, அதிமதுரம்‌, கல்நார்‌, காய்ச்சுக்‌ கட்டி, வேப்பம்‌ பருப்பு, 
சுருள்பட்டை, துருசு வகைக்குக்‌ கழஞ்சு 1, எண்ணெய்‌ பலம்‌ 5 சேர்த்துக்‌ 
காய்ச்சிப்‌ புண்ணிலிடத்‌ தீரும்‌. 


1ரிளவையில்‌ சாக்குறி 


நீர்வேட்கை, மலம்‌, சிறுநீர்‌ கட்டுப்படுதல்‌, இளைப்பு, விக்கல்‌, (மேற்‌ 
சுவாசம்‌, உழலை இவை மிகுந்து கண்டாலும்‌, செவி, கண்‌, மூக்கு, உடல்‌, 
உச்சி, கை, கால்‌ இவை குளிர்ந்தாலும்‌ அல்லது சிறிது சூடாய்‌ இருந்த கண்கள்‌ 
குளிர்ந்து காட்டினும்‌, வாய்‌ மேல்‌ நோக்குமானாலும்‌ சாக்குறி என்றறிக. 


மண்டைத்‌ திமிர்‌ - 2 
வரலாறு 


“செய்ய கபாலத்‌ திமிர்க்குணங்க டேனே சுரத்தால்‌ வாதத்தால்‌ 
நையுஞ்‌ சன்னிவிடமதனா னாளுஞ்‌ சிரத்தி லடங்குமது. 
உய்யும்‌ படிக்கு வழிகாணா தொருபா ரிசத்தி லுண்டென்னில்‌ 
மெய்யே சிரமுழுது மீளுஞ்‌ மேவுங்‌ கபாலத்‌ திமிரிதுவே.” 


1. மண்டைத்‌ திமிர்க்‌ குணம்‌ - இதூ தீரும்‌ 


“சென்னி மீது மேவிய திமிர்த்தி றங்கள்‌ செப்புகேன்‌ 
மன்னுநீர்‌ மிகப்‌ பெருத்து மாறி டாம லூர்ந்திடும்‌ 

_ பின்னு ரோம மானதும்‌ பிதிர்ந்து தீர்ந்து போய்விடும்‌ 
முன்னமே யுணர்ச்சி யின்றி மூரி வெள்ளை யாகுமே.” 


2. மண்டைய்‌ மாரிசத்‌ திமிர்க்குணம்‌ - இது தீராது 


“செல்லுமோர்‌ புறத்தில்‌ வந்து சென்னி மீது தோன்றிய 
புல்லு பாரி சத்திமிரிப்‌ புறுங்கு ணங்கள்‌ மின்னனாய்‌ 
வல்ல வாறு கேண்ம ரத்தின்‌ மேலதாய்‌ மதர்த்திடும்‌ 
ஒல்லையி லுணர்ச்சி யின்றி வேர்வை யாகி யோடுமே.” 
“பருதி மேவு போதினும்‌ பனிகொள்‌ போது மானனார்‌ 
அருகு மேவு போதினு மறப்ப சித்த போதினும்‌ 

உருகி வேர்வை யாகியே யுணர்ச்சி நீங்கு மிக்குணம்‌ 
அரிய பாரி சத்தி மிர்ப்ப சாத்திய மறிந்திடே. ” 


கபாலக்‌ குறி 145 
ம௦ருத்தூவம்‌ - சம்பீரத்‌ தைலம்‌ - தலை முழுகத்தீரும்‌. 


செய்முறை - எண்ணெய்‌ படி 1, பசும்பால்‌ ஒரு குறுணி, பழச்சாறு 
படி 1, மிளகு படி 1, கையான்சாறு, பாக்குமட்டைச்சாறு, வெற்றிலைச்‌ சாறு, 
பாவட்டைச்சாறு, வள்ளிக்‌ கொடிச்சாறு, பேய்ச்சுரைச்சாறு, பேய்ப்‌ 
பீர்க்கஞ்சாறு வ்கைக்குப்‌ படி 1, கோட்டம்‌, குங்கிலியம்‌, சண்பகப்பூ, சடா 
மாஞ்சில்‌, கொடிவேலி, தேவதாரு, மோடி, கடுக்காய்த்தோல்‌, மஞ்சள்‌, துருசு, 
அபின்‌, கிராம்பு, சாதிபத்திரி, வசம்பு, மரமஞ்சள்‌, வெட்பாலை, விழலரிசி, 
தக்கோலம்‌, ரோகணி வகைக்கு கழஞ்சு 1, கடைச்‌ சரக்குகளைப்‌ பால்‌ 
விட்டரைத்து மேற்படியில்‌ கலக்கிக்‌ காய்ச்சி வடித்து முழுகுவோர்க்குத்‌ திமிர்‌ 
வாதம்‌, மண்டைக்‌ கனப்பு, மண்டைச்சூலை, காதிரைச்சல்‌, மண்டைப்‌ பக்கத்‌ 


திமிர்ப்புச்சூடு முதலியன தீரும்‌. 


நானாங்‌ கள்ளி யெண்ணெய்‌ - நானாங்‌ கள்ளியின்‌ வடக்கு வேரை 
யுலர்த்திப்‌ பொடியாக்கி எண்ணெயிற்றூவி, திரள வெந்த பிறகு, தலையில்‌ 
நாடோறுந்‌ தேய்க்க மண்டைத்‌ திமிர்‌, ஒரு பக்கத்‌ திமிர்‌, மிக்க வியர்வை, 
கரப்பான்‌ இவை தீரும்‌. 


7. உட்கிருமிக்‌ குணம்‌ - இதூ தீரும்‌ 


“ஏயநற்‌ கபாலத்‌ துள்ளே யெய்திய கிருமித்‌ தோஷம்‌ 
தீயவக்‌ குணமே தென்னிற்‌ சிரத்திலே தினவுண்‌ டாகும்‌ 
தூய்மையில்‌ சியநீர்‌ கொண்டு தும்மலோ டிரும றோன்றும்‌ 
ஆயகண்‌ துடித்து வீங்கி யதன்மயிர்‌ கழியுந்‌ தானே. 


2. புறக்கிருமியல்‌ - இது தீராது 


“தானே கபாலப்‌ புறக்கிருமி தக்க குணத்தைச்‌ சாற்றக்கேள்‌ 
மானே தலையி லுரோமமெலாம்‌ வடுவா யுதிர்ந்து தழும்பாகும்‌ 
பேனே பயூரும்‌ போலூரும்‌ பின்னுஞ்சாம்பல்‌ பொருக்கு விழும்‌ 
தேனே யிந்தக்‌ குணமறிந்தாற்‌ செய்யு மருந்தைத்‌ தோர்ந்தறியே. ” 


மருத்துவம்‌ 
நசியம்‌ - வேலிப்பருத்தி, ஈருள்ளி, குப்பைமேனி இவை மூன்றையும்‌ 


ஓரெடைத தண்ணீர்‌ விட்டுக்‌ கசக்கி மூக்கில்விட, கிருமி மூக்கிலிருந்து 
கூட்டுடன்‌ விழுந்துவிடும்‌. உட்புண்ணும்‌, சீழ்‌, நீர்‌, இடி, தினவு இவை தீரும்‌. 


146 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 

வேறு - பாகலிலைச்‌ சாற்றில்‌ வாய்விடங்கத்தை வறுத்துப்‌ பொடித்துக்‌ 
கலந்து வாயிலிட்டு மூக்கில்‌ ஊதத்‌ துடக்குங்‌ கிருமி, சீழ்‌, இரத்தம்‌ தீரும்‌. 

வேறு - ஆதளைவேர்‌, ஆடுதின்னாப்பாளை, சிறுதக்காளி, இவற்றின்‌ 
சாற்றோடு கற்பூரம்‌ பொடித்துக்‌ கூட்டி மூக்கிலிட, கிருமிகள்‌ நீங்கும்‌. 


பேய்‌ :பீர்க்குத்‌ தைலம்‌ - பேய்‌ பீர்க்குச்‌ சாறு படி 1, பேய்ப்பீர்க்கன்‌ 
வித்து வராகனெடை 116, எண்ணெய்‌ 1&, துருசு, அபின்‌ வகைக்குக்‌ குன்றி 
20, வாய்விடங்கம்‌, படிகாரம்‌ வகைக்குக்‌ கழஞ்சு ஒன்று இவற்றைச்‌ சேர்த்துக்‌ 
காய்ச்சி மூக்கில்‌ விட, கிருமி தீரும்‌. 


நீலி எண்ணெய்‌ - வெள்ளை அவுரி வேர்ப்பட்டையை நன்றாக 
அரைத்து எண்ணெயில்‌ சேர்த்து, துருசு கழஞ்செடை சேர்த்து மெல்ல எரித்து 
வடித்து மூக்கிலிட மண்டைப்‌ புழுக்கள்‌ தீரும்‌. 

உரோமக்கிருமி வெட்டுக்கு - மயிர்‌ உதிர்ந்த இடத்தில்‌ சங்குமுட்‌ 
கொண்டு குருதிவரத்‌ தேய்த்து, மஞ்சாடி அளவு கவுரியைக்‌ கரிப்பான்‌ 
சாற்றிலரைத்துப்‌ பிதிரத்‌ தேய்த்து, கையான்‌ சாற்றில்‌ துணிசுட்ட கரியையும்‌ 
கற்பூரத்தையும்‌ கலந்து பூசவும்‌. 

வேறு - ஆலம்‌ பாலில்‌ அரிதாரம்‌ காசளவு 12 பொடித்துப்‌ போட்டு 
வெயிலில்‌ வைத்து 1௦ நாள்‌ தலையில்‌ பூசிவர கிருமிகள்‌ செத்து உதிர்ந்த 
மயிர்‌ வளரும்‌. 

மண்டைக்‌ கனப்பூ 8. 


1. வளிக்‌ கனப்பின்‌ குணம்‌ - இது தீராது. 


“வாயு மிகுந்து மண்டையினில்‌ வந்தே கனக்குங்‌ குணங்கேளாய்‌ 
தூய விழியும்‌ புகைந்துவருந்‌ துண்ட மடைக்குஞ்‌ செவியிரைக்கும்‌ 
ஆய பிடரி வலியுண்டா மலகு கடுக்கு முகமதைக்கும்‌ 

சேய சிரத்தி லுணா்வுகெடுஞ்‌ சேருங்‌ குணத்தைச்‌ செப்பிடிலே.” 


2. குருதிக்‌ கனப்பின்‌ பண்டி - இதூ தீரும்‌. 
“செம்மிடு மிரத்தத்‌ தாலே சிரக்கனப்‌ பாகுஞ்‌ செய்கை 


அம்முகங்‌ கனப்பு முண்டா மடிக்கடி சுரமே யாகும்‌ 
விம்மிடும்‌ விழியி ரண்டும்‌ வெதும்பிடு முச்சி மீது 
வெம்மைச்சேர்‌ விழியி னாய்கேள்‌ புருவமும்‌ பிடரு நோமே.” - 


மண்டை வலி மருத்துவம்‌ 147 
8. நீர்க்கனப்பின்‌ இயல்‌ - இதூ தீரும்‌ 
“நீரினாற்‌ சிரங்க னக்குஞ்‌ செய்கையை நிகழ்த்தக்‌ கேளாய்‌ 
ஊருமே பரப ரத்து ரோமமு முதிருங்‌ கண்டாய்‌ 
கார்குழன்‌ மானே சென்னி கசிந்துமென்‌ மேலும்‌ நோவாம்‌ 
பாருமிக்‌ குணங்க ளோர்பா லுண்டெனிற்‌ பக்க நோயே. " 


மருத்துவம்‌ - மாவிலிங்கம்‌ வேர்த்தைலம்‌, நிம்பாதித்‌ தைலம்‌, 
அமுக்கராத்தைலம்‌, இவற்றில்‌ தலை முழுகக்‌ கனப்புத்‌ தீரும்‌. 


சிவனார்‌ வேம்புக்‌ கற்பம்‌ - சிவனார்‌ வேம்பு வேர்ப்பட்டை, திப்பிலி, 
சிற்றரத்தை, வெள்ளறுகன்கட்டை, கடுக்காய்த்தோல்‌, சுக்கு, மஞ்சள்‌ 
ஓரெடை, புன்‌ வறுவலாக வறுத்துப்‌ பொடித்து வெருகடி அளவு நெய்‌ அல்லது 
தேனிற்கொள்ள மண்டைக்‌ கனப்புத்‌ தீரும்‌. 


மண்டை வலி 1. 


“நீரினாற்‌ குருதி சீபா னெருக்கிய வாயு தன்னால்‌ 

சீரிய சுவையால்‌ வெப்பாற்‌ சிரத்தினில்‌ வலியுண்‌ டாகும்‌ 
ஆரிய னுரைத்த வண்மை யாயுரு வேதந்‌ தன்னில்‌ 
கூருமிக்‌ குணங்க ளெல்லாங்‌ குறித்துநீ யறிந்து கொள்ளே. “ 


மண்டை வலியின்‌ இயல்‌ 


“கண்டந்‌ தன்னின்‌ மேன்மூன்று கதிக்க மண்டை வறட்சியினால்‌ 
துண்டம்‌ புருவங்‌ கூடுதலிற்‌ சுழியிற்‌ கண்ணிற்‌ குத்துண்டாம்‌ 
மண்டு நீரு மிடியுண்டாய்‌ வலிக்கு மலகு கடுக்குமிகு 

மண்டை முழுதும்‌ பரந்துகுத்தி வருந்துங்‌ கபால வலியாமே.” 


ரீச்‌ 


ஓடியே சிரத்திற்‌ குத்து முளைத்திடுங்‌ கன்ன நெற்றி 
நீடிய புருவத்‌ துள்ளே நெரித்திட வலிப்பு முண்டாம்‌ 
கூடிய புணர்ச்சி தன்னிற்‌ குலவுநீர்‌ சிவந்து வீழும்‌ 
நாடிய குணங்க பால வலியென நாட்ட லாமே.” 


“கருதிய கபாலத்‌ துள்ளே கனலெழ வெரிப்பு முண்டாம்‌ 
இருசெவி யிரைச்ச லோடு மிருமிடுங்‌ கோழை வீழும்‌ 
திருகவே முகம்வ லிக்குந்‌ தேருநா வறட்சி யாகும்‌ 
பெருமிக்க குணங்க பால வவியெனப்பேச லாமே. ப்‌ 


148 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


மருத்துவம்‌ 


1. கருங்காலித்‌ தைலம்‌ தலை முழுக 
2. திப்பிலிச்‌ சூரணம்‌ - வெருகடியளவு, இருவேளை தேனில்‌ 


அஞ்சனம்‌ - பூண்டு, கடுக்காய்‌, திப்பிலி, மிளகு, ஏலம்‌, சுக்கு 
வகைக்கு கழஞ்சொன்று இவற்றைப்‌ பொடித்து வெற்றிலை நீரினாலரைத்து 
நீண்ட மாத்திரை செய்து உலர்த்தவும்‌, வேண்டியபோது வேண்டிய அளவு 
பொடி செய்து கண்ணிற்றூவவும்‌. தாய்ப்பாலிலரைத்துமிடலாம்‌. 


நசியம்‌ - பழம்பாக்கு, பழ அரைப்பு (பழைய இலுப்பைப்‌ 
பிண்ணாக்கு), மிளகு, இந்துப்பு, இவற்றை அத்திப்பாலிலரைத்துப்‌ பொடித்து, 
தாய்ப்பாலில்‌ கலந்து மூக்கிலிடக்‌ கபால வலி போகும்‌. பசா௬ுகணம்‌ தீரும்‌. 


மண்டைக்‌ குத்தியல்‌ 
“புருவச்‌ சுழியிற்‌ குத்துநின்று போகப்‌ பிரிவு மல்லாமல்‌ 
உருவ விடித்துத்‌ திமிர்ப்புண்டா முடனே யடங்குஞ்‌ சிரந்தன்னில்‌ 


திருகப்‌ பிடரி மிகவலிக்குஞ்‌ சில்லென்‌ றடைக்கு மிருகாதும்‌ 
பெருகக்‌ கபாலக்‌ குத்திதென்று பேசி யிருப்பர்‌ பெரியோரே. ” 


மருத்துவம்‌ - திருமேனியெண்ணெய்‌ - தலையில்‌ தேய்க்கக்‌ குத்தறும்‌ 


அஞ்சனம்‌ - சுக்கு - இதன்‌ தோலைத்‌ தள்ளி, வேலிப்‌ பருத்திச்‌ சாற்றில்‌ 
ஊறவைத்து, வெயிலில்‌ உலர்த்திப்‌ பொடித்து தாய்ப்பாலில்‌ கரைத்து 
வெள்ளைச்‌ சீலையிலூட்டி உலர்த்திப்‌ பிறகு, திரித்துப்‌ பசு நெய்யிற்றோய்த்து, 
எரித்து விழுந்‌ தைலத்தைச்‌ சிமிழிலடைத்து வைத்துக்‌ கண்ணில்தீட்டுக. 


வேறு - கருங்காலித்‌ தைலம்‌ தலைமுழுகப்‌ பயன்படும்‌. 
மண்டை வறட்சியின்‌ பண்பு 


“இயம்பிய சிரத்தின்‌ மீது கனலென வெரிக்குங்‌ கண்ணும்‌ 
தயங்கிய செவியுண்‌ ணாக்கு நாசியுஞ்‌ சாலச்‌ சூடாம்‌ 
நயம்பெறு சிறுநீர்‌ தானு நாளுமே கலங்கிக்‌ காட்டும்‌ 
வயங்கிழை மானே மண்டை வறட்சியின்‌ குணங்களோ. ” 


மண்டை வலி மருத்துவம்‌ 149 





“ஏயநா வுலருங்‌ கைகா லெரித்திடு மிருகண்‌ பொங்கும்‌ 

சாயவே யிரும லுண்டாஞ்‌ சலமொடு மலமும்‌ தீயும்‌ 

தூயகண்‌ மருண்டி ரண்டு சுழன்றிடுங்‌ கிறுகி றென்னும்‌ 
ஆயமா முனிவர்‌ சொன்ன மண்டையின்‌ வறட்சியாமே. “ 
இக்குணங்கள்‌ தலையின்‌ ஒரு பக்கத்தில்‌ மட்டும்‌ தோன்றின்‌, அதனை 
மண்டைப்‌ பக்க வறட்சியெனக்‌ கூறுவாருமுளர்‌. 

மருத்துவம்‌ - சந்தனாதித்‌ தைலத்தில்‌ மூழ்கத்‌ தீரும்‌. 

நசியம்‌ - கற்பூரம்‌ அல்லது பச்சைக்‌ கற்பூரம்‌, நிலவேர்‌ (நாங்கூழ்‌), 
கொடி முந்திரிகை, பேரீந்து, சண்பகப்பூ, துருசு, துத்தம்‌ வகைக்குக்‌ கழஞ்சு 
ஒன்று இவைகளை ஆனெய்யிலிட்டுக்‌ காய்ச்சி மூக்கில்‌ நான்கு துளி ஒழுக்கிவர 
கபால வறட்சி தீரும்‌. 

வேறு - ஏலம்‌, கோரோசனை, சீனி, முந்திரி, பேரீந்து, பச்சிலை, 
கற்பூரம்‌ இவைகளைப்‌ பசு நெய்யிலிட்டுக்‌ காய்ச்சி வடித்து மூக்கில்‌ நான்கு 
துளி துளித்து வர மண்டை வறட்சி குலைந்துபோம்‌. 

அவை :- (1) வளிச்சூலை, (2) குருதிச்சூலை, (3) நீர்ச்சூலை 
என்பனவாம்‌. வளிச்சூலை தீரும்‌; மற்றவை தீரா. 


வளிச்சூலையின்‌ குணம்‌ 


“கேளாய்‌ சிரத்தில்‌ வாயுநின்று கிளருஞ்‌ செவியி லிரைச்சலுண்டாம்‌ 
தாளா திடிக்கு முச்சியெங்குந்‌ தயங்கு நாசி வறண்டிருக்கும்‌ 
வாளார்‌ விழியாய்‌ முகங்கறுக்கும்‌ வழுத்து மலகும்‌ பற்கடுக்கும்‌ 
நாளே காது மந்திக்கும்‌ நவிலும்‌ வாயுச்‌ சூலையிதே. " 


குருதிச்‌ சூலையின்‌ பண்டு 


“நாசி தனிலே யசறுவிழு நாற்ற மெடுக்கு மிடியுண்டாம்‌ 

பேசி லலகு தனையிடிக்கும்‌ பின்னுந்‌ தலையின்‌ மயிர்கழியும்‌ 
ஆசையுடனே போர்பாணெய்‌ யருந்திற்‌ பகையாய்‌ முகங்கனக்கும்‌ 
, வாசமிகுந்த குழலாரே மண்டை யிரத்த சூலையிதே. 7 

நீர்ச்சூலையியல்‌ 

“சென்னி வேர்க்கு மயிர்முறியுஞ்‌ சீறு நாசி நீர்வடியும்‌ 

இன்னே சுகந்தத்‌ துர்க்கந்த மிரண்டு மணவா திடியுண்டாம்‌ 

அன்ன நடையாய்‌ பல்லலையும்‌ வாயு நாறு மலகுளையும்‌ 

மின்னே மண்டை யுட்புண்ணாய்‌ மேன்மேற்‌ கோழை விழு மன்றே.” 


150 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
மருத்துவம்‌ பொது : 
ஆடு தீண்டாப்பாளை எண்ணெய்‌ 

ஆடு தீண்டாப்பாளைச்‌ சாறு படி 1, எள்‌ நெய்‌ படி 1, மிளகுத்தூள்படி 18, 
தேவதாரம்‌, அபின்‌, மதுரம்‌, சுருள்பட்டை, நன்னாரிவேர்‌, கருஞ்சீரகம்‌, கஸ்தூரி 
மஞ்சள்‌ இவை வராகனெடை 118, பால்‌ விட்டரைத்து மேற்‌ படியில்‌ கலந்து 
காய்ச்சி வடித்து நசியமுஞ்‌ செய்து முழுகியும்‌ வரச்‌ சூலை தீரும்‌. 

நிர்க்குண்டித்‌ தைலம்‌ - தலை முழுகத்‌ தீரும்‌ 

அமுக்கராத்‌ தைலம்‌ - இதுவும்‌ முழுக உதவும்‌ 

மண்டைச்சூலைக்குப்‌ கை - இரசம்‌ வராகனெடை 2%, தாளகம்‌ 
குன்றியெடை 20, துருசு குன்றியெடை 1௦, வெள்ளைப்பாடாணம்‌ குன்றியெடை 
5, இவற்றைப்‌ பொடித்து ஊமத்தையிலைச்‌ சாற்றாலரைத்துக்‌ குளிகை 
செய்யவும்‌. இம்மாத்திரையை நாள்‌ ஒன்றுக்கு ஒரு மாத்திரையாக நெருப்பிலிட்டு 
உண்டாம்‌ புகையைப்‌ பிடிக்கவும்‌. இப்படி 7 நாள்‌ செய்யவும்‌. பிறகு 7 நாள்‌ 
மறுபத்தியமிருந்து பிறகு, ஒன்று விட்டொரு நாள்‌ சிற்றாமணக்கு நெய்தேய்த்துக்‌ 
குளிர்ந்த நீரில்‌ ₹ நாளைக்கு முழுகவும்‌. இப்படி இருமுறைசெய்யப்‌ பறங்கி 
சிரசூலை, கிரந்தி, வெடிசூலை ஆகியவை தீரும்‌. 

பத்தியம்‌ - உறைப்பு, புளிப்பு நீக்க வேண்டும்‌. 

இம்‌ மருத்துவத்தால்‌ நோயாளிக்கு எருவாய்‌ வழியாய்க்‌ குருதி 
வெளிப்படின்‌ அதனை மாற்றக்‌ கஞ்சியுடன்‌ வெண்ணெய்‌ கலந்து கொடுக்க, 
வயிற்றுளைவும்‌ நீங்கி, உடலும்‌ குளிர்ந்து பிணியுந்‌ தீரும்‌. 

குக்கிற்‌ சூரணம்‌ - வெருகடியளவு இருவேளை தேனில்‌ மண்டலம்‌ 
பத்தியத்துடன்‌ கொள்ளத்‌ தீரும்‌. 

மண்டைச்சன்னிக்‌ குணம்‌ 
“உகைத்தே சிரத்தின்‌ மிகவலிக்கு முடம்பு வேர்க்குங்‌ கண்குழியும்‌ 
_ புகைத்தே யிருமுங்‌ காதடைக்கும்‌ பொருந்து நாவும்‌ வறண்டு வரும்‌ 


மிகைத்தே யுடம்பு கருகிவரு மெய்யே நடுக்கும்‌ விழிசுழற்றும்‌ 
பகைத்தே யியீப்பு வாந்திவிக்க லுண்டாங்‌ குணத்தைப்‌ பார்த்தறியே. ” 


“ஓங்குஞ்‌ செவியிற்‌ சீவீழு முலர்ந்து நாறு மொடுமாறா 

ஆங்குக்‌ கைகா லசந்திருக்கு மரம்போ னாவுங்‌ கருத்திருக்கும்‌ 
தூங்குங்‌ கண்ணும்‌ புகைந்துவருஞ்சொல்லும்‌ பேச்சு மறப்புண்டாம்‌ 
ஈங்குச்‌ சிரத்திற்‌ சன்னியிதென்‌ நியம்பு மாயுண்‌ மறை தெறிந்தே. ” 


மண்டை வலி மருத்துவம்‌ 151 
மருத்துவம்‌ 
1. நிம்பரதித்‌ தைலம்‌ - தலையில்‌ தேய்ப்பதற்கு 
2. பஞ்சரத்தினசிந்தாமணித்‌ தைலம்‌ - தலையிலும்‌ தேய்த்துக்‌ 
காதிலுந்‌ துளிக்க, மண்டைச்சன்னி, வெடிசன்னி, கண்வலி, பிடரிவலி, பிடரித்‌ 
திமிர்ப்பு, பிடரி வியர்வை, செவியிரைச்சலிவை தீரும்‌. ப 


3.  நாவிற்றடவுமருந்து - உத்திராக்கம்‌, கலைக்கொம்பு, அக்ராகாரம்‌, 
பேரரத்தை, திப்பிலி, பவழம்‌, முத்து இவைகளைப்‌ பிள்ளைப்பாலி லிழைத்து 
கற்பூரங்‌ கூட்டி அரம்‌ போன்றிருக்கும்‌ நாவினிற்றேய்க்க மண்டைச்‌ சன்னி தீரும்‌. 


4. இராச மிருகாங்குச மாத்திரை - தாய்ப்பால்‌, தேன்‌, இஞ்சிநீர்‌ 
இவையில்‌ அனுபானித்துக்‌ கொடுக்க மண்டைச்சன்னி தீரும்‌. 


த. வேலிப்பருத்தி எண்ணெய்‌ - தலை முழுகத்‌ தீரும்‌. 


27. மூளைநதோரப்‌ 


இப்‌ பதினாறில்‌ 8 தீரும்‌; 8 தீரா. 
தீரா ஏட்டு நோயில்‌ முதலாவது 


1. ஜரளை (அமுத) வளியின்‌ குணம்‌ 


“மூளையுள்‌ வாதஞ்‌ சேரின்‌ முதிர்ந்திடுங்‌ குணத்தைக்‌ கேளாய்‌ 
நாளுமே சிரங்கு ளிர்ந்து நயனமும்‌ பீளை சாடும்‌ 

தான்செவி யடைத்துக்‌ காட்டுந்‌ தறுகிடா திடிக்கும்‌ சென்னி 
வாள்விழி மானே கன்னத்‌ தலையிடை வலியுண்டாமே.” 


மருத்துவம்‌ - ஆயிலெண்ணெய்‌ - தலைமுமுகத்‌ தீரும்‌. 
௮. மரளை (அமுத) ஐயப்பண்டு 


“வெதும்பிடுஞ்‌ சென்னி மீது வேத்திடு நாவினித்துத்‌ 


குதும்பிடுங்‌ குவளை குத்துந தறுகிடா திருமலுண்டாம்‌ 
பதம்பெறு குரலுங்‌ கன்றும்‌ பல்லல குடனோம்‌ பார்க்கில்‌ 
விதம்பெறு சென்னி மீது மூளையிற்‌ சேற்ப மென்னே. ” 


மருத்துவம்‌ 


1. இண்டாதி லேகியம்‌ பாக்களவு இருவேளை மண்டலங்‌ கொள்ளத்‌ 
தீரும்‌. 
2. அரிதகித்‌ தைலம்‌ தலையிலிட அதன்கட்‌ சேர்ந்துள்ள ஐயம்‌ நீங்கும்‌. 


8. மூளை (அமுத) அழல்‌ ஐயவியல்‌ 


“சிரசின்‌ மூளையுட்‌ சேர்பித்த சேற்பனம்‌ 
விரையச்‌ செய்யுங்‌ குணத்தை விளம்பக்கேள்‌ 
புரை கொள்‌ விக்க லிருமல்‌ புகைந்தெழும்‌ 
கரையுந்தேக முடனெழுங்‌ காய்ச்சலே.” 


மூளை நோய்ப்‌ பண்பு 153 
“காய்ச்ச லாயிரு மூக்கிற்‌ கபம்விமும்‌ 
பேச்செ லாந்தொண்டை கட்டியே பேசிடும்‌ 
மூச்செ லாமுடை நாற்ற முதிர்ந்திடுங்‌ 


கூச்ச மாம்பல மூளையுட்‌ கொள்கபம்‌.” 
மருத்துவம்‌ - தேற்றான்‌ எண்ணெய்‌ - தலையிற்‌ பூசத்‌ தீரும்‌. 
1, மூளை (அமுத) ஐயவளிக்‌ குணம்‌ 


“எய்து மூளை யெழுங்கப வாதத்தின்‌ 
செய்கு ணங்கள்‌ தெரிந்துரை செய்குவன்‌ 
துய்ய கண்முகம்‌ வீங்குந்‌ துரப்பெழும்‌ 
நொய்ய நாசியி னூடு நுரைக்குமே. ழ்‌ 


“நுரைத்துப்‌ பொங்கி யுரமது நோவுண்டாம்‌ 
உரத்துச்‌ சென்னி யுடனுச்சி குத்திடும்‌ 
பரித்த ரோம முதிரும்பல்‌ வேர்கெடும்‌ 
சிரத்தின்‌ மூளையு ட்சேத்தும வாதமே. ங்‌ 


மருத்துவம்‌ - மயிலடிக்குருந்தெண்ணெய்‌ - இதைத்‌ தலையிற்‌ 
றேய்க்கத்‌ தீரும்‌. 
5. மூளை (அமுத) வளி ஐயைப்பண்டபு 
“எய்திய வமுத மீதே. யியம்பிய வாத சேற்பம்‌ 
செய்குறியதனைக்‌ கேளாய்‌ சிரத்தினீர்‌ சேரும்‌ வேர்க்கும்‌ 
ஐயுமே மிகுந்த நோவா யரியவெப்‌ பிரும லுண்டாம்‌ 
கையுங்கா லுங்க சிந்து கண்முகம்‌ வெளுக்குங்‌ காணே. ” 
மருத்துவம்‌ - தழுதாழை யெண்ணெய்‌ - தலை முழுகத்‌ தீரும்‌. 
6. மூளை (அமுத) வறட்சியினியல்‌ 
“தீதில்‌ சென்னியின்‌ மூளை யுட்கொடு தீமையான வறட்சி செய்‌ 
கோதி லாத குணங்கள்‌ கேளுடல்‌ குத்தி நொந்து கொதித்திடும்‌ 
ஊதை சேர்செவி நாசிகண்களு முள்ளு லாந்து வறண்டும்‌ 
ஓதிலாத புலப்ப முஞ்சில புத்தி கேடு முண்டாகுமே.” 


154 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
. மருத்துவம்‌ - தாய்ப்பா லெண்ணெயில்‌ முழுகத்‌ தீரும்‌. 


7. மூளை (அமுத) தோடத்தின்‌ குணம்‌ 


“திருகி-நடுக்கிச்‌ சுழற்று முச்சியில்‌ 
வெருவ விடித்துக்‌ கனத்து நொந்திடு 
செவியு மடைத்துப்‌ பிதற்றியேயுறு - செயன்மாறிக்‌.” 


கருகு முதட்டிற்‌ பரித்த தந்தமு 
மலகு கடுத்துக்‌ கதத்து வெம்பிய 
கடமு மிரைத்துச்‌ சுருக்கெழுங்களெ - மதனூடே 


பெருக மயக்கிற்‌ சினத்து விக்கலு 


மிருமி யிளைத்துக்‌ கொதித்து முற்றிய 
பிடரி வலித்துத்‌ திமிர்த்து நீள்விழி - யெரிவாக 


மருவு மிடுப்புப்‌ பொருத்து டன்றழ 
லெழவும்‌ வலித்துத்‌ திடுக்கி டுங்குண 
மமுத தலத்திற்‌ குடிகொள்‌ சன்னியின்‌ -  வனகையாமே.” 


மருத்தூவம்‌ - நிம்பாதித்‌ தைலம்‌ - தலையிற்றேய்த்தும்‌ யில 
விட்டுவரக்‌ குணமாகும்‌. 


8. மூனை (அமுத) நீர்க்குணம்‌ 


“வாள்‌ விழியி னாய்தலை வலித்திடு மிடிக்கும்‌ 
கோழைமிகு வாயிருமி யேகுவழை கக்கும்‌ 
தாழ்செவியி னூடுருகி யேசலமு மாகும்‌ 

மூளையுறு நீரென மொழிந்தனர்கண்‌ முன்னோர்‌. ” 
“ஓதிய சிரத்துருகு நீரவித முரைக்கில்‌ 

கோதையறி வாயிது வசாத்யகுண மென்ன 
ஆதிமறை யோன்முனி வனுக்குரைசெய்‌ வண்ணம்‌ 
கோதிறமி ழாலுரைசெய்‌ கொள்கையது வாமே.” 


மருத்துவம்‌ - கருங்காலி யெண்ணெய்‌ - தலையிற்றேய்க்கக்‌ குணமாம்‌. 


155 


மூளை நோய்ப்‌ பண்பு 
தீரும்‌ வகை எட்டில்‌ - முதலாவது 
1, மூளை (அமுத) அழலின்‌ குணம்‌ 


'மூளையிற்‌ பித்தஞ்‌ செய்யுங்‌ குணத்தினை மொழியக்‌ கேண்மோ 
நாளிலே யுடம்புவற்றி நலங்கெட வெளுத்து நாவும்‌ 
கோளதாய்‌ வறண்டு கைக்குங்‌ குணங்கெடப்‌ புலப்ப முண்டாம்‌ 
ஊளை நீர்‌ நாசி யாலே விழுந்திடு மொடுப்புண்‌ ணாமே.” 
மருத்துவம்‌ 
1. சீந்தில்‌ நெய்‌ - பொட்டுக்‌ கரண்டியளவு இருவேளை உட்கொள்ள 
2. நிம்ப எண்ணெய்‌ - முழுக மூளை யனற்றீரும்‌ 
3. தலையில்‌ மத்திக்க மருந்து 
நெல்லிவற்றல்‌, சிறுபயறு, ஆவெண்ணெய்‌, அதிமதுரம்‌, சந்தனம்‌, 
இவைகளைப்‌ பன்னீராலரைத்து, தலையிலும்‌, கையிலும்‌, காலிலும்‌ தேய்த்து 
முழுக அனல்‌ தீரும்‌. 
2. மூளை (அமுத) வளி அழலின்‌ பண்பு 
“தேக்கிய வமுத மீது வாதபித்‌ தத்தின்‌ செய்கை 
தாக்கிடும்‌ பிடரி மேன்மேற்‌ நறுகிடா வலியுண்டாகும்‌ 
ஊக்கமா யிரும லாகி யுளைந்திடு முறுப்பெண்‌ சாணும்‌ 
மூக்குளே சேரு மையு முள்விழி புகையு மாமே.” 
மருத்துவம்‌ - கடுகாமலத்‌ தைலத்தில்‌ மூழ்கத்‌ தீரும்‌. 
3. மூளை (அமுத) அழல்‌ வளியினியல்‌ 
“முந்து சென்னியின்‌ மூளைமீது முந்து பித்தமும்‌ வாதமும்‌ 
சொந்தமான குணங்கள்‌ கேளுறு தொண்டை நொந்து சுருக்கெழும்‌ 


சிந்து நாசிவ றண்டு செம்மிய ரத்த நீர்கள்‌ செறிந்திடும்‌ 
மந்த மாயிரு கர்ணியங்களும்‌ வாரியென்ன வொலிக்குமே.” 


மருத்துவம்‌ - அசனாமலகத்தைலம்‌ - இதனைத்‌ தலைக்குப்‌ பூசித்‌ 


தேய்த்து வரத்‌ தீரும்‌. 


(26... ப .. தித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
4. மூளை (அமுத) ஐய அழலின்‌ பண்டு 


“பூவை யேசிர மூளையிற்‌ புக்கிய 
பாவு சேற்பன பித்தத்தின்‌ பண்புகேள்‌ 
மேவு காதி லிரைச்சல்‌ மிகுந்திடும்‌ 
வரவு சென்னி வலிக்கும்‌ வகைகளே.” 


“மறுகு வாந்தி மபக்க மிருமலும்‌ 

குறுகு றுப்பொடு விக்கல்கொட்‌ டாவியும்‌ 
தறுகி டாச்சுரஞ்‌ சாருங்‌ குணங்கணி 
அறிவை தீர்க்கு மருந்தை யறையக்கேள்‌. ” 


மருத்துவம்‌ - கடுமிளகு தான்றியெண்ணெயில்‌ முழுகத்‌ தீரும்‌. 
5. மூளை (அமுத) குருதி நோயியல்‌ 


“துன்னிவரு மூளையிற்‌ சுரோணித குணங்கேள்‌ 
மன்னுமிரு நாசிசெவி யால்வரு மிரத்தம்‌ 
மின்னுவிழி மீதில்வரி மேவுதிர மாகும்‌ 


அன்னநடை யாய்சிர மடிக்கடி கனக்கும்‌. ” 
மருத்தூவம்‌ - சந்தனாதி நெய்‌ - இதனை உள்ளுக்குங்கொண்டு, 
தலைக்குந்‌ தேய்த்து நாசியிலுமிடத்‌ தீரும்‌. 
சீறளை (அமுத) சூலை 
தீர்வன - ஒன்று, அரிதில்‌ தீர்வன - இரண்டு 
7. நீர்ச்‌ சூலையினியல்‌ - அரிதில்‌ தீரும்‌ 


. ரில்வரு குலைசெயு மக்குண முரைக்கில்‌ 
கூர்விழி மயங்குநுத லுச்சியொடு குத்தும்‌ 
கார்குழ லுதிர்ந்துபிட ரேகடு கடுக்கும்‌ 
வார்முலையி னாயலகு காதடி வலிக்கும்‌.” 


மூளை நோய்ப்‌ பண்பு 157 
2. குருதிச்‌ சூலையின்‌ பண்டு - அரிதில்‌ தீரும்‌ 


| “இரத்தமுறு சூலைசெயு மிக்குண முரைக்கில்‌ 
சிரத்தினி லடிக்கடி திரண்டுடையு மின்னே 
உரத்திட விடிக்குமுக மோங்கிமிக வீங்கும்‌ 
நெருப்பென வெரிக்கும்விழி நீதெளிகு வாயே.” 


3. வளிச்‌ சூலையின்‌ பண்டு - தீரும்‌ 


“வாயுவுறு சூலைசெயு மக்குணம்‌ வழுத்தில்‌ 
காயுமுடல்‌ நீள்செவி கடற்பட விரைக்கும்‌ 
மேயகிரமெங்கணு மிரும்பென விறைக்கும்‌ 
தூயவிழி மேலிமை துடித்தது துளங்கும்‌. ” 
மருத்தூவம்‌ - மூளைச்‌ சூலை மூன்றுக்கும்‌ - ஏலாதியெண்ணெய்‌, 
இதனை மூக்கிலும்‌, காதிலும்‌ துளியளவாய்‌ விடுவதுடன்‌ நான்கு நாட்கொரு 
முறை மூழ்கிவரச்‌ சூலை தீரும்‌. 


28. செவிநோய்‌ 


செவியில்‌ வளி 4 - இரண்டு தீரும்‌; இரண்டு தீராது 


தீரா இரண்டில்‌ 
1. சுரோணித வளிக்குணம்‌ 


“மேலான சுரோணித வாதமதின்‌ மிக்கான குணத்தை விளம்பிடுகில்‌ 
நூலான நரம்பிடையே தழல்போனோவாக வடிக்கடி வீங்குமது 
பாலாகிய மென்மொழி மாதுநலாய்‌ பாதாகமு மோகவு பாதியுமாம்‌ 
கோலாகலமாக வெடித்ததிலே குருதிப்புனல்‌ பொங்கிடு மிக்குணமே. 


“மேவுஞ்செவி சுற்றிட வீக்கமதாம்‌ விசைநாடி யிரண்டும்‌ விரைத்து வரும்‌ 
கூவுஞ்சிர மெங்கணும்‌ வெப்பமுறுங்‌ கோழைத்திரள்‌ தொண்டை 
(யினுட்குறுகும்‌ 


தாவும்பிடர்‌ நெஞ்சொடு தாளுளையுஞ்‌ சந்தித்து மயங்குமுள்‌ விக்கலுமாம்‌ 
வாவும்பிடி போனடை மங்கையரே மாறாத சுரோணித வாதமதே. " 


மருத்துவம்‌ 


1. விரேசன சுந்தரக்குளிகை, ஒரு குளிகை - தாய்ப்பால்‌, 
இஞ்சிநீர்‌, தேன்‌ இவற்றில்‌ கொடுக்க மலங்கழிந்து மண்டைவளி, செவி 
வளி, இவை தீரும்‌. 


2. தேவதாரு கிருதம்‌ - காதில்‌ துளிப்பதற்கு 


3. மேற்மூச்சு - வேப்பம்‌ பிசின்‌, வேலன்‌ வேர்ப்பட்டை, வசம்பு, 
உள்ளி, அபின்‌, முக்கடுகு, குக்கில்‌, மரமஞ்சள்‌ இவைகளைப்‌ பசு 
நெய்யிலேனும்‌ ஆமணக்கு நெய்யிலேனும்‌ அரைத்துப்‌ பூசலாம்‌. 


2. விரண வளிப்பண்டு 


“விரணம தெழுவாதக்‌ குணமதை வினவிக்கேள்‌ 
காணென வெழுமோகப்‌ பருவிவை களினாலே 
அரணுடை யிருகாதுக்‌ கடியினு மலகூடும்‌ 
உரனுற வலியாகித்‌ திருகிடு முணர்வாயே.” 


செவி நோய்‌ 159 





“மறுகுற வலியாகு மயர்வொடு வெயர்வாகும்‌ 
விறையொடு திமிர்மேவும்‌ விரணமு மிகவாகும்‌ 
சுறுளிடு மிருகாதுந்‌ துரவெழு முரமேவிக்‌ 
குறுகுறு குறுவாகிக்‌ குறுகிடு முயிர்தா னே.” 


மருத்துவம்‌ - பூநாகத்தைலம்‌ காதில்‌ துளிக்கத்‌ தீரும்‌ 


தீருமிரண்டில்‌ முதலாவது 
3. செவி விறைவளிக்‌ குணம்‌ 


“செவியூடு விறைத்திடு வாதமுமே செய்யுங்குண மானது நீதெளிவாய்‌ 
சவியேகெட நீள்சிர மெங்கணினுந்‌ தளராமல்‌ வலித்திடுமூதை யுறும்‌ 

.  குவைமீது கடுத்திடு மீரலகிற்‌ கொட்டாவியு நெட்டையு மாறரிதாம்‌ 
புவிமீது நடுக்கி மயக்கி விழும்‌ பொல்லாத விறைத்திடுவாதமதே. ” 


மருத்துவம்‌ - தேங்காய்‌ நெய்யைப்‌ பொங்கக்‌ காய்ச்சி யெரித்து 
காதடியில்‌ ஒற்றடமிடக்‌ காது விறைவளித்‌ தீரும்‌. 


4, செவித்‌ திமிர்‌ வளிக்குணம்‌ 


“கன்னிகை திமிர்வாதஞ்‌ செய்குறி கழறக்கேள்‌ 
சென்னியி ஸிடைவாயு சேரிடும்‌ வெயர்வாகும்‌ 
உன்னிய வலங்கூடும்‌ கன்னமு முளைவுண்டாம்‌ 
மன்னிய களநாடி வலியொடு விறைவாமே. ” 


மருத்துவம்‌ - சினேக பொட்டளி (பொட்டணம்‌) திரிகடுகு, ஓமம்‌, 
முப்பலம்‌, கருஞ்சீரகம்‌, ஆளிவிதை, கார்கோலரிசி, சன்னிநாயகம்‌, 
சிறுபுன்னைவித்து, அகில்‌, ஏலம்‌, நாகணம்‌, அதிமதுரம்‌, அழிஞ்சில்‌ பட்டை, 
எட்டிப்பட்டை, மகிழம்பூ, மாம்பட்டை, சிறுசின்னி, புங்கம்‌, ஏரண்டம்‌, 
சிற்றகத்தி, பேரகத்தி, கொம்மட்டி, பருத்தி, முதிரை, உளுந்து, முருங்கை 
இவற்றின்‌ வித்து, முட்சங்கிலை, முசுறுமுட்டை, பேய்ப்பீர்க்கு, எள்‌, குன்றி, 
வாகை, முற்றிய தேங்காய்‌, வசம்பு, சாதிபத்திரி, வெளிச்சிப்பிசின்‌, ஐந்துப்பு, 
விளங்கம்‌, குக்கில்‌, இவை ஓரெடை நன்றாயிடித்து ஒரு கிழி கட்டி 
ஐந்தெண்ணெயில்‌ (எண்ணெய்‌, முத்துநெய்‌, ஆனெய்‌, தெங்கு நெய்‌, புங்கு 
நெய்‌) விரவிக்கலந்து பிறகு, ஒரு சட்டியில்‌ சுடவைத்து வேப்பெண்ணெயில்‌ 
எரித்துவைத்து, தலை, நெற்றி, பிடர்‌, தோள்‌, செவி சுற்றிலும்‌ ஒற்றடமிட 
வெப்புறு நோய்‌, வளி, இவையபோம்‌. மேலும்‌, புறவலி, தனுர்வாதம்‌, 
திமிர்வாதம்‌, விரைவாதம்‌, சன்னிவாதம்‌, எரிவாதம்‌, குதிரை வலி இவை யொழியும்‌. 


வேறு - செவிவளி பலவற்றிற்கும்‌ விடமுட்டித்‌ தைலம்‌ - இதனைக்‌ 
காதில்‌ விட சூலை பதினெட்டு, சன்னி முதலிய தீரும்‌. 


160 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
செவிச்சூலை 


இஃது ஆறு வகைப்படும்‌; அவை-1. நீர்ச்சூலை, 2. வாயுசூலை, 
3. மாங்கிஷச்‌ சூலை, 4. சுரசூலை - இந்நான்குந்‌ தீரா, 5. குருதிச்‌ சூலை, 
6. சன்னி தட்‌ இவ்விரண்டும்‌ தீரும்‌. 


1. செவிநீர்ச்‌ சூலையின்‌ குணம்‌ 


“தோகைய ரேசெவி பூடு றங்கிய 

மேகம தாயுறு நீரமி குந்திடு 

சூலையி ஸனார்செய்‌ குணங்க ளானவை - சொலவேகேள்‌ 
மோகம தாக மயங்கு மேவெயர்‌ 

வாகுல மோடு வெதும்பு நீள்சிர 

மேமலி வாக வயர்ந்து தாபமு - மிகவாகி 

தூாகழு மாயிரு காது மந்தமு 

மூதையு மீறியொவ்‌ வாது நாவது 

சாரமு மாறி வறண்டு பேச்சுரை - தடுமாறிக்‌ 
கூகைகள்‌ போல கூடு காதொடு 

தாவிட மோதி யெமும்பு மாறிது 

கூறிடியம்பிய நீர்கொள்‌ சூலைசெய்‌ - குறியாமே.” 


2. வாயுச்‌ சூலையின்‌ குணம்‌ 


“ஊதை மிகுத்தெழு சூலை விதத்தினை யோதிடு மிக்குரைகேள்‌ 
மோதி யடித்திடு நீள்செவி சுற்றுற மோக மயக்கமுமாம்‌ 

வாதை மிகுத்திட வேசிர மொக்கவு மாறரு வெப்பமுமாய்க்‌ 
காதடி தொட்டல கோடு கவுட்டல்‌ மீது கனக்குமதே.” 


3. மாநங்கிஷச்‌ சூலையின்‌ குணம்‌ 


“உரைத்தசெவி யூடுற நெரித்தகனல்‌ போலெழுந்‌ 
துதைத்ததசை மீதெழும்‌ - விஷசூலை 
வருத்துகுண மானது சிரத்திலிடி மீறிய 
பிடர்க்குள்வலி யாயல - குடனோவாம்‌ 
பெருத்ததசை காதிடை யிரத்தவடி வாயது 
கரிப்பதுட னேவரும்‌ - பெலமாகி 
வருத்தமுற வேபெரு தரப்பினிடை யூதைகொண் 
மயக்கமிகு வாகிடும்‌ - வகைகாணே.” 


4, ச௬ரசூலையின்‌ பண்டு 


“செப்புப்‌ போன்முலை மாதுந லாய்செவி 
யொக்கத்‌ தாவியே கோப மிகுத்திடும்‌ 
வெப்புச்‌ சூலையி னார்செய்‌ குணங்க - எறிந்தேகேள்‌ 


செவிச்‌ சூலை நோய்‌ 161 





துப்புப்‌ போல்விழு நாறு முளைந்திடு 

மக்கித்‌ தாகமு நாவும்‌ வறண்டது 

சுக்குப்‌ போலுலர்‌ வாகி மயங்கிட - வயர்வாகி 
அப்புக்‌ கூர்விழி மீறி வடிந்தழல்‌ 

... மிக்குத்‌ தேகப மாகி விரைந்திடு 

மச்சத்‌ தோடிரு கால்கர மெங்கணு - மதுநோவாய்‌ 
உப்பித்‌ தேவயி றூதி வருந்திட 

விக்கிச்‌ சீறிட வேவெயர்‌ வாகிடு 

முற்றுத்‌ தானறி வாகட நூலினை - யுணர்வோனே. ” 


தீரா இரண்டில்‌ முதலாவது 
5. சன்னி சூலையினியல்‌ 
“கன்னிக முற்றிடு சன்னி 
கதித்தலின்‌ மன்னிய சூலைசெயுங்‌ 
காரண மேதெனி னீள்செவி 
சீமுற நீடு கனப்புமிகுந்‌ 
துன்னிவி றைத்தது சென்னி 
யொடுச்சியு மொக்க வலித்திடியா 
வுடரொடு வாகி யுரோம 
முதிர்ந்திட லேறவு நொந்துளையும்‌ 
அன்னம றுத்திடு முன்னிய 
விக்கலு மாக மயக்கமுமா 
யானன வேர்வையு மாறரு 
மோகமு மாகி நடுக்கமுறும்‌ 
தன்னுணர்‌ வற்றிட விண்ணின்‌ 
மறப்பொடு குன்னி முடக்குமுடல்‌ 
தாபமொ டேபர தாகமு 
பாதியு மாகும்‌ தன்குணமே. ” 


6. குருதிச்‌ சூலையின்‌ பண்டு 
“கறணிக சுரணித மெழுகுண மதிலுறு கடுகிய வெடிசூலைக்‌ 
குறியிரு செவியொடு விரணம தெழமிகு குருதிகள்‌ விமுமதனால்‌ 
மறுகுறு விடிவலி திமிரொடு முழலைகள்‌ சலமுற வறுமதுவே 
சிறுகிடு மிருகுரல்‌ திருகிடு மலகுக டெரிகுவை தெளிகுணநீ. ” 

மருத்துவம்‌ 

1. நீர்ச்சூலையில்‌ சிற்றாமுட்டித்தைலம்‌ தேய்த்து நீராடப்‌ பயன்தரும்‌. 
2. வளிச்சூலையில்‌ செம்மணாத்தித்‌ தைலத்தில்‌ தலை முழுகத்‌ தீரும்‌. 


162 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
3. மாங்கிஷச்‌ சூலை நீர்க்குண்டித்தைலம்‌ தலைமுழுகவும்‌, காதில்‌ ப 
விடவும்‌ பயன்‌ தரும்‌. 
4. சுரசூலை - உசீர்‌ சந்தனாதித்தைலம்‌ உள்ளுக்குங் கொடுத்துக்‌ 
காதிலும்‌ விடத்தீரும்‌. 
5. சன்னிசூலை - குருந்தெண்ணெய்‌ நீராடவும்‌ காதில்‌ விடவும்‌ 
பயன்பெறும்‌. 
6. குருதிச்சூலை - அசுவகந்தித்‌ தைலம்‌ - இதைத்‌ தலையிற்றேய்த்தூற 
வைத்துக்‌ குளிக்கத்‌ தீரும்‌. 
காதின்‌ சூலை யெல்லாவற்றிற்கும்‌, கந்தகம்‌ சேர்த்து முடிக்கப்‌ பெற்ற 
ஓரிரசாயனத்தையும்‌, குக்கிலாதி சூரணத்தையும்‌ உள்‌ மருந்தாக வெரு கடியளவு 
பொருத்தமான துணை மருந்துடன்‌ கொள்ளத்‌ தீரும்‌. 
செவிச்‌ சன்னி 4 
அவை:- 1, சீழ்ச்சன்னி, 2. குருதிச்‌ சன்னி, 3. நீர்ச்சன்னி, 
4. வளிச்சன்னி - இவற்றுள்‌ முன்‌ இரண்டும்‌ தீரும்‌; பின்‌ இரண்டும்‌ தீராவாம்‌. 
1. சீழ்ச்சன்னியின்‌ பண்பு 
“கேள்வி யுளில்வரு தோஷ 
மதுதனில்‌ வாதமிகுசிய னோவுகேள்‌ 
கெண்டை போலும்‌ விழி 
யொண்டொடி செவியு மண்டை யூடுருவ 
நொந்திடும்‌ தாழு மலகுகண்‌ 
மோதி விறைவொடு பாசு மயர்வுற வீசியே 
தண்ட மாகவலி கொண்டு 
நீள்விழிகள்‌ துண்ட மோடிசிவு கொண்டிடும்‌ 
நாளு மொழியுறு நாவு 
வறள்வுற வோது பலவுரை மீனமாய்‌ 
நந்த லாய்மிகவு மந்த 
மாகிமெலி வுந்த ளாடலொடு குத்திடும்‌ 
சூழு கபமது தாழு மிருமிடு 
மூதை கொளும்விழி சோரிடுநீ 
தொந்த நோவுமதி மந்த 
மோடுசுழல்‌ வுந்து கானடைகள்‌ சிந்துமே. ” 


மருத்துவம்‌ - வசுவாதித்‌ தைலம்‌ காதில்‌ விடத்‌ தீரும்‌. 


செவிச்‌ சூலை நோய்‌ 169 
2. குருதி வெடிசன்னியினியல்‌ 


. “முந்துநீள்‌ செவியினூடே தாவிட 

நொந்து கோபமுற வேதான்‌ மோகமு 

மொய்ம்பு தாழ்பிடரி கீழ்நா மேலண - முறநோவாம்‌ 
கொந்து சேர்குழலி கேளாய்‌ நாளினி 

லுந்து மேயுடைய நீரா மேயவை 

மந்த மாயகுறி கொண்டு வேர்வையு - மிகவாகி 
வந்து கால்கள்கர மோவாய்‌ நாவுலர 

.. வுந்து ளாடலுட னேதா னாகுல 

மந்த மோடுமயர்‌ வாயே காதினிடை - வருசோரி.” 
சிந்துமு மேயிதுவு மோர்பா லேயுற 

வந்து போதிலுறு மாறே நீதெளிதி 

சிந்தை கூறமுனி தானே யோதுமுறை - தெளிவீரே. ” 
மருத்தூவம்‌ - இலசுனாதி நிம்பத்தைலத்தைக்‌ காதில்‌ விட்டும்‌ மூக்கில்‌ 

துளித்தும்‌ தலையும்‌ மூழ்கி வரத்தீரும்‌. 
8. நீர்ச்‌ சன்னிக்‌ குணம்‌ 


“செவியி னூடுற நொந்து வருந்திட 

மறுகு நீள்சிர மெங்கு முளைநதது. 

சிறுகு நீள்குரல்‌ பம்பி மெலிந்துறு - சோபமாகி 
குவியு நீள்விழி பொங்கி மருண்டிடு 

மலகு காதடி வந்துற வுந்திடு 

குமிலி போலும்வெடி கொண்டு சுரந்ததில்‌ - வருநீரும்‌ 
சவிகெ டாயிரு மங்க முலைநதிடு ்‌ 

மிருமி யேசல நெஞ்சி லுறைநதது 

தளர்வ தாய்வெகு சம்பிர மஞ்சல - மதுதானாம்‌ 
கவியு மாமுகில்‌ பொங்கு நெடுங்கிரி 

யுறையு மாமுனி முந்த மொழிந்திடு ப 

- தருணை யாயுறு பண்டிதர்‌ கண்டிது கருதீரே.” 


மருத்துவம்‌ - திரிகடுகாதி நிம்பத்‌ தைலம்‌ - காதில்‌ விடவும்‌ மேலே 
பூச்சாக பூசவும்‌ பயன்படும்‌. ் 
1. வளிச்சன்னிக்‌ குணம்‌ 
“ஓதிற்‌ காதிடை குத்து மிடித்திடு 
மாறுற்‌ றேவலி கக்கல்‌ பெருத்திடு 
மூர்வற்‌ றேசிர மொக்க வறட்சியு - முடனாகும்‌ 


164 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


மோதிச்‌ சீறிட விக்கி யிளைத்திடு 

மோகத்‌ தாகமு மொக்க வெயா்த்‌ திடு 

மோலித்‌ தார்கலி யொக்க விரைந்திடு - முரை 
வேதித்‌ தேயல குக்கிடை கிட்டிடு 


மீறித்‌ தாகமு மக்கி பெருத்திடு 

மீளக்‌ கோழைகள்‌ சத்தி யெடுத்திடும்‌ - விரைவாக 
வாதித்‌ தேபுரு வத்தொடு நெற்றியு 

மாகத்‌ தாழ்பிடர்‌ சுற்ற வலித்திடும்‌ 

வாயுச்‌ சீவினின்‌ முட்டிடு சன்னியின்‌ - வகைதானே 


மருத்துவம்‌ - செவி சன்னி கட்கு வசம்புத்தைலம்‌ காதில்‌ துளிக்க 


செவி விப்புருதி - 6 வகைப்படும்‌ 


அவை: - 1, சதை விப்புருதி, 2. ஓடுவிப்புருதி, 3. மடுவிப்புருதி, 
4. என்புவிப்புருதி, 5. இரண விப்புருதி, 6. புற்றுவிப்புருதி - இதில்‌ முதன்‌ 
மூன்றும்‌ தீரும்‌; மற்ற மூன்றுந்‌ தீராவாம்‌. 
1. சதைவிப்புருதியின்‌ குணம்‌ 
'சுற்றுதசை விற்புருதி யுற்றகுறி தொக்கிலுறு 
சுற்றதனிற்‌ பக்க முமெலாம்‌ 
உற்றிட வதைத்தனி லக்கிவலி குத்தினொடு 
மொத்தவே யெரித்து விழுமால்‌ 
எற்றுகரு நத்தையினி லுற்றதசை யொப்பதென 
வெப்பமுற முற்றி யெழுமே 
உற்றதிவை யிக்குணம்‌ தொக்கமுனி செப்புமறை 
யுற்றறித லொத்த முறையே. " 
2. ஓடு விப்பூருதியின்‌ பண்பு 
'வடுவைப்‌ பிளவுசெய்‌ விழிபொற்‌ கிளிமொழி மயிலுற்‌ றறிநீயே 
கடுகச்‌ செவியிடை விரணத்‌ துடனுறு கண்ணொத்‌ தெழுமொலியே 
வெடிபட்‌ டளைவொடு வலிகுத்‌ தயர்வுகள்‌ மிகவுற்‌ றழலாயே 
ஓடுபட்‌ பழிசல மிகுமிஃஃ தொடவிற்‌ புருதிசெய்‌ குறியாமே. 


8. மடு விப்புருதியின்‌ இயல்‌ . 


வடவெற்‌ புறுதன மயிலுற்‌ நறிகுவை மடுவிற்‌ புருதியை நீயே - 
அடைபட்‌ டிருசெவி குடைவுற்‌ றதிவிடி யழுலுற்‌ றெழுமல கிடையே. 
முடுகித்‌ திடீரென வெளுபற்‌ கழல்வுற முகமக்‌ கவுமது கனமாய்‌ 
இடியிற்‌ கடிதெழு குடைநற்‌ புதிரென விரைவுற்‌ றெழுமதனியல்பே. ” 


செவிச்‌ சூலை நோய்‌ 165 





1, என்பு விப்புருதியின்‌ குணம்‌ 


“ஓசை சேர்செவி யிலென்பு விற்புருதி செய்கு ணங்களிவையோதிடில்‌ 
கூசு மேயலகு கூடு மெல்லைகள்‌ குவட்டி னோடுமிடி கொண்டிடும்‌ 
பேசி லோ கவு ளிடிக்கு மேயிரு புறத்து மென்புகள்‌ புறப்படும்‌ 

நாச மாகுமிது தீரி டாதுவகை நாக மாமுனி யுரைத்ததே. " 


5. இரண விப்புருதியின்‌ பண்பு 


“குறியுறச்‌ செவியுளே விரணவிற்‌ புருதிமேல்‌ 
கொதிகொள்வெப்‌ புடனெழுங்‌ குணமோதில்‌ 

மறு குறச்‌ சிரமெலா முளைவுறத்‌ துடிகள்‌ போல்‌ 
வசமறக்‌ கபமுமாய்‌ வலியாகும்‌ 

இறுகுறக்‌ கனமுமா யெரியெழச்‌ சுரமுமா 
யிருகவுட்‌ கிடையெலா மிடிமோதிக்‌ 

கற்றெனப்‌ புலவுநீள்‌ களலையொப்‌ பதுவெனக்‌ 
கருதியுற்‌ றிடுமிஃ தறிவீரே. ” 


6. புற்று விப்புருதியினியல்‌ 


“முத்தை யொத்தநகை மானே நீயறி 
புற்று விற்புருதி தானே காதடி 
முற்று முட்டனில மாயே மோதிட - முகபேதமாய்‌ 
நத்தை யுட்டசைகள்‌ போலே சீயொடு 
குத்த யர்ச்சியிடி மாறா வேதனை 
நச்ச முற்றுதுய ரோயா வேர்வொடு - வெகு மோகமாய்ச்‌ 
சத்தி விக்கலழ னீறாய்‌ மேலெழு 
பித்து மிக்கபமு மாறாய்‌ மீறிய 
சத்தி யிற்கிசைய நோயாய்‌ நீரினில்‌ - மிகுதாகமாய்‌ 
அத்தி யுற்றெழுதல்‌ போலே சீறிட 
நெற்றி தொட்டலகு மீதே நோவெழு 
மக்கு ணத்தையறி தீரா நோயிஃ - தெனவோகதினார்‌. ” 
பரிகாரம்‌ - இந்நோயின்‌ வகைகளைத்‌ தைலங்களைக்‌ கொண்டும்‌ 
சுட்டிகைகளைக்‌ கொண்டும்‌, அட்டைகளைக்‌ கொண்டும்‌ மருத்துவஞ்‌ செய்து 
குணப்படுத்தலாம்‌. அவற்றுள்‌ : 
நாரிகேளத்தைலம்‌ காதில்‌ விடுதற்கும்‌ மேற்‌ பூசுவதற்கும்‌ பயன்படும்‌ 
இரணவிப்புருதியில்‌ காதின்‌ அடிப்புறத்தில்‌ சுட்டிகை செய்யலாம்‌. 
புற்று விப்புருதியில்‌ காதைச்‌ சுற்றிலும்‌ அட்டை விடலாம்‌. 


166 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


. செவியெழுச்சி 6 

அவை:- 1, நீர்‌ எழுச்சி, 2. செந்நீரெழுச்சி, 

4. இரணவெழுச்சி, 5. சுரவெழுச்சி, 6. முக்குற்ற வெழுச்சி - இவற்றுள்‌ 
சுரத்தினாலும்‌ முக்குற்றத்தினாலும்‌ உண்டாகும்‌ எழுச்சிகள்‌ தீராவாம்‌. 


3. சீயெழுச்சி, 


1. நீர்‌ ஏழுச்சியின்‌ குணம்‌ 
“கோத்தநீர்த்‌ தோடத்தாற்‌ கொண்டெழுச்சி - தோற்றில்‌ : 
தலைவலிக்கு மூக்கடைக்குந்‌ தக்கபிடர்‌ கனக்கும்‌ 
- உலையுஞ்‌ செவியுள்‌ ளுடையும்‌.” 
2. செந்நீர்‌ எழுச்சியின்‌ பண்டு 
“இரத்தவெழுச்சி யிருகா தடைக்கும்‌ 
வருத்து மிடிகுத்து வலியோ - டுரைத்திடுகில்‌ 
வீக்கமுட னோவாய்‌ வெடிக்குங்‌ குருதிசிந்தும்‌. " 
8. சீயெழுச்சியினியல்பு 


“தாக்கிய சீயெழுச்சிதன்‌ குணங்கள்‌ - கேட்கில்‌ 

சிரமூழுதுஞ்‌ சூடு செறிந்திடும்‌ வீக்கம்‌ 

உரமுற காந்தலுடல்‌ சிலிர்த்தல்‌ - கரைய 

வெடிக்குஞ்‌ சீல்‌........ 
1. இரண வெழுச்சிப்‌ பண்டு 


கபட மற்ற விரண வெழுச்சி 
இடிக்கும்‌ பரிதாக மேங்கல்‌ - மிடைப்படவே 
பொட்டிக்‌ குருதி பொசிந்து வரும்‌.” 

5. சரவெழுச்சிக்‌ குணம்‌ 


“சுரத்தி லெழுச்சியுறு தோட மது கேள்‌ 
பெருத்தவிடிகாந்தல்‌ பிரமை - வருத்தும்‌ 
நடுக்கல்‌ விறைவிறைத்த னாவறட்சி தாகம்‌ 
தடுத்த பிடர்க்‌ குத்து விறைப்புத்‌ - தொடுத்த 
அலகு கடுத்துளையு மானதிமிர்‌ கொள்ளும்‌ 
சலமோடு நீரிரத்தஞ்‌ சாடும்‌ - உலகறிய 
காதுகேளாது கருதீ ரசாத்தியமாய்‌.” 


செவி எழுச்சி மருத்துவம்‌ ப 167 
6. முக்குற்ற வெழுச்சியின்‌ குறி குணங்கள்‌ 
“சன்னியினால்‌ 
முட்டு மெழுச்சிக்‌ குணமுரைக்கில்‌ - மட்டில்‌ 
இடிவலிகுத்‌ தோடிரைச்ச லேற்றலகு நெட்டி 
கொடுவீக்க நெட்டுயிர்ப்புக்‌ கொள்ளும்‌ - கடுகிய 
மண்டைக்‌ கனப்புவிக்கல்‌ வாந்தி சுரமிருமல்‌ 
தொண்டை சிதறல்‌ தொடர்ந்துதலை - கொண்டதோர்‌ 
வாயு செறுத்திரைதல்‌ வார்த்தைகே எாதிருத்தல்‌ 
. தீதுற்‌ றசாத்தியமாம்‌. ” 


மருத்துவம்‌ - பொது - பதினாறு பங்கு எண்ணெயில்‌ ஒரு பங்கு 
எருக்கிலைக்‌ கற்கத்தைக்‌ கலந்து, அதில்‌ தோல்‌ நீக்கிய சுக்கு, பூண்டுத்திரி, 
வசம்பு, கஞ்சாவிதை, கோட்டம்‌, இந்துப்பு, திப்பிலி இவற்றை வகைக்கு 
எருக்கிலைக்‌ கற்கத்திற்கு 1/7 பங்காகச்‌ சேர்த்துக்‌ காய்ச்சிக்‌ காதில்‌ துளி அளவில்‌ 
விடவும்‌. 

வேறு - பதினாறு பங்கு எண்ணெயில்‌ ஒரு பங்கு பேய்மிரட்டி இலையை 
யரைத்துக்‌ கலந்து காய்ச்சிப்‌ பயன்படுத்தலாம்‌. 

பிற மருந்துகள்‌ 

1. காதில்‌ வலியுள்ளபோது பூண்டை நசுக்கி ஒரு துளி சாற்றை 
விடலாம்‌ அல்லது ஒரு திரிபூண்டைக்‌ காதில்‌ வைத்தடைக்கலாம்‌. 

2. மருள்பட்டையை வெதுப்பிப்‌ பிழிந்த சாற்றைத்‌ துளிக்கணக்காகக்‌ 
காதில்‌ விடலாம்‌. 

3. திருநீற்றுப்‌ பச்சையைத்‌ தனியாக வேனும்‌ அல்லது சிறு உப்புக்‌ 
கல்லிட்டுக்‌ கசக்கிய சாற்றையேனுங்‌ காதில்‌ விடலாம்‌. இவ்வளவே, 
துளசியையும்‌ கலியாண முருக்கன்‌ தளிரையுங்‌ கசக்கி விடலாம்‌. 

4. பனை மரத்தில்‌ முளைக்கும்‌ ஒரு விதப்புல்லுருவி, இதற்குப்‌ 
பனைக்கற்றாழை என்று பெயர்‌. காதிலிரைச்சலுடன்‌ கூடிய வலிக்கு 
வழங்கலாம்‌. 

5. எள்ளிலையை யாத்து வீக்கத்துடன்‌ உண்டாகின்ற வலிக்குப்‌ 
பற்றிடலாம்‌. 

6. முடக்கற்றான்‌ இலைச்‌ சாற்றைக்‌ காதில்‌ வேதனையுடன்‌ சீழ்‌ 
இருப்பின்‌ விடலாம்‌. 


168 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 

7. நாய்வேளைச்‌ சாற்றைக்‌ காதில்‌ அதிகமாகச்‌ சீழிருக்கும்‌ போது 
விடலாம்‌. ஆனால்‌, இதைத்‌ தனியாகவிடின்‌ காதில்‌ எரிச்சல்‌ உண்டாகும்‌. 
ஆகையால்‌, இதில்‌ சாறெடுக்கும்‌ போதே தண்ணீர்‌ கலந்தெடுக்க வேண்டும்‌. 

8. எருக்கிலைப்‌ பழுப்பில்‌ நெய்‌ தடவி அனலில்‌ வாட்டித்‌ தாபித 
மில்லாமற்படி வலிக்கும்‌ நோய்க்கும்‌ தாபிதமிருந்தால்‌ அதற்கும்‌ இச்‌. 
சாற்றை விடக்குணப்படுத்தும்‌. 

9. விஷ மூங்கிலிலைச்‌ சாற்றுடன்‌ 1/2௦ உப்புச்‌ சேர்த்துக்‌ காதில்‌ விட 
வருத்தம்‌ நீங்கும்‌. 

10. காதிரைச்சலுடன்‌ வருத்தமிருப்பின்‌ முசுமுசுக்கையின்‌ சாறும்‌ 
பூண்டுச்சாறும்‌ சேர்த்துக்‌ காதில்‌ விடவும்‌. 

11: சவுரிப்பழத்தைலம்‌ காதில்‌ விரணமிருப்பின்‌ பாவிக்கலாம்‌. 


12. சுக்குத்தைலம்‌, அர்க்கக்ஷீரத்‌ தைலம்‌, பச்சையெண்ணெய்‌ 
இவற்றுள்‌ ஒன்றைக்‌ காதில்‌ விடலாம்‌. 


13.  காதிலிருக்கும்‌ அழுக்கு நீங்கிய பின்‌, 2௦ பங்கு படிகாரம்‌, 1 பங்கு 
மஞ்சள்‌ சேர்த்துப்‌ பொடித்த நுண்துகளைக்‌ காதில்‌ தூவலாம்‌. 


14. ஆயில்பட்டைத்‌.தைலம்‌, இது காதிலிரைச்சலிருக்கும்போது, 
தலைக்குத்‌ தேய்த்து முழுகுவதற்கும்‌, நசியஞ்‌ செய்வதற்கும்‌ உதவும்‌. 
15. காது மந்தமாயிருப்பின்‌, மிளகுத்‌ தைலத்தைத்‌ தலை முழுகுவதற்‌ 


காகப்‌ பயன்படுத்தலாம்‌. 


16. நாயுருவியிலை, சங்கிலை, தூதுவளையிலை, வேலிப்‌ பருத்தி 
யிலை இவைகளை யரைத்துக்‌ காலையில்‌ தலையில்‌ அப்பி மாலையில்‌ 
நீராட்டவும்‌. இவ்வாறு பத்து நாட்கள்‌ செய்ய காது மந்தம்‌ குணமாகுமெனக்‌ 
கூறப்பட்டிருக்கின்றது. 

17. காதிலிரைச்சலும்‌ மந்தமும்‌ வேதனையுமிருப்பின்‌, நெய்‌ படி 
12, எண்ணெய்‌ படி 1, அபின்‌ கழஞ்சு 1, இரசம்‌ கழஞ்சு 1, கந்தி கழஞ்சு 3, 
ஆகியவற்றுள்‌ முறைப்படி அரைக்கவேண்டியவைகளை அரைத்துக்‌ கலந்து 
காய்ச்சிக்‌ காதில்‌ துளிக்கவும்‌. 

18. தேரர்‌ தயிலவர்க்கத்தில்‌ கூறியிருக்கும்‌ அயசிருங்கத்‌ தைலம்‌ 
காதிலுண்டாகும்‌ எல்லாவித நோய்களையும்‌ போக்குமெனக்‌ கூறுகின்றது. 


செவிக்கரப்பான்‌ 169 





காது கரப்பான்‌ 


இஃது எண்வகைப்படும்‌. அவை:- 1. நீர்க்கரப்பான்‌, 2. கொள்ளிக்‌ 
கரப்பான்‌, 3. அக்கிக்கரப்பான்‌, 4. பொக்கிக்கரப்பான்‌, 5. வெடி கரப்பான்‌, 
6. அழுகண்ணிக்‌ கரப்பான்‌, 7. தேமற்கரப்பான்‌, 8. சொறி கரப்பான்‌ என்பன 


. நீர்க்கரப்பான்‌, கொள்ளிக்கரப்பான்‌, 
அக்கிக்கரப்பான்‌ இவற்றின்‌ பண்புகள்‌ 
“எட்டுக்‌ கரப்பனென மட்டுக்‌ கடக்கமது 
விட்டக்‌ குணங்களிவை யறிநீயே 
துட்டக்‌ கரப்பனிது வப்பத்‌ தெழுந்தவகை 
தொக்கக்‌ குமிட்டியது சொறிவாமே 
விட்டுத்‌ தெழுந்தகனல்‌ கட்டிக்‌ கனிந்தசொறி 
வெப்புற்‌ றழுங்குமிஃதறிவாயே 
சட்டச்‌ செவிக்குளெழு மக்கிக்‌ கரப்பனது 
சற்றுப்‌ பொருக்கையழல்‌ தருமாமே.” 


பொக்கிக்கரப்பான்‌, வெடிக்கரப்பான்‌, அழுகண்ணிக்கரப்பான்‌, 
தேமற்‌ கரப்பான்‌, சொறிக்கரப்‌.பானிவற்றினியல்‌ 


“பொக்கிக்‌ கரப்பனது மிக்குற்‌ றெழுந்த குறி 
பொக்கிச்‌ செழுங்குருதி புலவாகுமே 
தொக்கித்‌ தெழுந்தகணி வெப்பித்‌ தெழுந்தகனல்‌ 
சுட்டுப்‌ புகைந்ததென வெரிவாகுமே 
புக்கிக்‌ கடிந்தவெடி முட்டிச்‌ சுரந்தசொறி 
பொத்துக்‌ கரிந்துசெலு முதிர்வாகுமே 
தக்கித்‌ தெழுந்திதலை யப்பிப்‌ படர்ந்தசொறி 
தட்டிப்‌ பரந்ததழு தணைதேமலே. " 


“பம்புகர்‌ ணிகத்திலே முன்பெழுங்‌ கரப்பனீர்‌ 
பண்புகொண்‌் டிடச்சொறி வதுவாகியே 
வெம்பிடுஞ்‌ சுரக்குமே வந்துபின்‌ வலிக்குமே 
விண்டுதான்‌ வெறிக்குமே வெடிநாறுமே. ” 
மருத்துவம்‌ - வேப்பமுத்து நெய்படி 72, எள்‌ நெய்‌ படி 72, இந்துப்பு, 


கந்தி, மால்தேவி, வெங்காரம்‌, இலிங்கம்‌, புங்கம்‌ வித்து, எருக்கம்‌ வித்து, 
இரசம்‌, குக்கில்‌, சண்பக மொக்கு, பெருங்காயம்‌, நாகணம்‌, சாம்பிராணி 


170 ப சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


வகைக்கு வராகனெடை 1£, இவைகளை வாழைக்கிழங்குச்‌ சாற்றிலரைத்து 
மேற்படி எண்ணெயிற்‌ கலந்து காய்ச்சி வடித்து இதை மேற்‌ பூச்சாகப்‌ பூசத்‌ 
தீரும்‌. 


செவியிற்‌ குட்டம்‌ 8 


அவை - சருமகுட்டம்‌, வெண்குட்டம்‌, கருங்குட்டம்‌, புள்ளிக்குட்டம்‌, 
செங்குட்டம்‌, கடுப்புக்குட்டம்‌, விடக்குட்டம்‌, கடிக்குட்டம்‌ என்பனவாம்‌. 


இவற்றுள்‌ சருமம்‌, புள்ளி, கடுப்பு, செம்மை ஆகிய நான்கும்‌ தீராவாம்‌ 
மற்றைய நான்கும்‌ தீர்வனவாம்‌. 


மருத்துவம்‌ - காட்டுக்காளான்‌, அழிஞ்சில்வேர்‌, சிவனார்வேம்பு, 
ஆகாய கருடன்‌, சிறு ஊமத்தை, கருவேல்‌, வெள்வேல்‌, வெள்ளறுகு, எட்டி, 
நெய்க்கொட்டை, இலைக்கள்ளி வேர்‌, கரிப்பான்‌ வேர்‌, சேங்கொட்டைக்கரந்தை 
வேர்‌,வெண்கொட்டைக்கரந்தை வேர்‌, குரட்டை விதை, குன்றி விதை, 
மஞ்சாடி விதை, கட்டுக்கொடி, ஈயக்கொடி, வட்டத்துத்தி, கருநொச்சி, 
வெண்ணொச்சி, கழற்சிவேர்‌, புங்கம்‌ வேர்‌, சேங்கொட்டை, வெட்டிவேர்‌, 
குருவேர்‌, சதகுப்பை, சிற்றரத்தை, பேரரத்தை, இலிங்கம்‌, தாரம்‌, இவற்றை 
ஓரளவாக நிறுத்துக்‌ குழித்தைலம்‌ இறக்கி மேலுக்குப்‌ பூசத்‌ தீரும்‌. 


செவிப்‌ பரு 8 


அவை - குன்றிப்பரு, அனற்பரு, பொக்கிப்பரு, விரணப்பரு, 'குவைப்‌ 
பரு, நீர்ப்பரு, குருதிப்பரு, விடப்பரு என்பனவாம்‌. இவற்றுள்‌ நீர்ப்பரு, 
விரணப்பரு, அனற்பரு, குவைப்பரு, நான்கும்‌ தீராவாம்‌. மற்றவை தீரும்‌. 


மருத்துவம்‌ - கோவை, பசலை, பொன்‌ முசுட்டை, ஊமத்தை, 
நெற்பொரி, எட்பொரி, நீர்ப்பூலா., சித்திரப்பாலை, சீந்தில்‌, நெல்லிவற்றல்‌, 
நீர்‌ வள்ளி, நிலப்பனைக்‌ கிழங்கு, தாளிக்கீரை, சிவப்புப்பகளை, சிற்றா 
மணக்கு வித்து, புளியம்‌ விதைத்தோல்‌, கருங்காலி இவற்றைப்‌ பசும்பால்‌ 
விட்டரைத்துப்‌ பசு வெண்ணெய்‌ கூட்டியரைத்து வழித்துப்‌ பூசப்‌ 
பருவிலுண்டாம்‌ வீக்கந்‌ தீரும்‌. இப்பொருள்களையே சிற்றாமணக்‌ 
கெண்ணெயிலிட்டுக்‌ காய்ச்சி மேற்‌ பூசப்‌ பரு தீரும்‌. 


செவிப்‌ பிளவை 5 


அவை - (1) நீர்ப்‌ பிளவை, (2) செந்நீர்ப்‌ பிளவை, (3) குன்றிப்‌ 
பிளவை, (4) வளிப்‌ பிளவை, (5) கழலைப்‌ பிளவை என்பனவாம்‌. 


செவிக்குட்டம்‌, பரு - மருத்துவம்‌ [ரா 


(ம நீர்ப்‌ பிளவை - இது காதினுட்‌ புறத்தே யுண்டாகும்‌. இதினின்றும்‌ 
தூர்‌ நீர்‌ கசியும்‌. 

(29 செந்நீர்ப்‌ பிளவை - முன்‌ சொன்னது போலவே ஒரு பிளவை 
தோன்றி, அதனின்றும்‌ ஏழுநாள்‌ வரை குருதி கலந்த நீர்‌ பெருகும்‌. அப்போது 
காது மந்தமாயிருக்கும்‌. 

(3) குன்றிப்‌ பிளவை - இப்பிளவையானது குன்றிமணி போல்‌ 
செந்நிறமாயிருக்கும்‌. இதினின்றும்‌ மாமிச நாற்றம்‌ வீசும்‌. 


(4) வளிப்‌ பிளவை - இப்பிளவையில்‌ உச்சியில்‌ நோதலும்‌, காது 
இரைச்சலும்‌ உண்டாகும்‌. 


(59) கழலைப்‌ பிளவை - இஃதொரு கழலைப்போற்‌ காதிற்‌ 
தோன்றும்‌. 


மருத்துவம்‌ : 


(0) சட்டிகை - இதற்கெனச்‌ செய்யப்பட்ட புள்ளடி போன்ற ஒரு 
கருவியால்‌ காதின்‌ நரம்பைச்‌ சுட்டுப்‌ பிறகு, அப்புண்ணில்‌ மயில்‌ துத்தமும்‌ 
வெற்றிலைச்‌ சாறும்‌ சேர்த்தரைத்துப்‌ பூசலாம்‌. இவ்வாறு செய்வதால்‌, 
காதினின்று துர்நீர்‌ அவ்வழியாய்‌ வெளிப்பட்ட பிறகு, பிளவையும்‌ வற்றி 
விடற்பாலதாம்‌. 


காதில்‌ சீழ்‌, புழு முதலியவற்றிற்கு மருத்துவம்‌ 


1. காந்தள்‌ கிழங்கு, கரிசாலை, முக்கடு மூன்றையு மரைத்து ஒரு தூய 
துணித்துண்டில்‌ முடிந்து ஒன்றல்ல திரண்டு துளி காதில்‌ விடவும்‌. 

2. வேறு - இலைக்கள்ளியிலை, கோழியவரையிலை, குப்பைமேனி 
யிலை இம்‌ மூன்றையும்‌ துணியில்‌ முடிந்து காதில்‌ பிழியத்‌ தகுவனவாம்‌. 


3. வேறு - எருக்கிலைப்‌ பழுப்புச்சாறு, நொச்சியிலைச்சாறு, வேளைச்‌ 
சாறு, இஞ்சிச்சாறு, உகாவேர்ப்பட்டைச்சாறு, பிரண்டைச்சாறு, வேப்பமுத்து 
நெய்‌, எள்நெய்‌ வகைக்குப்‌ படி 1&, செங்கடுகு, கருங்கடுகு, வெண்கடுகு, 
ஏலம்‌, ஒருதலைப்‌ பூண்டு, கஞ்சா விதை, கருஞ்சீரகம்‌ வகைக்கு கழஞ்சு 1, 
மேற்படி சாற்றிலரைத்துக்‌ கரைத்துக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. இத்தைலத்தைக்‌ 
காதில்‌ விட, சீழ்‌, புழு, இவைகள்‌ நீங்கும்‌. 


29. மூக்கு நேராப்‌ 


மூக்கில்‌ உண்டாகும்‌ நோய்கள்‌ 86. இவ்வாறு கூறியிருப்பினும்‌, 
இப்போது நாம்‌ அறியக்‌ கூடியவை சிலவேயாம்‌. அவை வருமாறு:- 
ர ப டி மாறு 


(1) நீர்ப்பாய்ச்சல்‌ (5) கழலை 
(2) பீநசம்‌ (6) பரு 
(8) நாசிகா பீடம்‌ (0 பிளவை 


(49) கரப்பான்‌ 


ஈக்கு நோய்ப்‌ பொதுக்‌ காரணங்கள்‌. - பனியில்‌ திரிவதாலும்‌, 
குளிர்ந்த காற்றில்‌ அடிபடுவதாலும்‌, மிகுசீதள நீரில்‌ குளிப்பதாலும்‌, தன்‌ 
நாடல்லாத இடங்களில்‌ உள்ள மலினநீரைப்‌ பயன்படுத்துவதாலும்‌, 
பதினான்கு வேகங்களைச்‌ சார்ந்த கண்ணீர்‌, வாந்தி, இவற்றையடக்கு 
வதாலும்‌, மிக உரத்துப்‌ பேசுவதாலும்‌, அளவுக்கு மிகுந்தாவது குறைந்தாவது 
தூக்கங்‌ கொள்வதாலும்‌ மூக்கில்‌ நோயுண்டாகும்‌ மென்றறிதற்‌ கிடனாகும்‌. 


1. ஸூக்கு நீர்ப்மாய்ச்சலின்‌ குணம்‌ 


“கண்டமேன்‌ முகங்கண்‌ காது கரகரத்‌ தூர்வ தேபோல்‌ 
துண்டமேற்‌ நினவு பற்றிச்‌ சொறிந்துதான்‌ சலமும்‌ வீழ்ந்து 
மண்டையுங்‌ கனத்து நொந்து வலிமிக வுளதே யாகில்‌ 
பண்டுசேர்‌ மூக்கினீர்ப்‌ பாய்ச்சலென்‌ றுரைக்க லாமே.” 


குறிப்பூ - மூக்கின்‌ வெளிப்புறத்தில்‌ நீர்‌ ஓடிக்கொண்டிருப்பின்‌ 
அதனை முன்னீர்ப்பாய்ச்சலெனவும்‌, தொண்டையினுட்‌ புறத்தே நீர்‌ பெருகி 
வாயின்‌ வழிவரின்‌ பின்‌ நீர்ப்பாய்ச்சலெனவுங்‌ கூறுவர்‌. 


2. பீநசத்தின்‌ பொதுப்‌ பண்பு 


இது பதினெட்டு வகைப்படும்‌ என நூல்களில்‌ பல்வேறு இடங்களில்‌ 
கூறப்பட்டிருப்பினும்‌, நாம்‌ இங்கு கூறுவன நான்கேயாகும்‌. (1) நீர்ப்‌ பீநசம்‌, 
(2 குருதிப்‌ பீநசம்‌, (3) சீழ்ப்‌ பீநசம்‌, (4) சிராய்ப்‌ பீநசம்‌. 


“தலைமிக வலிக்கு நாசி சளிவிழமு மொடுவுண்‌ டாகும்‌ 
நலிவுறு தும்ம லுண்டா நாட்செலில்‌ வறளு நாசி 
மலைவுறத்‌ திரண்டு வீழும்‌ வாயுமே நாற்ற முண்டாம்‌ 
பெலமுற மூக்க டைக்கும்‌ பீனிச மென்று தேரே.” 


மூக்கு நோய்‌ - பண்பு - மருத்துவம்‌ ர 


“தலையுங்‌ கனத்து வலிகொண்டு சளிபோ னாசாற்‌ நிரண்டுவிழும்‌ 
அலையு மொடுப்போ லொருகாலு மறுதிப்‌ படவே மாறாது 

நிலையுங்‌ கெடாது பரிகார நியதிப்‌ படவே செய்துவரில்‌ 
தொலையுஞ்‌ சொன்னோம்‌ பீனிசமுஞ்‌ சொல்லுங்‌ கபால வறட்சியுமே.” 


“ஓடுக்கமா மைய நாடி யொருங்குடன்‌ பக்க நின்றால்‌ 
நடுக்கமாம்‌ பீனி சங்க ணாசிநீர்ப்‌ பாய்ச்ச லுண்டாம்‌ 
பிடித்திடு மண்டை சூலை பெருகிடுந்‌ தலைக்க னப்புத்‌ 
தடுத்திடு நன்றா நெய்யைத்‌ தலையிலே தப்பத்‌ தீரும்‌.” 


3. நாசிகா பீடம்‌ -.குறிகுணம்‌ 


“நன்றிது கன்ன பீட நாளிலே கதுப்ப டைத்துக்‌ 
குன்றிபோன்‌ மூளை தன்னிற்‌ குற்றமே பற்றி நின்று 
கன்றியே நாசி யாலே கனக்கவே ச்கள்‌ வீழ்ந்து 
பொன்றிடச்‌ செய்யு மென்று புலவர்வா லத தாரே.” 


“நாசியிற்‌ றசைவ எர்ந்து நலிவுற வடைக்கு நாசி 
மாசுசேர்‌ சீநீர்‌ வீழு மண்டையுங்‌ கனத்து நொந்து 
பேசரும்‌ வலியுண்டாகும்‌ பெருகுகண்‌ கதுப்பு நோகும்‌ 
நாசிகா பீட மென்று நவின்றனர்‌ கவைவல்‌ லோரே. ” 

8. கரப்பான்‌, கழலை, பரு, பிளவை 


ஆகிய இந்‌ நான்கும்‌ மற்ற இடங்களில்‌ தோன்றும்‌ கரப்பான்‌ முதலிய 


வற்றின்‌ குநி குணங்களையே பெற்றிருக்கும்‌. 


மருத்துவம்‌ - மூக்கு நோய்கள்‌ எல்லாவற்றிலும்‌ பொதுவாகச்‌ செய்யும்‌ 


முறைகள்‌ ஏறக்குறையக்‌ கூறப்படுவனவற்றுளடங்கும்‌:- 


(1) நோயாளியை அமைதியாகவும்‌, மிக்க காற்றோட்டமி 


ஓரிடத்தில்‌ இருக்கும்படி செய்ய வேண்டும்‌. 


(ஐ மூலிகை முதலிய மருந்தின்‌ கட சேர்த்துக்‌ காய்ச்சிய நீரினின்று 


வரும்‌ ஆவியைப்‌ பிடித்தல்‌. 


(3) நசியம்‌ செய்தல்‌. 
(4 வெப்ப குணம்‌ பொருந்திய உணவுகளை யூட்டி ஆதரித்தல்‌, 


(5) தைலங்களைக்‌ கொண்டு தலை முழுக வைத்தல்‌. 


ல்லாதது மான 


174 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


- குறிப்பு - மேற்கூறிய உபசாரங்களைப்‌ பிணியாளியின்‌ உடலமைப்புக்‌ 
கும்‌ வன்மைக்கும்‌ தக்கவாறு செய்ய வேண்டும்‌. 
நீர்ப்‌ பாய்ச்சலின்‌ மருத்துவம்‌ - நோயாளியைத்‌ தூசு நிறைந்துள்ள 
காற்றைச்‌ சுவாசிக்காதபடிக்கு வைத்திருத்தல்‌ வேண்டும்‌. வறட்சித்‌ தன்மை 
பொருந்திய புகைகளை முகரச்‌ செய்ய வேண்டும்‌. 


நாம்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தும்‌ பூகை 


சுக்குத்திரி - சுக்குத்‌ தூள்‌ பங்கு 10௦, கற்பூரப்‌ பொடி பங்கு 1, இவை 
கலந்த பொடியை முறைப்படி திரி செய்து, கொளுத்தி, அதனின்றெழும்‌ 
புகையை முகர வேண்டும்‌. 


குறிப்‌.பு - இது தலைவலியை விரைவில்‌ குணப்படுத்திவிடும்‌. 


நீராவி பிடித்தல்‌ - எலுமிச்சமிலையைச்‌ சேர்த்து அவித்த 
நீரினின்றெழும்‌ ஆவியைப்‌ பிடித்தல்‌. இதற்குத்‌ துளசியிலையும்‌, 
நொச்சியிலையும்‌ பயன்படுத்தலாம்‌. 


நசியம்‌ - தாய்ப்பால்‌,-ஆனெய்‌ இவ்விரண்டையும்‌ கலந்து அதில்‌ 
சாரணை வேர்‌, இந்துப்பு, மிளகு, சீந்தில்‌ ஆகியவற்றை முடிந்துபோட்டு 
சற்றூறியபின்‌ மூக்கில்‌ பிழியவும்‌. 

இந்நோயிலுண்டாந்‌ தலை நோய்‌, தலைப்‌ பளுவு குறைய நீர்க்கோவை 
மாத்திரையைத்‌ தாய்ப்பால்‌ அல்லது வெந்நீரிலிழைத்து நெற்றியில்‌ 
பற்றிடலாம்‌. 


தைல முழுக்கு - சிறுசெம்பைத்‌ தைலம்‌, மிளகுத்‌ தைலம்‌ இவற்றி 
னொன்றால்‌ முழுகத்‌ தீரும்‌. இதனைச்‌ செய்யும்‌ முறையைத்‌ தேரர்‌ தைலவர்க்‌ 
கச்‌ சுருக்கத்தில்‌ காண்க. 


பீநச மருத்துவம்‌ 


1. பூகை.- இலிங்கம்‌, தாளகம்‌ இவ்விரண்டையும்‌ ஊமத்தையிலைச்‌ 
சாற்றிலும்‌, குப்பைமேனியிலைச்‌ சாற்றிலும்‌ முறையே அரைத்து ஒரு 
சுத்தமான துணித்‌ துண்டில்‌ தடவித்‌ திரிசெய்து கொளுத்த எழும்‌ புகையை 
மூக்கின்‌ வழியாக உள்ளிழுத்தல்‌ வேண்டும்‌. இது பீநசத்திற்கே யன்றி 
நீர்ப்பாய்ச்சலுக்கும்‌ வழங்கலாம்‌. இது போன்ற வேறு திரிகளுண்டு. அவை 
களிற்‌ கூறப்படும்‌ முக்கிய மருந்துப்‌ பொருள்களாவன : இரசம்‌, கந்தகம்‌, 
தாளகம்‌, இலிங்கம்‌, வெள்ளை, அபின்‌, மஞ்சள்‌ ஆம்‌ 


பீநச நத்தம்‌ 175 





2. நசியம்‌ - ஒரு தைலம்‌ - வெற்றிலைச்‌ சாறு ஆழாக்கு 1, 


ஆதொண்டைச்்‌ சாறு உழக்கு 1, சிற்றாமணக்கு நெய்‌ ஆழாக்கு 1 இவற்றுடன்‌ 
சுக்கு, திப்பிலி சேர்த்துக்‌ காய்ச்சிப்‌ பயன்படுத்தலாம்‌. 


பீநசத்‌ தைலம்‌ வேறு - எள்நெய்‌ பலம்‌ 3௦, சதாப்புப்புழு 2. ஓமம்‌ 
வாரகனெடை 2, இதை ஒரு கண்ணாடிக்‌ குப்பிக்குள்‌ அடைத்து இரண்டு 
மாதம்‌ வெயிலில்‌ வைத்துப்‌ புழுவை நீக்கிப்‌ பயன்படுத்தவும்‌. 


வேறு - நாசிகாரோக நாசத்தைலம்‌ (தேரர்‌ தைலவர்க்கச்‌ சுருக்கம்‌) 
இது நசியத்திற்கும்‌ தலை முழுகுவதற்கும்‌ பயன்படும்‌. 


வளி, அழல்‌, ஐயம்‌, நீர்‌, குருதி, சீழ்‌, சிராய்‌ மூக்கு நோய்கட்குத்‌ 
தைலம்‌. - கையாந்தகரை, ஆதொண்டை, சவுரிப்பழம்‌, வெற்றிலை, 
நெல்லிக்காய்‌, எலுமிச்சம்பழம்‌. நாரத்தம்பழம்‌, முசுமுசுக்கை, முடக்கற்றான்‌ 
இவைகளின்‌ சாறு வகைக்குப்‌ படி 16, எள்நெய்‌ படி 1 ஒன்றாகக்‌ கலந்து 
அதில்‌ மிளகு பலம்‌ 1%, மதுரம்‌, சந்தடி, சண்பகப்பூ, சீரகம்‌, விடங்கம்‌, 
உருளரிசி, தோகை விளங்கும்‌ அழற்காய்‌, கத்தூரிமஞ்சள்‌, ஏலம்‌, கிராம்பு 
தாளிசபத்திரி, கருவாப்பட்டை வகைக்கு வராகனெடை 5, கோரோசனை 
வராகனெடை 3, இவற்றைப்‌ பொடித்துப்‌ போட்டுக்‌ காய்ச்சிப்‌ பதமாய்‌ வடித்து 
மூன்று நாட்கொரு முறை மூழ்குவதன்றியும்‌, மிளகைக்‌ கொட்டைப்பாக்களவு 
வெற்றிலைச்சாறு விட்டரைத்து வெள்ளைச்‌ சீலை யிற்றடவிப்‌ பிறகு சவுரிப்‌ 
பழச்சாற்றில்‌ எட்டு முறை நனைத்து நிழலிலுலர்த்தித்‌ திரிசெய்து மூக்கிற்‌ 
புகை பிடித்தம்‌ வரத்‌ தீரும்‌. 


வேறு - குப்பைமேனி, ஆடுதீண்டாப்பாளை, அழிஞ்சில்‌ வேர்‌, 
முள்ளிக்‌ கீரை இவைகளின்‌ சாறு வகைக்குப்‌ படி 12, எள்நெய்‌ படி 2 ஆகிய 
இவற்றையொன்றாய்க்‌ கலந்து மெழுகு பதமாகக்‌ காய்ச்சி முழுகிவரத்‌ தீரும்‌. 


மூலப்‌ பீநசம்‌, கண்ட பீநசம்‌ - மருத்துவம்‌ 


நாசியில்‌ கோழைச்‌ சதைபோலும்‌ அதில்‌ சூடுபோலும்‌ (கொண்டை) 
வளர்கின்ற மூலப்‌ பீநசத்திற்கும்‌, நாசியில்‌ சுண்டைக்காய்‌ போலச்‌ சதை 
வளர்ந்து, தலைநீர்‌ நெஞ்சிலிறங்கிக்‌ கபங்‌ கட்டுகிற கண்ட பீநசத்திற்கும்‌ - 
ஆயில்பட்டை, மலாக்கா சந்தனம்‌ வகைக்கு வராகனெடை 2, மட்டுப்பால்‌ 
சாம்பிராணி வகைக்கு வராகனெடை 1%, மிருதாரசிங்கி, இலிங்கம்‌, 
அரிதாரம்‌ வகைக்கு வராகனெடை 1, இலுப்பைப்‌ பிண்ணாக்கு வராகனெடை 
1, இவற்றை ஊமத்தஞ்‌ சாற்றிலரைத்து, எருக்கம்பாலும்‌ சதுரக்‌ கள்ளிப்‌ பாலும்‌ 
ஒரு துணியிலூட்டி யுலர்த்திப்‌ பிறகு மேற்படி மருந்தை அதில்‌ பூசிக்‌ காய 
வைத்துச்‌ சிறிது கத்தரித்து சுங்கானில்‌ வைத்துக்‌ கொளுத்தி வரும்‌ புகையை 


176 கத்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
நாசியிலேற்ற மூலப்‌ பீநசம்‌, கண்ட பீநசம்‌, சிராய்ப்‌ பீநசம்‌, மண்டைச்‌ சூலை, 
இரணம்‌ முதலானவை தீரும்‌. 

நாசிகா பீடத்திற்குப்‌ பரிகாரம்‌ 


நசியம்‌ - வாழை இலையைச்‌ சுட்ட சாம்பல்‌, வாழைப்பழத்தோல்‌ 
எரித்த சாம்பல்‌, சுரைக்குடுக்கைப்பொடி, கற்சுண்ணாம்பு இவற்றை நீரில்‌ 
கலந்து அந்நீரை நசியமாக உபயோகிக்க வேண்டும்‌. 


வேறு - வெள்ளைப்பாடாணம்‌ பங்கு 31, பூங்காவி பங்கு 2, 
இரண்டையும்‌ பசு நெய்யில்‌ சேர்த்து நசியமாக வழங்கலாம்‌. 


பீநச கிருதம்‌ - இதனைத்‌ தேரர்‌ தைலவர்க்கத்தில்‌ காண்க. இதனால்‌ 
பீநசம்‌, பீடம்‌ ஆகிய நோய்களும்‌ விலகும்‌ என்பதாம்‌. 


30. வாய்நோப்‌ 


உதட்டின்‌ நோய்கள்‌ - இவை வளி, அழல்‌, ஐயம்‌, முக்குற்றம்‌, சதை, 
நீரு, மினுமினுப்பு, குருதி, குட்டம்‌, வெடிப்பு, அடிபட்ட வீக்கம்‌ என 
வகுக்கப்பட்டுள்ளன. 

வளி உதட்டின்‌ பண்பு - இதில்‌ வறட்சியுடன்‌ சிறு பிளப்புகள்‌ 
ஏற்படும்‌. அதனால்‌ நோயுண்டாகும்‌. 


அழல்‌ உதட்டின்‌ குணம்‌ - இதில்‌ உதடு மஞ்சள்‌ நிறத்துடன்‌ செம்மை 
கலந்திருக்கும்‌. இதில்‌ குருக்கள்‌ தோன்றும்‌. நாளுக்கு நாள்‌ வேறுபட்டு, 
தோன்றிக்‌ கொண்டேயிருக்கும்‌. 


ஐய உதட்டினியல்‌ - இதிற்றோன்றும்‌ குருக்கள்‌ சற்று வெளுத் 
திருக்கும்‌. உதடு வீங்கும்‌, புலால்‌ நாற்றத்துடன்‌ வெண்ணிறத்தையுடைய 
நீர்‌ கசியும்‌. 

முக்குற்ற உதட்டின்‌ பண்டு - இந்நோயில்‌ உதடு சில சமயம்‌ வீங்கியும்‌, 
சில சமயம்‌ வற்றியுமிருக்கும்‌. கொப்புளங்கள்‌ உருவ வேற்றுமையுடைய 
தாயிருக்கும்‌. இதினின்று கசியும்‌ நீரானது மிக்க நாற்றத்துடன்‌ விரைவில்‌ 


ஆறக்கூடாத தன்மையுடையதாயிருக்கும்‌. ஈதன்றி உதட்டில்‌ சிறு சிறு 
பிளப்புகள்‌ காணப்படும்‌. 


சதை யுதட்டுக்‌ குணம்‌ - இந்நோயில்‌ உதடுதடித்து முற்றும்‌ 
புண்ணாய்‌ விடும்‌. அந்நிலையில்‌ அது சதையை நிகர்க்கும்‌. 


நீருதட்டின்‌ பண்டு - நீர்த்துளி போன்ற சிறு முளைகள்‌ உதட்டின்‌ மீது 
காணப்படும்‌. சில வேளையில்‌ அவைகளினின்றும்‌ ஒருவித நீர்‌ கசியும்‌. 


மினுமினுப்பு உதட்டினியியல்‌ - உதடு மிகவும்‌ வீங்கி மினுமினுத்து 
இருக்கும்‌. அதைக்‌ கையால்‌ சுரண்டுவதற்குப்‌ பிரியமுண்டாகும்‌. 


குருதியூதட்டின்‌ குணம்‌ - இப்பிணியில்‌ உதடு வீங்கிச்‌ சிவந்திருக்கும்‌. 
குட்ட உதட்டின்‌ பண்பு - உதடு தடித்து இயற்கை நிற அமைப்பு 


இன்றி மாறுபட்ட வண்ணங்களைப்‌ பெற்றிருக்கும்‌. சிறு முளைகளும்‌ 
பிளப்பும்‌ இருப்பதுடன்‌ செந்நீர்‌ பெருகும்‌. 


178 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
வெடிப்பு உதட்டினியல்‌ - இந்நோயில்‌ உதடு நிரம்ப வெடித்திருக்கும்‌. 
உதட்டில்‌ அடிபட்ட வீக்கத்தின்‌ குணம்‌ - இந்‌ நிலையில்‌ உதடு 
வீக்கத்துடன்‌ சிவந்தும்‌ வலியுடனுமிருக்கும்‌. 
மருத்துவ முறை: 


ஈருள்ளியெண்ணெய்‌ - வெங்காயச்சாறு, நொச்சிச்சாறு, கற்பூர 
வள்ளிச்‌ சாறு, எள்நெய்‌ இவைகளுடன்‌ வேப்பம்பட்டை, சீரகம்‌, கருஞ்சீரகம்‌, 

குக்கில்‌, கீழ்க்காய்‌ நெல்லி இவைகளைக்‌ கற்கமாகச்‌ சேர்த்துத்‌ தைலங்‌ காய்ச்சிப்‌ 

பயன்படுத்த, சதை, நீர்‌ ஆகிய இரண்டு நோய்களையும்‌ குணப்படுத்தும்‌. 


களிம்பு - துத்தம்‌, குக்கில்‌, இரசம்‌, தாளகம்‌ இவற்றை வெண்ணெயில்‌ 
சேர்த்தரைத்துச்‌ சுத்தித்துப்‌ பின்‌ உதட்டில்‌ பூசவும்‌. 


வேறு - உதட்டுப்‌ புண்ணுக்குத்‌ துத்தம்‌ 2 பங்கு, வேப்பம்‌ பிசின்‌ 1 
பங்கு இரண்டையும்‌ பழச்சாற்றாலரைத்து, ஆமணக்கு நெய்யில்‌ கலந்து 
உதட்டில்‌ பூச்சாகப்‌ பூசலாம்‌. 


உதட்டின்‌ எரிச்சலுக்கு - வெண்ணையையேனும்‌, குக்கில்‌ வெண்‌ 
ணெயையேனும்‌, பசலைக்‌ கீரையை யரைத்து வெண்ணெயுடன்‌ கலந்‌ 
தேனும்‌ பூச மேற்கூறிய எரிச்சல்‌ தணியும்‌. 


குட்‌... உதட்டின்‌ தீர்வு - கொட்டை நீக்கிய 50 கடுக்காயையெடுத்து 


அதில்‌ ஆமூத்திரஞ்‌ சேர்த்து அரைக்காலாகச்‌ சுருக்கிய குடிநீருடன்‌ இருவேலி, 
சதகுப்பை, கோட்டம்‌ இவைகளைச்‌ சேர்த்துக்‌ குழம்பு செய்து பூசலாம்‌. 


31. நாக்கு நோம்‌ 


1. நாக்கரணை, 2. நாக்குப்புற்று, 3. நாக்குப்‌ பிளவை 4. நாக்குக்‌ 
கிரந்தி, 5. நாக்குப்புண்‌, 6. நாக்கு சிலந்தி, 7. உள்‌ நாக்கு முதலியன. 
இந்நோய்கள்‌ ஆண்களுக்கு நாக்கின்‌ வலப்புறத்திலும்‌, பெண்களுக்கு 
இடப்புறத்திலும்‌ தோன்றில்‌ தீர்த்தலரிதாம்‌. 

நரக்கரணை, நாக்குப்புற்று, நாக்குப்பிளவை, இவற்றின்‌ 
பொதுக்குறி குணங்கள்‌ - நாக்கின்‌ கீழ்‌ குறுநெற்‌ சோறுபோல்‌ வெளுத்த 
நிறத்தோடு குருக்கள்‌ தோன்றும்‌. இது தோன்றிய பின்‌ காதில்‌ குத்தலேற் 
பட்டுத்‌ தலை வலியுண்டாகும்‌. வாயில்‌ நீர்‌ ஊறி வடியும்‌. ஓக்காளம்‌ 
உண்டாகும்‌. பிடரி திமிர்க்கும்‌. உடல்‌ வியர்வை கொள்ளும்‌. முக்குற்றங்களில்‌ 
ஐயக்குற்றம்‌ மிகுந்து காணும்‌. ஐயம்‌ மிகாமலும்‌, வியர்வை ஓக்காளம்‌ 
இல்லாமலுமிருக்குமாயின்‌ நோய்‌ விரைவில்‌ ஆறுமென்றறிக. 


ஐயத்தின்‌ குறிகுணங்கள்‌ மிகுதிப்பட்டுத்‌ தோன்றுமாயின்‌ நோய்‌ தீரா; 
மிக்கநாள்‌ செல்லும்‌. நாக்கின்‌ ஒரு புறத்தில்‌ தடித்து, சுண்ணாம்புபட்டு 
வெந்ததுபோலப்‌ புண்ணாகிப்‌ பிறகு, குமிழம்‌ பழம்‌ போலே உருண்டு 
புண்ணாகும்‌. நாதிமிர்த்து நாடி விறைக்கும்‌. மிடறுவறளும்‌. பேசின்‌ 
நாதடுக்கும்‌. 


நாக்கரணை, புற்று, பிளவை, கிரந்தி, புண்‌ இவற்றிற்குச்‌ சட்டிகை 
யூம்‌ பிற மருத்துவமும்‌ - நாக்கு நோய்‌ தோன்றினவுடனே நல்ல 
பொன்னினாற்‌ செய்த *& ஆழிச்‌ சூட்டுக்‌ கருவி, 3 பொட்டுச்‌ சூட்டுக்கருவி 
என்னும்‌ இரண்டு கருவிகளினால்‌ சுட்டிகை செய்ய வேண்டும்‌. 


செய்முறை - முதலில்‌ நோய்‌ தோன்றிய இடத்தில்‌ பொட்டு சூட்டுக்‌ 
கருவியினால்‌ சுட்டு வெதுப்பி முளைகளைக்‌ கருக்கிய பின்‌, ஆழிச்‌ சூட்டுக்‌ 
கருவியினால்‌ சூழ்ந்து ௬டுக; கீழ்‌ நாக்கிற்றோன்றும்‌ முளைகளையும்‌ 
அவ்வாறே சுட்டுக்‌ கருக்கிய பின்‌ பஞ்சாக்கினித்‌ தைலத்தைச்‌ சீலையிற்‌ 
தோய்த்து மேலே போடவும்‌. இப்படி ஐந்து நாள்‌ செய்தபின்‌, வத்திராஞ்சனப்‌ 
புகை, பதினோரு திரி புகைக்கவும்‌. பிறகு, அட்டசூத பற்பம்‌ பணவெடை 
வெட்டட்ட்ட்ட்ட்ட்ட்டடடடடடடடடடடடடடடடடடடபயயயயயயயயயயயயயயயயயயமமமமகைகைகைகை 
ட ஆழிச்‌ சூட்டுக்‌ கருவியென்பது வட்டமாக மோதிரம்‌ போன்ற 

இடைவெவளியுள்ள கருவி. ்‌ 


%* பொட்டுச்‌ சூட்டுக்‌ கருவியாவது வட்டமாகப்‌ பணம்‌ போன்ற 
இடைவெளியில்லாத ஒன்று. 


180 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


வீதம்‌ இருவேளை தேனில்‌ உண்டு முடிந்தபின்‌, பதினைந்து நாள்‌ காலை 
மாலை நான்கு நாழிகை, குளிர்ந்த நீரில்‌ மூழ்கவும்‌. 


வாய்ப்‌ புற்றுக்குச்‌ சட்டிகையும்‌ உள்‌ மருந்தும்‌ - முளைகளை 
முற்கூறியவாறு கருக்கிய பின்‌, காதின்‌ கீழ்‌ இரண்டங்குலம்‌ விட்டும்‌ நெற்றியின்‌ 
மேலும்‌, தலை யுச்சியிலும்‌ பொட்டுச்‌ சூடும்‌, பிடரிச்‌ சுழியில்‌ குறுக்குச்‌ சூடும்‌ 
சுட்டுப்‌ புண்ணான பின்‌, நாராயணத்தைலம்‌ எட்டு நாளைக்கு அப்புண்ணின்‌ 
மீது போடவேண்டும்‌. மேற்படி தைலத்தைக்‌ காசெடை முப்பது நாள்‌ இரு 
வேளையுண்டு, பிறகு இரண்டு கிழமைக்குச்‌ சாராங்கப்‌ புகை யூட்டவும்‌. பின்‌ 
வச்சிரகாயக்‌ குளிகை யாகிலும்‌, அட்ட சூத செந்தூரமாகிலும்‌ உண்ணப்‌ 
புழுக்கள்‌ வெளிப்படும்‌. 


பிறகு, பெரு மருந்து வேரும்‌, கல்லுப்பும்‌ ஓரளவு சேர்த்து எருக்கம்‌ 
பாலாலரைத்துப்‌ பல்லடியில்‌ தேய்த்து, பனைவேர்‌, தென்னைவேர்‌, நாயுருவி 
வேர்‌, ஓரெடை கொண்டிடித்து நான்கு நாழி நீர்விட்டு ஒரு நாழியாக வற்ற 
வைத்து வாய்‌ கொப்புளிக்கவும்‌. 


உணவு - உப்பு, புளி, கிரந்திப்பண்டம்‌ நீக்கிப்‌ பால்‌, நெய்‌ 
-சேர்த்துண்ணவும்‌. 


குறிப்பூ - மேற்படி புகையினால்‌ வாய்‌ வேக்காடடையின்‌, 
கோவையிலை, தென்னங்குரும்பை, தாளிக்கீரை மூன்றையும்‌ ஓரளவாக 
அரைத்து ஆவெண்ணெயில்‌ கலந்து பல்லடியிலும்‌, நாக்கிலும்‌ பூசி எருக்கு 
வேரையும்‌, அமுக்கராவேரையும்‌ குடி நீர்‌ செய்து கொப்புளிக்க வீக்கம்‌, புழு 
முதலிய துன்பங்கள்‌ நீங்கும்‌. 


நாக்குச்‌ சிலந்தி, உண்ணாக்கு முதலியவற்றிற்கு மருத்துவம்‌ - 
நாக்கில்‌, நோய்‌ தோன்றிய விடத்தில்‌ பொற்கம்பியினால்‌ சுட்டிகை செய்து, 
கண்டத்தின்‌ இரு புறத்தும்‌ பொட்டுச்‌ சூட்டுக்‌ கருவியினாற்‌ சுட்டிகை செய்து, 
பிறகு பொரிகாரம்‌, பெருங்காயம்‌, துருசு, இந்துப்பு, நவாச்சாரம்‌, துத்தம்‌ 
இவற்றை ஓரளவு தூக்கிப்‌ பழச்சாற்றாலரைத்து எருக்கம்பாலூட்டி யுலர்த்திய 
சீலையிற்றடவித்‌ திரியாகச்‌ செய்து தொண்டை யளவுக்கும்‌ ஏற்றி, ஒரு 
நாழிகை கழித்தபின்‌ திரியை நீக்கி, வெந்நீரை வாய்‌ நிறையக்கொண்டு 
அலசிக்‌ கொப்புளிக்கவும்‌. 


இங்ஙனம்‌, ஐந்து நாளும்‌ ஒவ்வொரு வேளை திரியேற்றி, கொப்புளித்து 
வர, சிலந்தி, உள்நாக்கு முதலியன கரைந்து புண்ணாகும்‌. பிறகு 1௦ நாள்‌ 
காலை, மாலை வத்திராஞ்சனப்‌ புகை யூட்டிவர நாக்கிற்‌ புண்ணும்‌ கண்ட 
நோய்கள்‌ யாவும்‌ தீரும்‌. 


நாக்கு நோய்‌ - மருத்துவம்‌ 181 


வத்திராஞ்சனப்‌ பூகை செய்முறை - வெள்ளீயம்‌ 31 பலம்‌ நெருப்பில்‌ 
விட்டு உருக்கி 2 கழஞ்சு இரசத்தை அதனுடன்‌ தொந்தித்து, கல்வத்திட்டு, துருசு, 
துத்தம்‌, கந்தி, சிலை, மால்தாரம்‌, வெண்குங்கிலியம்‌, கடுகுரோகணி வகைக்கு 
2 கழஞ்சு, இலிங்கம்‌ 3 கழஞ்சு இவைகளையெல்லாம்‌ தனித்தனியாக நன்றாகப்‌ 
பொடித்து, வங்கத்தோடு சேர்த்து நன்றாயரைத்து, எருக்கம்‌ பாலூட்டி யுலர்த்திய 
துணியில்‌ அரைத்துப்‌ பொடியை 13 பங்கு செய்து, 13 திரி செய்யவும்‌. இத்‌ 
திரியைக்‌ கொளுத்தி வாயினாற்‌ புகையையிழுத்து மூக்கினால்‌ வெளிவிட்டால்‌, 
நாசிகா பீடம்‌, மூக்குச்‌ சூலை, நாக்கிலுண்டாம்‌ சிலந்தி, உண்ணாக்கு வளர்ச்சி, 
மண்டைச்‌ சூலை, மூலம்‌, பிளவை, பவுத்திரம்‌ ஆகியவை தீரும்‌. 


அட்டசூத பற்பம்‌ செய்முறை - இரசம்‌, கந்தி, வகைக்கு 6 கழஞ்சு, 
கல்வத்திட்டுக்‌ கலந்தரைத்துப்‌ பிறகு முருக்கிலைச்சாறு, கையாந்தகரைச்‌ சாறு, 
ஆடாதோடைச்‌ சாறு, கற்றாழைப்பால்‌, கடுக்காய்க்‌ குடிநீர்‌ முறையே ஒவ்வொரு 
சாற்நிலும்‌ மும்‌ மூன்று நாள்‌ அரைக்க வேண்டும்‌. அரைத்து வில்லை தட்டி 
மூன்று நாள்‌ காயவைத்து, குஞ்சு பொரித்த கோழி முட்டை யோட்டைத்‌ தூய்மை 
செய்து, வில்லைக்கு 3 பங்கு இருக்கும்படியெடுத்துக்‌ கொள்ளவும்‌. அந்தச்‌ 
சிற்றண்டத்தைப்‌ பொடித்துப்‌ பாதியையொரு சட்டியிற்கொட்டி அதன்‌ மீது 
வில்லையை வைத்து மிகுதியுள்ள பொடியை மேலே கொட்டி மேற்சட்டி மூடி, 
சீலை செய்து அடுப்பேற்றி 8 சாமம்‌ காடாக்கினியாக எரிக்கவும்‌. சீலையை நீக்கிப்‌ 
பார்க்க மருந்து நீற்றிருக்கும்‌. பொடித்துக்‌ கொள்ளவும்‌. 


துணை மருந்து - மிளகு, சுக்கு, காயம்‌, ஓமம்‌, வெங்காரம்‌ இவற்றின்‌ 
பொடியுடன்‌ சேர்த்துண்ணவும்‌. 


நாக்குச்சிலந்திக்கு - செவ்விளநீர்‌ மட்டைச்சாறு படி 12, 
விட்டுணுக்கிரந்திச்சாறு படி 12, சுடுவான்‌, கருஞ்சீரகம்‌, அமுக்கரா வகைக்குக்‌ 
கழஞ்சு 1 கூட்டிக்‌ காய்ச்சி வடிகட்டி 7 நாள்‌ உட்கொண்டு வாய்‌ 
கொப்புளித்து வரவும்‌. 


உள்‌ நாக்கு வளர்ச்சிக்கு மருத்துவம்‌ 
முடி தும்பையிலையும்‌ பூண்டையுமரைத்து உச்சியில்‌ பிடரியிலும்‌ 
தேய்த்து மூன்றல்லது நான்கு மயிரை உச்சியிலிழுக்கவும்‌. இப்படி 3 நாள்‌ 
செய்யவும்‌. செய்த பின்‌ அவ்விடத்தில்‌ நெய்‌ பூசவும்‌. 


மேற்கூறிய மருத்துவ முறைக்குத்‌ தீராவிடின்‌ கருவி கொண்டு வெட்டி 
விடவும்‌. 


182 தத்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 

வேறு - ஆலம்‌ விழுது, கொடிவேலி வோப்பட்டை வேளைவேர்‌, 
நாயுருவி வேர்‌, இவற்றுடன்‌ ஆமணக்கு ஓட்டுப்‌ பொடியையும்‌ சேர்த்து 
அரைத்துத்‌ தடவி வரலாம்‌. 

வேற - முட்சங்கன்‌ இலையையும்‌ சுண்ணாம்பையும்‌ சேர்த்‌ 
தரைத்துப்‌ பூசவும்‌. 

குறிப்பு - இதைப்‌ பூசி வரும்போது புழுங்கலரிசி மாவுடன்‌, 
சங்கிலையைச்‌ சேர்த்து உண்டாக்கிய உரொட்டியை யூட்டி வரவேண்டும்‌. 


மேற்டூச்சுத்‌ தைலம்‌ - சண்பகப்பூ, கிராம்பு, சீரகம்‌, கோட்டம்‌, மதுரம்‌, 
ஓமம்‌, மாதுளம்‌ பிஞ்சு இவற்றை நெய்யில்‌ சேர்த்துக்‌ காய்ச்சிப்‌ பூசி வரவும்‌. 


32. பல்‌ நோய்கள்‌ 


1. பற்கூச்சம்‌ 2. பற்குத்தல்‌ 3. பல்லாட்டம்‌. 4. பல்‌ சாய்தல்‌, 
5. குட்டிப்‌ பல்‌, 6. பல்சிராய்‌, 7 பல்‌ உதிரல்‌, 8. பல்‌ கருத்தல்‌, 9. பல்‌ பிளத்தல்‌, 
10. பற்புழு. 


பூல்லடி நோய்கள்‌ 


1. பல்‌ ஊன்‌ மெலிவு, 2. பல்லடிக்கரைவு, 3. பல்லடி வீக்கம்‌, 4. பல்லடிக்‌ 
கொதிப்பு, 5. பல்லடிக்‌ கட்டி, 6. பல்லடித்துளை, 7. பல்லடி 
ஊன்‌ வளர்ச்சி, 8. பல்லடியுள்ளூன்‌ குறைதல்‌, 9. பல்லடி கருத்தல்‌, 10. பல்லடி 
மஞ்சளாதல்‌, .11. பல்லடி வெளுத்தல்‌, 12. பல்லடி பலநிற மடைதல்‌, 
13. பல்லடிக்‌ காயம்‌. 


பற்புழுவுக்கு மருத்துவம்‌ - ஓமத்தீநீர்‌ கொப்புளிக்கப்‌ பயன்படும்‌. 
அர்க்கக்ஷார நாளிகா சூரணம்‌ (எருக்கனுப்பு தேங்காயோட்டுக்கரி) பல்‌ தேய்க்க 
உதவும்‌. கல்நார்‌ பற்பம்‌, தசனப்‌ பொடி, உளுத்தமா பல்‌ தேய்க்கலாம்‌. 


பல்‌ வீங்குதற்கும்‌ துவாரம்‌ விழுதற்கும்‌ - கண்டங்கத்திரி வித்துப்‌ 
புகை, இலவங்கப்பட்டைத்‌ தைலம்‌, மருக்காரைக்‌ குடிநீர்‌ இவைகளைக்‌ 
கொண்டு தீர்த்துக்‌ கொள்ளலாம்‌. 


பற்சுற்றூ, பற்‌ கொதிப்பு இவற்றிற்கு மருந்து - இருவேலி, விலாமிச்சு, 
கீழாநெல்லி, எருக்கு, உத்தாமணி, நத்தைச்‌ சூரி , சிவன்வேம்பு, குறுந்‌ 
தொட்டி, பேராமுட்டி, சிறுபீளை, வேல்‌, கோட்டம்‌, பூண்டு, சந்தனம்‌, சண்பக 
மொட்டு, கருஞ்சீரகம்‌, திப்பிலி, சுக்கு, தேவதாரு இவைகளைக்‌ குழிப்புட 
நெய்யிறக்கிப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளவும்‌. 


பல்லாட்டத்திற்கு மாற்று - சுக்கு, மிளகு, மஞ்சள்‌, கடுக்காய்‌, 
இந்துப்பு, வெளிச்சிப்‌ பிசின்‌, திப்பிலி, வெங்காரம்‌, முதியார்‌ கூந்தல்‌, வேலிப்‌ 
பருத்தி வேர்‌, பெருமருந்து வேர்‌, கழற்சிப்‌ பருப்பு ஓரளவாகத்‌ தூக்கிப்‌ 
பொடித்து தேனிலிழைத்துப்‌ பலலாட்டத்கற்டும்‌ பற்கட்டிக்கும்‌ பூசி வெந்‌ 
நீரில்‌ வாய்‌ கொப்புளித்து வரலாம்‌. 


வேறு - தூதுளை வேரால்‌ பற்றுலக்கி வெள்வேலெண்ணெயை 
உபயோகிக்கலாம்‌. 


184 ்‌ சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


ஆடும்‌ பற்களுக்குப்‌ பூகை - சாரணைவேர்‌, எருக்கன்‌ வேர்‌, சந்தனம்‌, 
சாம்பிராணி, வசம்பு, சுக்கு, இலிங்கம்‌ இவற்றைப்‌ பொடித்துப்‌ புகை 
பிடிக்கலாம்‌. புகை பிடிக்குமுன்‌ வேப்ப முத்து நெய்யைத்‌ தடவிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


பற்‌ பூழுவுக்கு - பாகலிலைச்சாறு, சிறுவழுதுணைச்சாறு, எள்நெய்‌ 
இவற்றை ஓரளவாகக்‌ கூட்டி வாயிலிட்டுக்‌ கொப்புளிக்கவும்‌. 


வேறு - காற்றோடிக்காய்‌ (ஆதொண்டை), பூண்டு, மிளகு, சுக்கு, 
பனை வெல்லம்‌ இவற்றை நோகூறாகச்‌ சேர்த்தரைத்துத்‌ துணித்துண்டிற்‌ பூசிப்‌ 
பற்களிடையே புழுவுள்ள இடத்தில்‌ வைக்கலாம்‌. 


பல்‌ வன்மை பெறற்கு - நீர்‌ வற்றிய தேங்காயை மெல்லியதாகச்‌ சீவி 
உத்தமகாணி வேரும்‌ சேர்ததுப்‌ பிசைந்து வெய்யிலில்‌ வைக்கத்‌ தயிலம்‌ 
பிறக்கும்‌. அதனைப்‌ பிழிந்து பச்சைக்‌ கற்பூரப்‌ பொடியை யதிற்றூவிப்‌ 
பல்லடியிலிடப்‌ பல்‌ வலுக்கும்‌. 


பல்‌ வீக்கத்‌ (பேத்தை) திற்குப்‌ பொடி - சேங்கொட்டை, துருசு, 
கல்லுப்பு இவற்றைத்‌ தனித்தனியே சுட்டெடுத்து, இம்மூன்றுக்கும்‌ நேர்‌ - 
கூறும்‌ ஏலப்‌ பொடி சேர்த்துக்‌ கலந்து, பற்றுலக்குவதுடன்‌, பல்லடியில்‌ வைக்க 
வீக்கந்‌ தீரும்‌. ஆனால்‌, உடனே வாய்‌ கொப்புளிக்கக்கூடாது. 


33. கண்ணோய்‌ 


நல்ல கண்ணியல்‌ 
“வெள்ளையில்‌ சிவப்புறாது விளங்குநற்‌ படிகம்‌ போன்று 
ஒள்ளிய சோதி தன்னில்‌ ஒளி நிற வண்ண மாகில்‌ 
உள்ளொளி பொருந்த வங்கே உன்முகம்‌ விளங்கத்‌ தோன்றில்‌ 
ஒள்ளிய நயன மாகும்‌ உண்மையீ தறிந்தி டாயே. ” 


“பங்கமில்‌ விழியி னீளம்‌ பகர்தரு மகலந்‌ தன்னோ 

டிங்கத னாழ நீ தான்‌ இயல்புட னுரைக்கக்‌ கேளாய்‌ 

அங்குல மிரண்டி னோடே யரையுமொன்‌ றுன்ன லாகும்‌ 
செங்கயல்‌ விழியின்‌ மாதேசெகத்துளோர்க்‌ கறிந்து கொள்ளே. ” 


“நயனத்தில்‌ மூன்றத்‌ தொன்று நகைகரு விழியே யென்ப 
பயணொத்து நிலவு மாறு பகுத்திடு மேழி லொன்று 
வியனொத்த சோதி யென்ப மேதினி தனில்வாழ்‌ மக்கட்‌ 


கயனொத்துப்‌ படைத்தான்‌ கண்டாய்‌ அன்னமென்‌ னடையணங்கே. ” 


வெள்‌ விழியில்‌ செம்மை நிறமின்றிப்‌ படிகக்கல்‌ போன்று வெண்மை 
யாகவும்‌ தெளிவாகவு மிருக்க வேண்டும்‌. சோதியென்று கூறப்படும்‌ தாரை 
யானது கருநிறத்தோடும்‌ பாவையில்‌ கண்ணைச்‌ சோதிப்பவரின்‌ உருவ 
மானது தெளிவாகவுந்‌ தெரிய வேண்டும்‌. ப 


கண்ணின்‌ நீளம்‌ 2 அங்குலம்‌, அகலம்‌ 1/2 அங்குலம்‌, ஆழம்‌ 1 அங்குலம்‌ 
என்றறிக. ' | 


முழுக்‌ கண்ணில்‌ 1/2 பாகம்‌ கருவிழியும்‌, பாவை கருவிழியில்‌ 1/7 
பாகமுமாகும்‌. 


கண்ணோய்‌ தொண்றோற்றாறின்‌ பெயர்‌ 


அக்கிர ரோகம்‌ அவிகாய விரணம்‌ 
உக்கிர ரோகம்‌ உடைந்தெழுந திடுதல்‌ 
சாய்கண்‌ குருடு தடிப்புத்‌ தினவு 

தூய வெண்குருடு சுக்கிர ரோகம்‌ 


மாலை காசம்‌ மருவுகண்‌ சிவப்பு 


186 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


நீல காசம்‌ நெறியொளி மழுங்குதல்‌ 


அருவிநீர்‌ தும்மல்‌ அடைந்தெழுந்‌ திடுதல்‌ 
பருமுளை யெழுச்சி படர்வெள்‌ ளெழுத்து 
சோதியில்‌ விரணம்‌ துர்மாமிச வளர்ச்சி 
கோதிலா விழியில்‌ குருதி சீழ்‌ பிடித்தல்‌ 
நிமை முழி மாமிசம்‌ நெருக்கிப்‌ பிடித்தல்‌ 
அழிகண்‌ புழுவெட்டாந்தெழுந்‌ திடுதல்‌ 
நாக படலம்‌ நன்முழி விழுங்கி 

மேக வெட்டையால்‌ மேவிடு மந்தம்‌ 
முழிகண்‌ குருடு முன்னிமைக்‌ குத்து 
வாத காசம்‌ மணிகாசம்‌ கண்குருடு 
உருவிழி புடைத்து உயாந்தெழு காளான்‌ 
பரவைப்‌ பூவொடு பஞ்சுநீர்ப்‌ படலம்‌ 
அமரம்‌ புகைச்சல்‌ அதிகமந்‌ தாரம்‌ 

திமிரம்‌ சேர்நெறி செவ்வேர்‌ முடமயிர்‌ 
அந்திர காசம்‌ அழற்றின கண்ணோய்‌ 


.. சந்திர ரோகம்‌ தலையெழு நாயிறு ப 


கூசி விழித்தல்‌ குவளை நெறித்தல்‌ 

காச மிருட்சி கண்விர ணப்பூ 

துண்ணு காசம்‌ சுழல்விழி யெரித்தல்‌ 
அன்ன கோபம்‌ அழற்றிய மாலை 
கண்பக்கப்‌ படலம்‌ கற்பமா ரோகம்‌ 
அக்கரம்‌ பில்லம்‌ அளித்திடும்‌ பிரித்தல்‌ 
பித்த காசம்‌ பிறவிக்‌ குருடு 

துத்திடுங்‌ காளான்‌ துன்னுவெண்‌ புகைச்சல்‌ 
கண்ணி லெழுச்சி கண்குவளை நெரித்தல்‌ 
விரண சுக்கிரன்‌ வெண்ணோக்‌ காடு 
சூழ்ந்திடும்‌ பிலலம்‌ சேராக்‌ கண்துடிப்பு 
வருஞ்சல ரோகம்‌ மயிர்ப்புமு வெட்டு 
விதன மந்தாரம்‌ வீங்குதல்‌ விழியனல்‌ 
மதன மந்தாரம்‌ வளாந்தெழு ரோகம்‌ 
சுடர்பல தோன்றல்‌ சுடரதி மாமிசம்‌ 
உயாந்த கண்‌ புடைத்தல்‌ உவரெழு காசம்‌ 
வால காசம்‌ மருவிழி காசம்‌ 

ஒரு நீர்ப்‌ பில்லம்‌ ஒரு நீர்ப்‌ பாய்ச்சல்‌ 





கண்ணோய்‌ வரு வழி 187 
குவளை விப்புருதி குன்றிமைத்‌ தடிப்பு 
குவளை காசம்‌ கொடும்புழு வெட்டு 
மந்தார காசம்‌ வாலையிற்‌ காசம்‌ 
அந்திர விரணம்‌ இமையோ டுறுத்தல்‌ 
நத்தைப்‌ படுவன்‌ நற்குவ ளையோடு 
புத்து எழுந்திடும்‌ பொங்கிய விதனம்‌ 
எண்ணிய வியாதிகள்‌ தொண்ணுற்‌ நாறும்‌ 
கண்ணினில்‌ வினையெனக்‌ கருத லாமே 
என அகத்தியர்‌ நயனவிதி ஐந்நூற்றில்‌ கூறியுள்ளது. 
அவை :- 
1. அக்கிரரோகம்‌ 2௦. சோதிகா விரணம்‌ 
2. அவிகாய விரணம்‌ 21. மணி நீல காசம்‌ 
3. உக்கிரரோகம்‌ 22. படிகுந்தம்‌ 
4.  உடைந்தெழு காசம்‌ 23. மதன மந்தாரம்‌ 
5. சாய்கண்‌ குருடு 24. நாகபடலம்‌ 
6. இமைத்தடிப்பு 25. நீர்ப்‌ பாய்ச்சல்‌ 
7. கண்‌ தினவு 26. அரூபம்‌ 
8. தூயகண்‌ குருடு 27. வெள்ளைப்படலம்‌ 
9. சுக்கிர ரோகம்‌ 28. கண்‌ விரணம்‌ 
1௦. மாலைகாசம்‌ 29. நீரொழுக்கம்‌ 
11. சுழல்‌ வண்டெரிதல்‌ 30. நீல காசம்‌ 
12. அன்னகோபம்‌ 31. குமரிகாசம்‌ 
13. மருவுகண்‌ சிவப்பு 32. வாதகாசம்‌ 
14. ஊறு காசம்‌ 33. முடமயிர்‌ 
15. எரிவிழி மழுங்குதல்‌ 34. கண்குருடு 
16. பற்பரோகம்‌ 35. அடைந்தெழுந்திடுதல்‌ 
17. அதிமந்தம்‌ 36. பருமுளை 
18. குவளை நெறித்தல்‌ 37. எழுச்சி 
19. அழிகண்‌ பிரித்தல்‌ 38. துூர்மாமிசம்‌ 


188 


99. 
40. 
41. 
42. 
43. 
44. 
45. 
46. 
47. 

48, 
49. 
50. 
51. 
52. 
53. 
54. 
55. 
56. 
57. 
58. 
59. 
60. 

6. 


62 


63. 
64. 
65. 
66. 
67. 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
வெள்ளெழுத்து 68. சுடர்‌ பலதோன்றல்‌ 
உறுவிழி புடைத்தல்‌ 69. வீங்கி விழித்தல்‌ 
பரவைப்பூ 70. மதன மந்தாரம்‌ 
பஞ்சு நீர்ப்படலம்‌ 71.  சுடரதி மாமிசம்‌ 
அமரம்‌ 72. உண்டை எழுச்சி 
புகைச்சல்‌ 73.  வாரெழு காசம்‌ 
அதிமந்தாரம்‌ 74. உயர்ந்து கண்‌ புடைத்தல்‌ 
. திமிரம்‌ 75. வாலகாசம்‌ 
சோதி நெறி 76. நீர்ப்பில்லம்‌ 
செவ்வேர்‌ 77. மந்தார காசம்‌ 
சிலேத்தும காசம்‌ 78. குவளை விப்புருதி 
குவளை நெரித்தல்‌ 79. கும்பிமைதடித்தல்‌ 
காசமுறுகி 80. குவளை காசம்‌ 
மாலைக்‌ கண்‌ 81. நத்தைப்படுவன்‌ 
துண்ணுகாசம்‌ 82. குவளைப்படுவன்‌ 
சுழல்‌ விழி எரித்தல்‌ : 83. புத்தியழித்தல்‌ 
பக்கப்படுவன்‌ 84. பொங்கிய விதனம்‌ 
அக்கரம்‌ 85. கண்ணோய்‌ 
பில்லம்‌ 86. சந்திரரோகம்‌ 
அழிந்திடும்‌ பிரித்தல்‌ 87.  எழுநாயிறு 
பித்தகாசம்‌ 88. கூசி விழித்தல்‌ 
துத்திடுங்காசம்‌ 89. இரத்தப்படலம்‌ 
துண்ணுவெண்புகைச்சல்‌ 90. நீர்ப்படலம்‌ 
சோராக்‌ கண்துடிப்பு 91. அழற்றி 
வெண்ணோக்காடு 92. பிறவிக்குருடு 
சூழ்ந்திடும்‌ பில்லம்‌ 93. வருஞ்சலரோகம்‌ 
மயிர்ப்புழுவெட்டு 94. கொடுப்புழு வெட்டு 
விதன மந்தாரம்‌ 95. இமையொடுறுத்தல்‌ 
வளர்ந்தெழு ரோகம்‌ 96. அந்திர காசம்‌ 


கண்ணில்‌ மருந்திடு நேரம்‌ 189 


கண்ணோய்‌ வரு வழி 


“கெர்ப்பத்திற்‌ சிசுவாழ்‌ போது கிருமிகள்‌ சோந்திட்‌ டாலும்‌ 
கப்பிய பசியுற்‌ றாலுங்‌ கலக்கங்‌ கொள்‌ திகில்நோந்‌ தாலும்‌ 
செப்புமாங்‌ கனிகாய்‌ மெத்த தேடியே புசித்திட்டாலும்‌ 
ஓப்புறு மகவின்‌ கண்ணில்‌ வியாதிவந்‌ தணுகுந்‌ தானே. " 


கண்ணோய்க்‌ காரணம்‌ 


“கடுகிய வெயிலி னாலும்‌ கனத்தடி சுடுகை யாலும்‌ 

தடியடி படுகையாலும்‌ தலையது சுமையி னாலும்‌ 

முடுகவே எண்ணெய்‌ வார்த்து மூழ்கிப்பின்‌ படுக்கை யாலும்‌ 
படிப்பினிற்‌ கூர்மையாலும்‌ படர்ந்திடும்‌ கண்ணினோயே. ” 


'உட்டண மதிகத்‌ தாலும்‌ உதித்திடு மந்தத்‌ தாலும்‌ 
உட்டணப்‌ பொருள்க டம்மை யுகந்துதான்‌ முகர லாலும்‌ 
உட்டண வெயிலில்‌ நாளு முழன்றுநீ ராட லாலும்‌ 
உட்டண மதிக மீறி உதித்திடுங்‌ கண்ணினோயே. ” 


“நித்திரை யிலாத தாலும்‌ நீள்வெயி லெழுகல்‌ தன்னால்‌ 
நித்திரை சமயந்‌ தன்னில்‌ நிமிர்தலை கவிழ்தல்‌ தன்னால்‌ 
பத்தியங்‌ காடி கொள்ளல்‌ பருகுநீ ரதிகங்‌ கொள்ளல்‌ 
மத்திய மதிகக்‌ காற்றால்‌ வந்திடுங்‌ கண்ணி னோயே. " 


“மனமிடை குன்றி னாலும்‌ மாதர்தம்‌ மாசை யாலும்‌ 

கனமலச்‌ சேர்க்கை யாலும்‌ கவிழ்ந்திடு பார்வை யாலும்‌ 
தனமிகக்‌ கெடுகை யாலும்‌ தணிவிலா நடையி னாலும்‌ 
சினமிகக்‌ கொள்ள லாலும்‌ சேர்ந்திடும்‌ நயன நோயே. ” 


“கண்ணது அழன்றெ ரித்த காரண மேதோ வென்னில்‌ 
நண்ணிய வப்பு தன்னை நலமிகப்‌ பருகை யாலும்‌ 
திண்ணிய வறட்சி யாலும்‌ சேரந்தெண்ணெய்‌ போகா தாலும்‌ 
விண்ணெழு மின்ன லோடு விளங்குதீப்‌ பார்ப்ப தாலும்‌. " 


190 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


“தடியடி படுகை யாலும்‌ தலையதிற்‌ சுமையி னாலும்‌ 
கடிவிரை நடையி னாலும்‌ கவிழ்ந்திடும்‌ பார்வை யாலும்‌: 
நெடுவிரல்‌ நகத்தி னாலும்‌ நெருங்குநித்‌ திரையி னாலும்‌ 
படியெழு கூர்மை யாலும்‌ பாவையிற்‌ படரு நோயே." 


“உண்‌ டிடு மசனந்‌ தன்னி லுகந்துகல்‌ கடிக்கை யாலும்‌ 
கொண்டகல்‌ மயிரி னாலுங்‌ கொடுமலச்‌ சேர்க்கை யாலும்‌ 
பண்டுவெற்‌ நிலையும்‌ பாக்கும்‌ பக்கரை யடக்கை யாலும்‌ 


கண்டநேத்‌ திரந்த னக்குக்‌ கருதிய நோய்க்குத்‌ தாயாம்‌. ” 


என அகத்தியர்‌ நயன விதியிலும்‌, 


“பாரேய்‌ பொடிசுடல்‌ பருவெயின்‌ மேற்படல்‌ 
வாரேறு கொங்கையாள்‌ மாயை மிகச்செயல்‌ 
காரே முமுக்கறல்‌ கண்ணா லனல்பார்த்தல்‌ 


சீரேறு பாடாணம்‌ தின்றதாற்‌ கண்ணோயே. ” 


“கண்ணோய்‌ வருகிற காரண மின்னுங்கேள்‌ 
பண்ணான மேகத்தாற்‌ பருவெட்டை வாயுவால்‌ 
தண்ணா மலக்கட்டால்‌ தண்சலக்‌ கட்டினால்‌ 


புண்ணா மிரணத்திற்‌ போடுங்கா ரத்தாலே.” 


“காரச்‌ சுறுக்காற்‌ கடுரசத்‌ தூமத்தால்‌ 
நேரொத்த சார்நின்ற மூக்கின்‌ வாசத்தால்‌ 
பாரொத்த பேதியாற்‌ பலபல தண்ணீரால்‌ 
சீரொத்த கண்ணில்‌ சிறக்கும்‌ வியாதியே. ” 


எனத்‌ திருமூலர்‌ கூறியவற்றாலும்‌ அறிக. 


கண்ணோய்ப்‌ பொதுக்காரணம்‌ - தலையில்‌ மிகுபாரத்தைச்‌ சுமத்தல்‌, 


வெயிலில்‌ அலைதல்‌, எண்ணெய்‌ முழுக்கு தவறுதல்‌, மலின நீரில்‌ 
முழுகுதல்‌ ஆகியவற்றாலும்‌, அளவுகடந்து மயக்கந்தரும்‌ பொருள்களைப்‌ 
பயன்படுத்தலாலும்‌, பெண்களை அடிக்கடி கூடுவதாலும்‌, புறக்காயங்‌ 
களினாலும்‌, காதினுள்‌ பூச்சி செல்லுதலாலும்‌ கண்ணோயுண்டாகும்‌. 


கண்ணில்‌ மருந்திடு நேரம்‌ 191 


சிறப்பூக்‌ காரணம்‌ - தலை முழுகும்‌ போது எண்ணெய்‌ நன்றாக 
விடாமற்படி முழுகுதல்‌, காலில்‌ தாள்காப்பு அணியாமல்‌ சுடுகின்ற தரையில்‌ 
நடத்தல்‌, பொருள்களைக்‌ கவனித்து உற்று நோக்குதல்‌, மிகச்‌ சீற்றங்‌ 
கொள்ளுதல்‌, கருவுற்றிருக்கும்‌ போது தாயின்‌ கருப்பையில்‌ பூச்சிகள்‌ சேரல்‌ 


என்பனவேயாம்‌. 
கண்ணில்‌ நோயணுகாதிருக்கக்‌ கடைபிடிக்க வேண்டுபவை 


“நிலமிசை மாந்தர்‌ நோய்கள்‌ நீங்கிடத்‌ திங்க ளாறில்‌ 
சலமறச்‌ சத்தி செய்யத்‌ தக்கதாம்‌ சதுர்மா தத்தில்‌ 
மலமறப்‌ பேதி செய்ய மாத மொன்‌ நினிலே நசியம்‌ ' 
பலமுற மூன்றா நாள்‌ அஞ்சனமிடப்‌ பகாந்த தாமால்‌.” 


ஆறு திங்கட்‌ கொருமுறை வாந்தி மருந்தும்‌, நான்கு திங்கட்‌ கொருதரம்‌. பேதி 
மருந்தும்‌, திங்கட்‌ கொருதரம்‌ நசியமும்‌, மூன்று நாட்‌ கொருமுறை கண்‌ 
“மருந்தையும்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 


மேற்கூறியவாறு செய்வதால்‌ அடையும்‌ பலன்‌ 


“ஆதிமுப்‌ பிணிகள்‌ தீர அமைத்திடத்‌ தொழில்கள்‌ நான்கில்‌ 

பேதியில்‌ தாழும்‌ வாதம்‌ பித்தம்சத்‌ திக்கத்‌ தாழும்‌ 

ஓதிய நசியத்‌ தாலே உயர்கபம்‌ தீரு மிக்க 

ஓதியஞ்‌ சனத்தால்‌ கண்ணில்‌ நிகரிலா ஒளியுண்‌ டாகும்‌.” 

பேதி மருத்துவத்தால்‌ வலி குறையும்‌, வாந்தி செய்வித்தால்‌ அழல்‌ 
குறையும்‌, நசியஞ்‌ செய்வதால்‌ ஐயந்தாழும்‌, கண்ணில்‌ மருந்திடுவதால்‌ 
மிக்க ஒளியுண்டாகும்‌. 


மேலே கூறப்பட்ட மருந்துகளை நாளினிடு நேரம்‌ 


“செய்யநற்‌ பேதி தானும்‌ செய்வதும்‌ கால மேற்க 
உய்யும்‌ஓக்‌ காளத்‌ துக்கே உகந்ததோர்‌ சாமத்‌ துள்ளாம்‌ 
பொய்யுமா நசியந்‌ தானும்‌ பெரும்பதி னேழுக்‌ குள்ளாம்‌ 
மெய்யுறு மருந்தே கண்ணில்‌ மிகுந்திடும்‌ அந்தி மிக்காம்‌. ” 
பேதி மருந்தைக்‌ காலை நேரத்திலும்‌, வாந்தி மருந்தை ஒரு சாமத்திற்‌ 
குள்ளும்‌, பதினேழு நாழிகைக்குள்‌ நசியமும்‌, அந்தி நேரத்திற்குள்‌ கண்‌ 
மருந்தையு மிடவேண்டு மென்பதாம்‌. ச 


[1192 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
திங்கட்குத்தக, கண்ணில்‌ மருந்திடு நேரம்‌ 
“மிக்கவ ரெழுது காலம்‌ யாவுமா மிதுன நன்றோ 
டொக்கவே துலாந்தேள்‌ மாசம்‌ காலையாம்‌ உயர்வில்‌ லோடு 
தக்கம மகரம்‌ கும்பம்‌ மீனமத்‌ தியானம்‌ மற்ற ப 
- பக்கமா தங்கள்‌ கண்ணில்‌ பதினெட்டாம்‌ அஞ்ச னங்கள்‌. ” 
ஆனி, ஐப்பசி, கார்த்திகை இத்‌ தினங்களில்‌ காலை நேரத்திலும்‌, 
மார்கழி, தை, மாசி, பங்குனி இத்‌ திங்களில்‌ நண்பகலிலும்‌, சித்திரை, 
வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி இத்‌ திங்களில்‌ பதினெட்டு நாழிகைக்‌ 
குள்ளும்‌ மருந்திடல்‌ நன்மை தரும்‌ என்பதாம்‌. 
கண்ணில்‌ புற மருத்துவம்‌ செய்யும்‌ நேரம்‌ 
“களவுறு நரம்பு குத்தல்‌ கருவிக ளாடல்‌ காலை 
யளவுறு கொம்பு வைத்தங்‌ குதிரம்வாங்‌ குதல்மத்‌ தியானம்‌ 
அளவுறு அட்டை விட்டு ஆற்றுவ தந்தி காலம்‌ 
தளவுறு நகைப்பால்‌ வெய்யோர்‌ புரஞ்செற்றார்‌ சாற்றி னாரே. ” 


நரம்பு குத்தல்‌, சத்திரஞ்‌ செய்தல்‌ இவற்றைக்‌ காலையிலும்‌, நண்‌ 
பகலில்‌ கொம்பு வைத்துக்‌ குருதி வாங்குதலையும்‌, அட்டை விடுதலை 5 
மாலை நேரத்திலும்‌ செய்தல்‌ சிறப்புடையனவாம்‌. ட 
[ரற்றேய்த்தல்‌ 
“சீரபெறு நயனந்‌ தன்னில்‌ சோந்த நோய்‌ வாரா வண்ணம்‌ 
கார்செறி குழலினாளே கருதிடு தநத சுத்தி 
நீர்திகழ்‌ ஆல்‌ எருக்கு நிறைவேலம்‌ மருது பூலா 
சேரிடப்‌ பக்க முற்றி தேய்த்திட வலத்தில்‌ பின்னை.” 
சிறப்பாக ஆல்‌, எருக்கு, வேல்‌, மருது, பூலா ஆகிய இவற்றின்‌ 
குச்சிகளால்‌ பற்றேய்த்துச்‌ சுத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 
. உள்ளங்காலில்‌ நெய்‌ பூசுதல்‌ 


“கண்ணது பலகால்‌ நொந்து கடுகியே வழன்று வந்தால்‌ 
நண்ணிய உள்ளங்‌ காலில்‌ நறுநெய்யை மிகவும்‌ தேய்த்துத்‌ 
திண்ணிய தவிடு மாவால்‌ சிறக்கவே தூவி வைத்துத்‌ 
தண்ணெனக்‌ கழுவி நல்ல சந்தனம்‌ பூசத்‌ தீரும்‌.” 


கண்ணில்‌ மருந்திடு நேரம்‌ 193 


கண்ணழன்றிருப்பின்‌, படுக்கைக்குப்‌ போகுமுன்‌ உள்ளங்காலில்‌ 
ஆனெய்யை நன்றாய்த்‌ தேய்த்து, தவிட்டால்‌ பொருத்தி உறங்கி எழுந்து 
தண்ணீர்‌ விட்டுக்‌ கழுவித்‌ துடைத்து இழைத்த சந்தனத்தைப்‌ பூச அழற்சி 
நீங்கும்‌. 
கண்ணில்‌ நீரிடுதல்‌ 


“உண்டுகை கழுவிப்‌ பின்னை உறுமைய மூன்று துள்ளி 
வண்டணி குழலாள்‌ வார்த்து வளமிகும்‌ நிமையைத்‌ தேய்த்துக்‌ 
கொண்டொரு கடிகை நேரம்‌ குணமிகும்‌ கதிரைப்‌ பார்த்துப்‌ 
பண்டுபோ லிருக்கும்‌ போது பரிவுகள்‌ அமிர்த யோகம்‌.” . 


இரவில்‌ உண்டு, கை கழுவிய பிறகு கண்ணுக்குள்‌ மூன்று துளி 
தண்ணீர்‌ விட்டு இமைகளை நன்றாய்த்‌ தேய்த்து ஒரு கடிகை நேரம்‌ நிலவைப்‌ 
பார்த்து வந்தால்‌ கண்‌ ஒளியுறும்‌. ்‌ 

கண்ணுக்கு அஞ்சனமிடுதல்‌ - அஞ்சனம்‌ பலவகையுண்டு. 
சிறப்பாகச்‌ சேரக்‌ கூடிய பொருள்கள்‌, அஞ்சனக்கல்‌, பீதரோகணி, திப்பிலி, 
இந்துப்பு இவை முதலியன. மன்‌ 


நிலவைப்‌ பார்த்தல்‌ 


-. “கைவிரல்‌ தன்னைக்‌ கொண்டு கலந்துபல கணிபோல்‌ விட்டு 
துய்யசந்‌ திரனை மெள்ள தெளியவே நோக்கிப்‌ பாரும்‌ 
வெய்யொளி யுண்டு நீயும்‌ விரவிய கண்ணில்‌ நீரைத்‌ 
துய்யமாய்‌ விட்ட லம்பித்‌ துவளாகப்‌ பிசைந்தி டாயே.” 


கைவிரல்களைப்‌ பலகணிபோல்‌ பின்னிக்கொண்டு விசும்பில்‌ மாசல்‌ லாக்‌ 
காலங்களில்‌ மதியை அவ்விரலின்‌ இடைவெளியில்‌ சிறிது நேரம்‌ பாரத்‌ திருந்து, 
பிறகு, கண்ணில்‌ தண்ணீரை விட்டுக்‌ கழுவிவிட்டுக்‌ கண்களைப்‌ 
பிசைந்திடுவாயாக. இப்படிச்‌ செய்யக்‌ கண்ணுக்கு ஒளியுண்டாம்‌. 


ஏந்நேரங்களில்‌ கண்ணில்‌ மருந்திடலாகாது 


“தனக்குமந்‌ தாரந்‌ தானும்‌ தலையது முழுகி னாலும்‌ 
வினக்குறு மாதர்‌ மாதவிடையினால்‌ வெளிநின்‌ றாலும்‌ 
மனக்குறு பற்றுத்‌ தானும்‌ மருந்துதான்‌ இடுதல்‌ தானும்‌ 
கனக்குமே கண்ணில்‌ நோவு காண்பிக்கும்‌ செய்யா நாளே.” 


194 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 

மழை பெய்யும்போதும்‌ எண்ணெய்‌ தேய்த்து மூழ்கின பிறகும்‌, 
பெண்கள்‌ வீட்டு விலக்கா யிருக்கும்‌ போதும்‌ கண்ணுக்கு மருந்திட லாகாது; 
தவறிச்‌ செய்யின்‌ நோய்‌ மிகும்‌. 


கண்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை மருந்திடலாம்‌ என்பது 


காலையிலும்‌ மாலையிலும்‌ மருந்திடக்‌ கண்களின்‌ இருள்‌ நீங்கி நோய்‌ 


தீரும்‌. ஞாயிறு மறைந்த பின்‌ மருந்து போடலாகாது. ஒரு பொழுது மருந்திட 
வேண்டி யிருப்பின்‌, மாலை நேரமே சிறந்தது. 


மருந்திட்ட பின்‌ கண்ணிலிருந்து கரித்து நீர்‌ வடிந்தபின்‌ வெந்நீரால்‌ 
கண்ணைத்‌ துடைத்து விடல்‌ நலம்‌. 
கண்ணோய்க்கு மருத்துவம்‌ பெறுவோர்‌ கவனிக்க வேண்டுபவை 
வெயிலிலும்‌ நெருப்புள்ள இடங்களிலும்‌ இருக்கலாகாது. வெறியைத்‌ 


தரக்கூடிய சாராயம்‌ முதலிய குடித்தல்‌ கூடாது. பகற்றூக்கம்‌, முயற்சி 
இவைகளை நீக்க வேண்டும்‌. 


கண்ணோய்‌ 96-க்கு விரவம்‌ 


"கருவிழி தன்னில்‌ நோய்கள்‌ கலந்திடும்‌ நாற்பத்‌ தஞ்சும்‌ 
மருவிய வெள்ளை தன்னில்‌ வந்திடு மிருப தென்க 
பெருகவே யிமையில்‌ தோஷம்‌ பேர்பதி னாற தாகும்‌ 
பருவமாங்‌ கடையி ரண்டில்‌ பதினைந்து தோஷ மாமே.” 


கருவிழியில்‌ ......................... 45 
வெள்விழியில்‌ .................... 2௦ 
இமையில்‌... 292. 16 
கடைக்கண்ணில்‌ .................. 15 

ஆக: :2.:.222222 96 என அறிக 


இது நாகமுனிவர்‌ கூறியவாறாகும்‌. 


கண்ணில்‌ மருந்திடு நேரம்‌ 195 


வேறு 


“சோதியி விருபத்‌ தேழு தொல்கரு விழியில்‌ பத்து 

தீதுபன்‌ மூன்றாம்‌ வெள்ளை கிறந்திடு சந்தி லொன்பான்‌ 
கோதைகேள்‌ மூவெட்டாகும்‌ குவளையி னிமையி னுள்ளே 
ஏதமில்‌ நயன மெங்கும்‌ எழுந்தநோய்ப்‌ பதின்மூன்‌ றாமே. ” 


சோதியென்ற பாவையில்‌ 27, கருவிழியில்‌ 1௦, வெள்விழியில்‌ 13, 
கருவிழிக்கும்‌ வெள்விழிக்கும்‌ இடையில்‌ சந்து என்ற இடத்தில்‌ 9, 
குவளையெனப்படும்‌ மேலிமையில்‌ 24, கண்‌ முற்றும்‌ 133 ஆக 96 நோய்கள்‌ 
கண்ணிற்றோன்று மென்பர்‌ அகத்தியர்‌. ப 

முக்குற்ற அளவாகக்‌ கண்ணில்‌ உண்டாகும்‌ நோய்த்‌ தொகை 


“சேரவே தொண்ணூற்‌ நாரும்‌ திறந்திட வாயு நிற்கும்‌ 
மாருறு நாற்பத்‌ தஞ்சும்‌ மார்கபம்‌ இருப தென்க 

சீரிய பித்தி னோடு சிறந்தவை முப்பத்‌ தொன்று 
பேர்பெறு நயன ரோகம்‌ பேணிமுன்‌ பிறக்கு மாறே.” 


மேலும்‌ கண்ணில்‌ வளி மிகுதியால்‌ 45, பித்த மிகுதியால்‌ 31, ஐய 
மிகுதியால்‌ 2௦ ஆகப்‌ பிறக்கும்‌ என்று அகத்தியர்‌ நயன விதி கூறும்‌. 


இனிக்‌ கருவிழியிற்றோன்றும்‌ 45 நோய்கட்கு விவரம்‌ 


“தோன்றிய காச மெட்டுப்‌ படலமேழ்‌ குமுத மூன்று 

வான்விழி யுந்தல்‌ மூன்று திமிரமேழ்‌ வரியும்‌ மூன்று 

நீண்டசுக்‌ கிரனே யைந்து நெரிசல்குந்‌ தம்மும்‌ மூன்றாய்‌ 

மாண்விழிப்‌ பூவும்‌ மூன்றாம்‌ மணியினோய்‌ நாற்பத்‌ தைந்தே. " 
ரநோகமுனி நயன. விதி) 


காசம்‌ 8, படலம்‌ 7, குமுதம்‌ 3, விழியுந்தல்‌ 3, திமிரம்‌ 7, வரி 5, 
சுக்கிரன்‌ 5, நெரிசல்‌ 3, குந்தம்‌ 3, பூ 3 ஆகக்‌ கருவிழி நோய்‌ 45 ஆகும்‌. - 


காசம்‌ ஏட்டின்‌ பெயர்‌ 
“நேத்திர மதனிற்‌ காசம்‌ நினைவுட னுரைக்கக்‌ கேளாய்‌ 
பாத்திய நீல காசம்‌ பண்தரும்‌ பித்த காசம்‌ 


மாற்றிய வாத காசம்‌ மதித்திடும்‌ வால காசம்‌ 
ஏத்திய பகலெல்‌ மந்தம்‌ இன்பமந்‌ தார காசம்‌.” 


196 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
“செப்புமந்‌ தத்தாற்‌ சேருஞ்‌ சிலேட்டும காசத்‌ தோடு 
ஒப்பறு வலவியுங்‌ காசம்‌ உற்ற தோர்‌ விரண காசம்‌ 
மைப்படி கண்ணி னாளே வகுத்‌ தவிக்‌ காச மெட்டுங்‌ 


கப்பிடில்‌ மறையுங்‌ கண்டாய்‌ கண்ணெனக்‌ கழறு வாரே.” : 


(19 நீலகாசம்‌, (2) பித்தகாசம்‌, (8) வாதகாசம்‌, (4) வாலகாசம்‌, 


(5) மந்தாரகாசம்‌, (6) சிலேட்டும காசம்‌, (2) வலியுங்காசம்‌ (குமரிகாசம்‌), 
(89 இரணகாசம்‌. இவ்வாறு நாகமுனி நயனவிதி இருநூற்றில்‌ கூறப்‌ 
பட்டிருக்கிறது. 


. அகத்தியர்‌ நயனவிதி ஐந்நூற்றில்‌ மேலே கூறப்பட்ட எட்டில்‌ 


இரணகாசம்‌ நீங்கலாம்‌ ஏழுடன்‌ (1) உடைந்தெழு காசம்‌, (2) மாலைகாசம்‌, 
(3) ஊறுகாசம்‌, (4) மணிநீலகாசம்‌, (5) நீரெழுகாசம்‌, (6) துண்ணுகாசம்‌, 
௫ துத்திடுங்காசம்‌, (8) வாரெழுகாசம்‌, (9) குவளை: காசம்‌, (10) அந்திர 
காசம்‌ எனப்‌ பத்தையுஞ்‌ சேர்த்து, காசம்‌ பதினேழென்பர்‌. 


- காசங்களின்‌ குறிகுணங்கள்‌ - தீரும்‌ தீராதவையும்‌ 


“மணிதனில்‌ வண்டு போல்‌ வண்ணங்கள்‌ பலவு முண்டாய்த்‌ 
தணிவிலா வாத காசந்‌ தரியாம லோடி நிற்கும்‌ 

பிணியெனும்‌ பித்த காசம்‌ பிறங்கியே பச்சை போல 
மணுதனி லந்தி யாக வந்துறுஞ்‌ சிலேட்டும காசம்‌.” 


“கூறிய வால காசங்‌ கொழும்புகை யார்த்தல்‌ போலாம்‌ 
மாறிடும்‌ நீல காசங்‌ கருவிளம்‌ பூவின்‌ வண்ணஞ்‌ 
சீறுமந்‌ தார காசஞ்‌ செம்பஞ்சு மேகம்‌ போலாம்‌ 
வேறுள விரண காசம்‌ வெண்டமும்‌ பாகும்‌ காணே. ” 


“சொன்னதோர்‌ சிலேட்டு மகாசந்‌ தோன்றிடுங்‌ கருமை போலாம்‌ 
மின்னனாய்‌ பித்த காசம்‌ விளம்புமந்‌ தார காசம்‌ 

பின்னுமோர்‌ நீல காசம்‌ பேசிய ரோக மூன்றும்‌ 

மன்னுசாத்‌ தியங்கள்‌ மற்ற தஞ்சும சாத்ய மாமே.” 


மேற்கூறிய எண்‌ வகைக்‌ காசத்தில்‌ பித்தகாசம்‌, மந்தார காசம்‌, நீல காசம்‌ 


ஆகிய மூன்றும்‌ தீரும்‌. மற்றவை தீரா. 


1. வளிகாசம்‌ - கருவிழியில்‌ ஒரு வண்டு போல நிறம்‌ மாறுதல்‌ 


தோன்றும்‌. 


கண்ணோய்‌ விளக்கம்‌ 197 





2. மித்தகாசம்‌ - மேற்கூறியது போலவே பச்சை நிறமாயிருக்கும்‌. 

3. ஐயகாசம்‌ - இதில்‌ என்பைப்‌ போன்ற வெண்ணிறந்‌ தோன்றும்‌. 

4. வாலகாசம்‌ - இதில்‌ கருவிழியில்‌ புகை நிறமாயிருக்கும்‌. 

5. .நீலகாசம்‌ - இதில்‌ நீலமாகவும்‌ அல்லது விசும்பு வண்ணமாகவும்‌ 
இருக்கும்‌. 

6. மந்தாரகாசம்‌ - இதில்‌ பச்சையல்லது விண்‌  இரமாமிரு டம்‌. 

7. குமரிகாசம்‌ - இதில்‌ கருமை நிறமாக இருக்கும்‌. ப 

8. இரணகாசம்‌ - வெள்ளை இரணத்தைப்‌ போன்றிருக்கும்‌. 


இனி அகத்தியர்‌ நயன விதியில்‌ கூறியபடி காசங்களின்‌ 


குறிகுணங்களைக்‌ காண்போம்‌. 


7, வளிகாசம்‌ : 


“சுழிதனைக்‌ கடுத்துக்‌ கண்ணும்‌ சோரவே சுழித்து வாங்கும்‌ 

நெளியவே இமையும்‌ வீங்கி நின்றிடும்‌ உறக்க மில்லை 

சளியவே இடித்து நொந்து சலம்வீழும்‌ வாதை யாகும்‌ 

வழிபட நோயுந்‌ தீரா வாதமாம்‌ காச மாமே. " 

நடு விழியைக்‌ கடுத்துக்‌ கண்ணும்‌ சோர்வடையும்‌. அதாவது அக்‌ 

கண்ணில்‌ பார்வை இராது. நடுவிழியைச்‌ சுழித்து உள்ளே இழுக்கும்‌. இமைகள்‌ 
வீங்கும்‌. தூக்கம்‌ இராது. தலையை இடித்துக்‌ கண்களிலிருந்து நீர்‌ 
வடியும்‌. துன்பம்‌ மிகுத்திடும்‌. 
2. பித்தகாசம்‌ : 


“சினத்திடும்‌ சிவப்பே யாகும்‌ சிறுகவே பீளை கண்கள்‌ 

அனத்திடும்‌ பீளை தோன்றும்‌ அதிகமாய்ச்‌ சிவந்து கூசும்‌ 

சுனைத்தடஞ்‌ சோனை மாரி சொரிதல்‌ போல்‌ நீரே தூவி 

கனத்திடும்‌ பைத்திய யத்தின்‌ காசமாய்க்‌ கருத லாமே." 

ஒருவருக்குச்‌ சினத்தின்‌ காரணமாகக்‌ கண்கள்‌ சிவத்தல்‌ போலச்‌ 

சிவந்திருக்கும்‌. கண்கள்‌ சிறுத்திருக்கும்‌, பீளைசாரும்‌, கூச்சமிருக்கும்‌, 
சுனையில்‌ இருந்து நீர்‌ சுரப்பது போலவும்‌, மிக்க மழை பொழிவது போலும்‌ 
கண்ணிலிருந்து நீர்‌ வடியும்‌. 


198 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
8. ஐயகாசம்‌ : 
“வட்டமாய்‌ விழிக்க மாட்டார்‌ மழைமுகில்‌ சொரிந்தாற்‌ போல 
விட்டிலா நீரே நிற்கும்‌ வேதனை வெகுவாய்த்‌ தோன்றும்‌ 
கொட்டினாற்‌ போலே நெற்றி குலையவே வலிக்கு மாகில்‌ 
திட்டமே தெரியச்‌ சொன்னோம்‌ சிலேத்தும காசந்‌ தானே.” 
கண்ணை நன்றாய்‌ விழிக்க முடியாது. விசும்பினின்று மழை பெய்வது 
போல்‌ ஓயாமல்‌ நீர்‌ வடியும்‌. வலி மிகுந்திருக்கும்‌. தேள்‌ முதலிய நஞ்சுயிர்கள்‌ 
கொட்டினதுபோல்‌ நெற்றியில்‌ மிக்க வலியிருக்கும்‌. 
4. வாலகாசம்‌ : 
“காலமே புகைந்து யாமம்‌ கலநதபின்‌ விட்டுப்‌ போகும்‌ 
நீலம்போல்‌ தோற்றும்‌ நீர்விழி வேற தாகும்‌ 
சாலவே நீரும்‌ பாயும்‌ சலவர்ணம்‌ பாவைப்‌ பிள்ளை 
வாலிப வயதிற்‌ காணும்‌ வாலமாங்‌ காசந தானே.” 
காலை நேரங்களில்‌ கண்கள்‌ புகைச்சலாய்த்‌ தெரியும்‌. மூன்று மணி நேரம்‌ 
சென்ற பிறகு புகைச்சல்‌ நீங்கிப்‌ போம்‌. பார்வை சில சமயம்‌ நீல நிறமாகத்‌ 
தோன்றும்‌. சில சமயம்‌ வேறு வகையாயிருக்கும்‌. மிக்க நீர்‌ வடியும்‌. பாவை, நீரின்‌ 
நிறமாக விளங்கும்‌. இந்நோய்‌ காளையர்கட்கு உண்டாகும்‌. ஆகையால்‌, இதற்கு 


வாலகாசம்‌ என்ற பெயராயிற்று. 
. நீலகாசம்‌ : 

“நல்லதோர்‌ மணியும்‌ நொந்து நாளிலே புகைந்து காட்டும்‌ 

சொல்லவே புருவங்‌ கண்ணில்‌ சிரசினில்‌ சேர நோகும்‌ 

சொல்லவே சோதி நீலம்‌ சூட்சுசாய்‌ நீரும்‌ பாயும்‌ 

நல்லிமை நீங்கார்‌ நீலமாம்‌ காசந்‌ தானே.” 
முதலில்‌ தலையில்‌ நோய்‌ தோன்றிய பிறகு, கண்மணியில்‌ 
வலியுண்டாகும்‌. நாளுக்கு நாள்‌ கண்‌ புகைந்து கொண்டே வரும்‌. பாவையானது 
நீல நிறமாகி வரும்‌. வெகு நுட்பமாக நீரும்‌ வடியும்‌. 
6. மந்தாரகாசம்‌ : 

“சாயுங்‌ காலம்‌ மழைமேகம்‌ சண்டை கசப்பு புளிவிரும்பில்‌ 

காயங்‌ கனக்கில்‌ மலங்கட்டிக்‌ கன்னி யுடனே பேசிடுகில்‌ 

ஆய மான சோதி தன்னில்‌ அருண்ட புகைச்சல்‌ தானுண்டாம்‌ 

மாயம்‌ போல வந்திடுமந்‌ தார காச மெனலாமே.” 


கண்காசக்‌ குறி குணங்கள்‌ 199 


மாலை நேரத்திலும்‌, கார்‌ கம்மியுள்ள போதும்‌, சண்டையிட்டாலும்‌ 
கசப்புப்‌ பொருள்களையும்‌, புளிப்புப்‌ பொருள்களை விரும்பியுண்டாலும்‌, உடல்‌ 
கனத்தாலும்‌, மலக்கட்டிருந்தாலும்‌, பெண்ணைக்‌ கூடின நாளிலும்‌ - கண்ணுக்கு 
புகைச்சலுண்டாகு மாதலாலிதற்கு மந்தாரகாச மென்று பெயர்‌. 


7. குமரிகாசம்‌ (வலியுங்காசம்‌) : 


“கடுவலி கண்கள்‌ தன்னில்‌ கலங்கயே பீளை சாரில்‌ 
நடுவிழி தன்னில்‌ குத்தும்‌ நன்மணி புடைத்து வீங்கி 
வடுவென திரண்டு காட்டி வாயுவும்‌ சலமுங்‌ கோக்கும்‌ 
குடிதனைக்‌ கெடுக்கு மின்னாய்‌ குமரிதன்‌ காச மாமே.” 


கண்களில்‌ தாங்க முடியாத வலியுண்டாகும்‌. கண்கள்‌ கலங்கலாய்ப்‌ 
பீளை சாரும்‌, நடுவிழியில்‌ குத்தலுண்டாகும்‌. கண்மணி பெருத்து வீங்கி 
யிருக்கும்‌. கண்ணில்‌ வாயு மிகுந்து நீர்‌ கோத்துக்‌ கொண்டிருக்கும்‌. 
நாளடைவில்‌ பார்வையைக்‌ கெடுக்கும்‌. 


இதுவரை நாகமுனி நயன விதியில்‌ கூறிய எண்‌ வகைக்‌ காசங்களின்‌ 
பண்புகளையும்‌ அவ்வெண்‌ வகைகளுள்‌ அகத்தியர்‌ நயன விதியில்‌ 
பெயரளவில்‌ ஒற்றுமைப்பட்டு, குறிகுணங்களில்‌ வேற்றுமைப்ட்ட ஏழு 
காசங்களின்‌ குறநிகுணங்களையும்‌ கூறினோம்‌. 


இனி, நாகமுனி நயன விதியில்‌ கூறாத மற்ற பத்து வகைக்‌ 
காசங்களின்‌ பண்புகளைக்‌ கூறுவோம்‌. 


7. உ௫ைந்தெழு காசம்‌ : 
“அடைந்தெழும்‌ பீளை கட்டும்‌ அதிகமாய்ச்‌ சிவப்பு நீரும்‌ 
_ கடைந்திடும்‌ கருவி போலக்‌ கடைக்கண்ணைக்‌ குத்தி வாங்கும்‌ 
குடைந்திடு நெற்றி காதும்‌ குத்திடும்‌ உச்சி தன்னில்‌ 
உடைந்தெழு காச மென்றே யுரைத்தனர்‌ தமிழ்வல்‌ லோரே. ” 
கண்ணில்‌ மிகச்‌ சிவந்து பீளை சார்ந்து நீர்‌ வடியும்‌, கடைவிழியில்‌ வலி 
யிருக்கும்‌, நெற்றி, காது, உச்சி இவ்விடங்களில்‌ குத்தலுண்டாம்‌. 


2. மாலைகாசம்‌ : 


மருவிய கண்கள்‌ நொந்து வற்றியே எரிப்புண்‌ டாகில்‌ 
கருவிழி தன்னில்‌ சற்றே கலங்கிய ரூபம்‌ வேறாம்‌ 
அருவியே உருத்தி நொந்து அதிகமாய்ப்‌ புகைச்ச லுண்டாம்‌ 
உருவியே சாயுங்‌ காலம்‌ உதிக்குமே மாலை காசம்‌. ” 


௬ 


200 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


கக ட ப ப ப பு. ப பெட்ட ட ட ப ப ப ட பவ பபயபட்ட் பட்டப்‌ 
கண்கள்‌ நொந்து சிறுத்து எரிச்சலோடிருக்கும்‌. கருவிழி கலங்கி யிருக்கும்‌. 
உருத்து நொந்து கண்ணில்‌ புகைச்சலிருப்பதுடன்‌ மாலையில்‌ புகைச்சல்‌ 
மிகும்‌. ் 


83. ஊறுகாசம்‌ : 


“கடுக்கும்‌ கண்ணும்‌ சிவந்தெரிக்கும்‌ கட்டை பட்டபுண்போலாம்‌ 
படுக்கு மிரவில்‌ சதைவந்து பறந்து மூடும்‌ விழியடங்கும்‌ 

இடுக்கு மிகையுங்‌ கனத்திருக்கும்‌ இருண்டு தோற்றும்‌ பலவிதமாய்‌ 
ஒடுக்கம்‌ சற்றே மணிதோற்றும்‌ ஊறுங்‌ காச மெனலாமே.” 


புண்ணின்‌ மீது விறகு பட்டதுபோல கண்ணானது கடுத்து, சிவந்து எரிச்‌ 
சலோடிருக்கும்‌. இரவில்‌ படுக்கும்போது விழிமுழுதும்‌ சதை விரிந்து 
மூடிக்கொள்ளும்‌. கண்ணிடுங்கி இமை கனத்திருக்கும்‌. கண்ணிருண்டு 
பலவிதமாய்த்‌ தோற்றும்‌. கண்மணி சற்று சிறுத்திருக்கும்‌. 


்‌ 4, மணிநீலகாசம்‌ : 


“கூசிடுங்‌ குணமும்‌ நீரும்‌ கூர்விழி தன்னில்‌ குத்தும்‌. 

வீசிடும்‌ புகைந்து காட்டும்‌ விம்மியே வலிக்கு மாகில்‌ 

பேசிடு மணியி னுள்ளே பிணிபோலக்‌ கருத்துக்‌ காணும்‌ 

மாசிடுங்‌ குணங்கள்‌ கண்டால்‌ மணிநீல காச மாமே.” 
கண்கூசி நீர்வடியும்‌, விழியில்‌ குத்தலுண்டாகும்‌, பார்வை புகைந்து காட்டும்‌, 
கண்‌ விம்மிக்‌ கண்மணி கருத்திருக்கும்‌. 


5. நீரெழுகாசம்‌ : 


“கருவிழி கீழு மேலும்‌ கலந்துதான்‌ சிவப்பே யுற்று 
வெருவிடு மின்னல்‌ போல விசையுட னொந்து குத்தும்‌ 
பெருகிடுஞ்‌ சலமு மோடும்‌ பேசிடில்‌ கண்ணினோகும்‌ 
.நெருங்கிட இவைகள்‌ செய்யின்‌ நீரெழு காச மாமே.” 
கருவிழியின்‌ கீழும்‌ மேலும்‌ சிவந்து, ஆகாயத்தில்‌ மின்னல்‌ மின்னுவது 
போன்ற வலியுண்டாகும்‌. கண்ணில்‌ நீர்‌ பெருகியோடும்‌. பேசினாலும்‌ 
கண்ணில்‌ நோயுண்டாகும்‌. 


கண்காசக்‌ குறி குணங்கள்‌ 201 
6. தநூண்ணுகாசம்‌ : 


“வளர்ந்திடும்‌ சதைகள்‌ சூழ வலித்தும்‌ இமைக னக்கும்‌ 

தளர்த்திடும்‌ நீரும்‌ பாயும்‌ சளியவே இடித்துக்‌ குத்தும்‌ 

உளந்தனி லெரிப்புக்‌ கூச்சம்‌ உறுதியாய்ப்‌ புகைந்து காட்டும்‌ 

துளங்கிய குணத்தி னாளே துண்ணிய காச மாமே.” ்‌ 
கண்ணில்‌ சதை வளர்ந்திருக்கும்‌. கண்ணில்‌ வலியுடன்‌ இமை கனத்திருக் 
கும்‌. நீர்‌ வடியும்‌. தலையிடித்துக்‌ குத்தலுண்டாம்‌. கண்‌ கூசிப்‌ பார்வை 
புகையும்‌. 


7. தூத்திடுங்காசம்‌ : 

“குத்திடுங்‌ கண்ணைச்‌ சூழ குவளையி லருவு றுத்தி 

பத்திடும்‌ வெள்ளை யோடிப்‌ பறந்திடும்‌ விழிய டங்க 

உத்திடும்‌ பார்வை குன்றில்‌ ஒளியது மறைந்து காட்டும்‌ 

துத்திடுங்‌ காச மென்று சொல்லுவர்‌ பெரியோர்‌ தாமே.” 
கண்ணைச்‌ சுற்றிலும்‌ குத்தலுண்டாம்‌, கீழிமையில்‌ உறுத்தும்‌. கண்‌ முற்றும்‌ 
விசாலமாக வெள்ளை படர்ந்திருக்கும்‌. நாளடைவில்‌ பார்வை குறைந்து 
கொண்டு வரும்‌. 


8. வாரெழுகாசம்‌ : 
“நீர்விமும்‌ புகைச்ச லுண்டாம்‌ நித்தமுங்‌ கடுக்குங்‌ கண்ணை 
ஊர்வது சிவந்து கூசி உள்ளங்கை காலுங்‌ குத்தும்‌ 
கார்முகில்‌ போலே எங்கும்‌ கண்ணது இருண்டு தோற்றும்‌ 
வாரெழு காச மென்று வகையுடனுரைத்த வாறே. ” 
கண்ணில்‌ நீர்வடியும்‌, பார்வை புகைச்சலாயிருக்கும்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
கண்ணைக்‌ கடுக்கும்‌. அரிப்புண்டாகிச்‌ சிவந்து கூசும்‌. உள்ளங்கையிலும்‌ 
உள்ளங்காலிலுங்‌ குத்தலுண்டாகும்‌. கண்‌ இருண்டு காணும்‌. 


9. குவளைகாசம்‌ : 


“புருவத்தில்‌ நொந்து குத்தி புடைத்திடும்‌ கடைக்கண்‌ கூட 

கடுவுற்ற கருப்பி னுள்ளே கலந்திடும்‌ நீலம்‌ போல 

திருவுள்ள மேனி யாளே சேர்ந்திடி னதிக மாகும்‌ 

குருவுற்ற சூழ வெள்ளை குவளைதன்‌ காச மாமே.” 
புருவம்‌ வலித்துக்‌ குத்தலுடன்‌ கனத்திருக்கும்‌. கடைக்கண்‌ வீங்கி யிருக்கும்‌. 
பாவையில்‌ காசநீர்‌ கலந்திருப்பதால்‌, நீலநிறமாகக்‌ காட்டும்‌. தலைவலி 
மிகுந்திருக்கும்‌. வெள்‌ விழியைச்‌ சுற்றிக்‌ குரு போன்ற சிறு முளைகள்‌ 


காணப்படும்‌. 


202 ப சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
10. அந்திரகாசம்‌ : 


“சந்திர னுதயந்‌ தன்னிற்புகை தானே விழியில்‌ வெளியாகு 
மிந்திர போகம்‌ போற்சிவக்கு முற்றுப்‌ பார்க்கிற்‌ பயமாகு 
முந்திர கோபம்‌ தானுண்டா முதிர்ந்தாற்‌ கண்ணு மிகவிருளு 
மந்திர காச மிதுவென்று மறிய வுலகி லுரைத்தாரே. ” 


விசும்பில்‌ நிலவு தோன்றும்‌ போது விழியிலுள்ள புகைச்சல்‌ தானே 
விலகிப்போம்‌. இந்திரகோபப்‌ பூச்சியைப்‌ போலக்‌ கண்கள்‌ சிவப்பாயிருக்கும்‌. 
கண்களைப்‌ பிறர்‌ பார்த்தால்‌ பயமாகவிருக்கும்‌. இந்நோயினனுக்கும்‌ அடிக்கடி 
சின முண்டாகும்‌. நோய்‌ நாட்படின்‌, கண்‌ மிகவிருளும்‌. 


மருத்துவம்‌ : 
காசத்திற்கு இரத்தினாதி மாத்திரை 


“நவமணி யேழு லோகம்‌ நற்கொடு சோகி பீங்கான்‌ 

இவுளியின்‌ பல்லு நாயின்‌ பல்லொடு பசுவின்‌ பல்லும்‌ 
சுவையடி மேதிப்‌ பல்லும்‌ கமடத்தி னோடும்‌ பன்றி 

நவையறக்‌ கொண்டு நன்னர்‌ முதலைப்பல்‌ ஓட்டைப்‌ பல்லே.” 


“கலங்கொம்பு ருத்தி ராட்சங்‌ காளைப்பல்‌ கழுதைப்‌ பல்லும்‌ 
நலமுறு பீத ரோணி நறுந்துத்‌ தந துருசு சூதங்‌ 

குலவிய சந்தத்‌ தாரங்‌ கோஷ்டங்கோ ரோச னையிந்‌ 
திளகிய சீனக்‌ காரம்‌ இனியமுக்‌ கடுகு கேளே.” 


“திரிபலை தேற்றாங்‌ கொட்டை சித்தோடோ ரிதழின்‌ மூலம்‌ 
உறுவது சமனாய்க்‌ கூட்டி யொன்றித்து அறைக்குஞ்‌ சாறு 
இருமெலு மிச்சஞ்‌ சாற்றா மேலழுநா ளூறவ ரைத்து 

மறுபடி கோழி முட்டைச்‌ சலத்தை வார்த்தரைத்துக்‌ கொள்ளே. ” 


“கொண்டதோர்‌ மருந்து நன்றாய்க்‌ குறுகிநின்‌ றொத்த வண்ணம்‌ 
உண்டைசெய்‌ யிரும ருங்குஞ்‌ சுழிவிழா துருட்டி நன்றாய்‌ 
மண்டல நிழலு லா்த்தி வளர்கையான்‌ பொன்னாங்‌ காணி 


ஒண்டொடி முலைப்‌ பால்நெய்‌ தேனினி லுரைத்துப்‌ போடே.” 


காசத்தின்‌ குறி குணங்களும்‌ மருத்துவமும்‌ 203 . 
காசத்திற்கு - குழம்பு 
“கையாந்‌ தகரை நெல்லிக்காய்‌ கமல வளையங்‌ காணியுடன்‌ 
தொய்யில்‌ புளியிலை சீதேவி துலங்குஞ்‌ சாறொன்‌ றொருபடிகொள் 
நெய்யார்‌ சந்த மகில்தாரம்‌ நெல்லி தான்றி கடுதேற்றான்‌ 
ஐயும்‌ வெட்டி லாமிச்சு சமன்செய்‌ தெட்டொன்‌ நாய்க்காய்ச்சே. ” 


“இனிய கஷாயத்‌ துடன்‌ கலந்தே இளநீர்‌ மடலநீர்‌ சரிகூட்டிக்‌ 
கனியக்‌ காய்ச்சி யிளம்பதத்தில்‌ கருதும்‌ பீதரோ கணிதுத்தம்‌ 
முனியுஞ்‌ சீனக்‌ காரமுடன்‌ முதிருந்‌ துருசொன்‌ றொருகழஞ்சு 
நனிசேர்‌ தேன்விட்‌ டளாவியதில்‌ நவிலும்‌ பொடியை மேற்றூவே. 


“தூவிப்‌ பாணி தனிலிட்டுச்‌ சொன்னேன்‌ விழியி லெழுதிவரக்‌ 
கோவித்‌ தெழுந்த காசமுடன்‌ கொள்ளும்‌ புகைச்ச லுட்டணமுங்‌ 
காவி மலர்க்கண்‌ மடமானே கண்ணி லனேக தோஷமறும்‌ 

யாவித்‌ திதனைச்‌ செய்யுமென்று பகர்ந்தார்‌ பழைய மறையாய்ந்தே. 


காசத்திற்குப்‌ பூடலாதி கிருதம்‌ 


“சொல்லுபேய்ப்‌ புடல்கொடுப்பை தூயவல்‌ லாரை காணி 
நல்லபூ சனிக்காய்‌ மூங்கில்‌ நறியநீர்‌ வள்ளி தாழை 
பல்லும்வெள்‌ எரிக்கா யோடு போதுமா துளஞ்சம்‌ பீரம்‌ 
மெல்லவோ ரொன்று நாழிச்‌ சாறது விரையைக்‌ கூட்டே.” 


“குமரிவேர்‌ சிற்றா முட்டி கொவ்வையின்‌ தண்டு முத்தங்‌ 
கமுகுவேர்‌ வசை வேருங்‌ கருதுசீ தேவி வேரும்‌ 

நமது செங்‌ கழுநீர்‌ மூலம்‌ நன்னாரி சீந்தில்‌ வேலி 

அமரவோ ரொன்று பத்துப்‌ பலமெட்டொன்‌ நாகக்‌ காய்ச்சே.” 


“காய்ச்சுமந்‌ நீருஞ்‌ சாறுங்‌ கலந்துநெய்‌ நாழி விட்டுப்‌ 
பீச்சிடு மான்பால்‌ நாலு படிவிட்டுப்‌ பேசக்‌ கேளாய்‌ 
வாய்ச்சநற்‌ சந்தத்‌ தாரம்‌ மதுரஞ்செங்‌ கழுநீர்‌ கோஷ்டங்‌ 
கூச்சமில்‌ கூகை நீறு குலாவிய கிராம்பு சாதி.” 

“சாதிபத்‌ திரியோ டேலந்‌ தகரங்குங்‌ குமநற்‌ கோட்டம்‌ 
பேதித்த சிவதை ரோணி பேசுங்கற்‌ பூரம்‌ பத்திரி 


சாதித்த மகரப்‌ பூவுஞ்‌ சாற்றுபே ஈந்து முந்திரி 
பூதொக்கக்‌ கழஞ்சொவ்‌ வொன்று மிவைவெந்து சீனி தூவே. ” 


204 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
“காலையிற்‌ கடுகினோடு கரண்டிநாற்‌ பதுநாட்‌ கொள்ளச்‌ 
சாலவே பித்த ரோகந்‌ தலைகிறு கிறுப்பி னோடு 
மூலவுட்‌ டணங்கண்‌ ணோவு மொழிந்திடுங்‌ காச மெட்டும்‌ 
மேலுநீர்ப்‌ பாய்ச்சல்‌ கண்ணில்‌ மருவுநோய்‌ விரைந்து போமே. ” 
நோகமுனி நயனவிதி) 


டித்த காசத்தின்‌ அறுவை செய்முறை 


“காச வகையில்‌ வரும்பித்தக்‌ காசந்‌ தீர்க்கும்‌ வகைகேளீர்‌ 

ஆதி தன்னில்‌ எண்ணெய்‌ தன்னால்‌ அவிழ்த மதனால்‌ தான்‌ பலிக்கும்‌ 
பாதி சென்றால்‌ பலியாது பலியா பலிக்கும்‌ சத்திரத்தால்‌ 

நீதி யுடைய பண்டிதர்க்கே நிற்கும்‌ நில்லா மூடர்க்கே.” 


“மூடர்‌ குத்தும்‌ சத்திரந்தான்‌ முட்டைத்‌ தூர்போல்‌ முளையாமே 
வாடா நீளம்‌ நல்விரலால்‌ வைக்கோல்‌ தாளின்‌ பருமனதாய்‌ 
நாடாய்‌ நீயு மிதனுடைய நவச்சித்‌ திரனி லையறிந்து 

கோடா வண்ணம்‌ நெல்லளவு குறித்துத்‌ தானுங்‌ குத்திவிடவே.” 


“குத்துங்‌ காசம்‌ முத்துப்போல்‌ கூடிப்‌ பிரியுங்‌ குன்றாமல்‌ 
சற்றுங்களிம்பொன்‌ நில்லாமல்‌ தாம்பிரச்‌ சலாகை முப்பட்டம்‌ 
முற்றும்‌ ஆறு விரலநீளம்‌ முன்னும்‌ பின்னும்‌ விரல்நீக்கி 

மற்று நிலையை வைத்தணைத்து வைத்துக்‌ கட்டி குறைதீரே. ” 


“குத்துகை காசங்‌ கேளீர்‌ குவளைவெண்‌் மேகம்‌ போல 
மற்றதின்‌ கருப்ப துள்ளே வளைசங்கு நிறம தாக 

உற்றதன்‌ பாவைப்‌ பிள்ளை உளுந்தினிற்‌ பாதி போன்றும்‌ 
குற்றங்கள்‌ தெரியா தாகில்‌ குவளையிற்‌ குறித்துக்‌ கொள்ளே. ” 


“பத்திநெல்‌ விடைவிட்‌ டப்பால்‌ நூலால்‌ சுற்றிச்‌ 

சித்திர மாகக்‌ குத்திச்‌ சிறந்ததோர்‌ சலாகை விட்டுச்‌ 

சுற்றியே மூன்று காலஞ்‌ சுழிதனில்‌ நீலம்‌ பாரில்‌ 

வெற்றியாய்த்‌ தெளிந்து நன்றாய்‌ விரைவுடன்‌.வெளிய தாமே.” 


“வெளியது ஆன பின்பு வெச்சென அனல்தான்‌ காட்டி 
தெளியவே பஞ்சில்‌ மஞ்சள்‌ தேர்ப்பொடி தன்னைவிட்டு 
விழிதனில்‌ கட்டிவைத்து மெத்தெனப்‌ பேச்சுக்‌ கொண்டு 
புளியிலை யிடித்துக்‌ கட்டிப்‌ பெய்துதா னவிழ்த்துக்‌ கட்டே.” 


பித்தகாசத்தின்‌ அறுவை செய்முறை 205 


“இப்படி மூன்று நாளு மிருந்தபின்‌ னவிழ்த்து விட்டு 
ஒப்புடன்‌ பற்று வேறு உகந்தற்‌ காய்ச்சுந்‌ தண்ணீர்‌ 
செப்பமாய்‌ மருந்து எண்ணெய்‌ செயலுடனறிந்து செய்ய 
ஒப்பமாய்ப்‌ பித்த காசம்‌ ஓடியே போகுந்தானே. “ 
(அகத்தியர்‌ நயனவிதி) 


குத்தின கண்ணுக்கு ஒழுக்கு மருந்து 


“மேவிய விஷநீர்‌ மாற்றி வேதனை மிகுந்தி டாமல்‌ 

ஓவிய மனையாய்‌ கண்ணில்‌ ஒழுக்கிடு மருந்து கேளாய்‌ 
ஆவினெய்‌ யதனிற்‌ றுத்தம்‌ அபின்சீனக்‌ காரங்‌ கூட்டிக்‌ 
கூவியே வலிக்குங்‌ கண்ணி லூற்றியே குழைத்துப்‌ பூசே.” 


“பூசியே நெற்றி மீது புதியவெண்‌ பஞ்சைக்‌ கட்டிக்‌ 
கூசிடா திமையின்‌ மீதே கூரிய வெள்ளைச்‌ சீலை 
மாசறாத்‌ தனைக்‌ கட்டி மறுபடி மூன்று நாளும்‌ 

வீசிடும்‌ விழிகன்‌ றாம லனல்காட்டி விழிக்கச்‌ சொல்லே.” 


“விழித்திடும்‌ போது குத்தி வேதனை கண்ட போது 
கழித்திடு மெட்டு நாளுங்‌ கண்ணுள்ளே ஒழுக்கு நெய்கேள்‌ 
தெளித்திடு மதுரந்‌ தாரஞ்‌ சிப்பிநீ ரதன்சீர்‌ கூட்டித்‌ 
துளிபட வொழுக்கும்‌ போது விழிவரி துணுக்கும்‌ போமே.” 
நோகமுனி நயனவிதி) 


காச மாத்திரை வேறு 


“உரைத்திடு முத்து வெள்ளி உயர்ந்ததாம்‌ பிரமும்‌ சங்கு 
கரைத்திடுந்‌ துருசு துத்தம்‌ கலந்தலை யோடு பொன்னும்‌ 
திரைத்திடு பீத ரோகணி சேர்புங்கு நிம்பச்‌ சாற்றில்‌ 
அரைத்திடுங்‌ கண்ணில்‌ நோய்தொண்ணூற்றாறும்‌ அகன்று போமே.” 
(அகத்தியர்‌ நயனவிதி) 


காசக்குளிகை 


“சொன்னதோர்‌ பூலா வேரின்‌ தோலது விரண்ட தாகும்‌. 
பன்னிய துத்தம்‌ பாதி பகருநற்‌ றுருசு பாதி 

மன்னிய புளியம்‌ பூவில்‌ மாதர்தம்‌ பாலிற்‌ கூட்ட 
உன்னிய கண்ணில்‌ காசம்‌ உயா்பில்லம்‌ படலம்‌ போமே.” 


206 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
படலம்‌ 
படலம்‌ ஏழுக்கும்‌ பெயர்‌ 


“பேசிய படல மேழும்‌ பெய்வளை மானே கேளாய்‌ 
கூசியே விழிசி வந்து கோழ்சதைப்‌ படல மற்றும்‌ 
மாசுறு படல நீரால்‌ மாரத்துப்‌ படலத்‌ தோடு 

வீசியே வரிய டர்ந்த படலமின்‌ னுங்கேள்‌ மின்னே. ” 


“கார்குழல்‌ மானே கேளாய்‌ கருநாகப்‌ படல மோடு 
கூர்விழி மந்த மாகும்‌ மாங்கிசப்‌ படலக்‌ கூறும்‌ . 
ஏர்பசு விழிய டர்த்தி என்றிவை மூன்றுந்‌ தானே 
நேரிலா சாத்தி யத்தின்‌ குணமென நிகழ்த்தி னாரே. ” 


சதைப்படலம்‌, நீர்ப்படலம்‌, இரத்தப்படலம்‌, வரி எழுச்சிப்‌ படலம்‌, 
கருநாகப்‌ படலம்‌, அதிமாங்கிஷப்‌ படலம்‌, பசுவிழிப்‌ படலம்‌ என ஏழு 
வகைப்படும்‌. இவ்வாறு நாகமுனி நயனவிதியில்‌ கூறப்பட்டிருக்கிறது. அகத்தியர்‌ - 
நயனவிதியில்‌ நாகப்படலம்‌, வெள்ளைப்படலம்‌, பஞ்சு நீர்ப்‌ படலம்‌, இரத்தப்‌ 
படலம்‌, நீர்ப்‌ படலம்‌ என ஐவகையாகக்‌ கூறியுள்ளது. 


இவற்றுள்‌ தசைப்‌ படலம்‌, இரத்தப்‌ படலம்‌, நீர்ப்‌ படலம்‌, வரி எழுச்சிப்‌ 
படலம்‌ தீரும்‌ - பிற தீராவாம்‌. 


17, சதைப்படலம்‌ : 


“தெளிவுறு கருப்பி னுள்ளே சிவந்துநின்‌ றுறுத்தி நோவாய்‌ - 
வெளியினை யடைத்துக்‌ கன்றிப்‌ படலம்வீழ்ந திடுமே யாகில்‌ 
அளியுறு குழலாய்‌ கேளாய்‌ சதையிது படல மென்று ப 
மொழிவதா யுருவே தத்தின்‌ முறைமையை யறிந்து கொள்ளே.” 


முதலில்‌ கருவிழியில்‌ ஒருவிதச்‌ செம்மை நிறந்‌ தோன்றிய பிறகு, அது 
கருமையாகவாவது நீலமாகவாவது மாறும்‌. அதாவது கன்றிப்‌ போனது 
போலிருக்கும்‌. மணல்‌ போன்ற பொருள்கள்‌ புகுந்து கொண்டது போல 
அருகலுடன்‌ வலியுண்டாகும்‌. 


2. இரத்தப்படலம்‌ : 
“கருத்திடுங்‌ குமுறுங்‌ காற்றால்‌ கனத்திடு மிமைகள்‌ வீங்கும்‌ 
எரித்திடுங்‌ கண்ணி லெங்கு மிரத்தமே யெழுந்து காட்டும்‌ 


தெரித்திடப்‌ புருவம்‌ நெற்றி பிடருச்சி நீங்கக்‌ குத்தும்‌ 
இரத்தமாம்‌ படல மென்றே யியம்பினா ரியம்பி னாரே.” 


படலநோய்‌ - குறிகுணங்கள்‌ 207 


கருவிழியில்‌ வாயுவால்‌ இமைகள்‌ வீங்கும்‌. இரத்தங்‌ கட்டிக்‌ கொண்டது 
போலச்‌ செம்மை நிறம்‌ தோன்றிப்‌ பிறகு மற்ற விடங்கட்கும்‌ செம்மை நிறம்‌ 
பரவும்‌. நாளுக்கு நாள்‌ கண்ணில்‌ அதிகவலி, எரிச்சல்‌ தோன்றும்‌. கண்‌ விழுந்து 
விடுவது போலிருக்கும்‌; கண்ணில்‌ பீளை சாரும்‌, புருவம்‌, நெற்றி, பிடரி, உச்சி 
இவ்விடங்களில்‌ தாங்கக்கூடா வலியுண்டாம்‌. 


8. நீர்ப்படலம்‌ : 


“சாலவே சிரசில்‌ குத்துந்‌ தாழநீர்‌ விழுங்க னக்கும்‌ 
மூலமாங்‌ கருப்பின்‌ மீது முகில்போலு மயக்க முண்டாம்‌ 
ஆலவேல்‌ விழியி னாளே அருவிநீர்‌ மிகுந்து வீழும்‌ 
மூலமா முனிவர்‌ கூறு முண்மைநீர்ப்‌ படல மென்றே.” 


கருவிழியில்‌ மேகநிறம்‌ போல மாறுதல்‌ உண்டாகும்‌. இதனால்‌ கண்‌ 
பார்வை மங்கும்‌. ஊற்றிலிருந்து நீர்‌ சுரப்பது போல்‌ கண்ணிலிருந்து நீர்‌ 
வடிவும்‌. கீழிமை தடிக்கும்‌. ட்ப 


4. வரி எழுச்சிப்‌ படலம்‌ : 


“கருவிழி யதனின்‌ மீது கயிறுபோல்‌ வளர்ந்துகாட்டி 
அருவியே டாய்ந்து குத்தி அழன்று நொந்‌ துருத்தங்‌ கண்டாய்‌ 
முருகவிழ்‌ குழலினாளே முன்விழி புகைச்ச லுண்டாம்‌ 
வருமிது வரியெ முச்சிப்‌ படலமாய்‌ வழுத்துவாரே. ” 


கருவிழியின்‌ மீது ஒரு கயிறு போலப்‌ படர்ந்து பார்வையை மங்கச்‌ 
செய்யும்‌. கண்ணீர்‌ வடியும்‌, கண்‌ அருகலுடன்‌ உஷ்ணமாயிருக்கும்‌. 


5. கருநாகம்‌ படலம்‌ : 


“இந்திர தனுவஃதேபோல்‌ இயல்நிறம்‌ பலவு முண்டாய்‌ 
மந்தமாஞ்‌ சூட தாகும்‌ வருந்தியே குத்தி நோவாஞ்‌ 
சிந்து நீர்‌ வீழ்ந்து காட்டித்‌ திகழ்விழி யுந்துங்‌ கண்டாய்‌ 
கந்தநற்‌ குழலி னாளே கருநாகப்‌ படல மாமே.” 
இந்திர வில்லைப்‌ போல்‌ பல வண்ணங்கள்‌ தோன்றிய பார்வை மந்தப்‌ 


பட்டுச்‌ சூட்டுடன்‌ வருத்தத்தைத்‌ தந்து, குத்தலுடன்‌ கூடிய நோயுண்டாகும்‌. நீர்‌ 
சிந்தும்‌; விழி முன்னோக்கியிருக்கும்‌. 


208 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


௦. அதிமாங்கிஷப்‌ படலம்‌ : 


“ஊச்சியின்‌ சதையைப்‌ போலக்‌ கருவிழி யதனி லூறுங்‌ 
கூச்சமு மிடியு முண்டாங்‌ கொதித்து நீர்‌ மிகுந்து வீமுந 
தேச்சிடு விழிநல்‌ லாளே சிரம்தடச்‌ சீழு மோங்கும்‌ 


ஆச்சதி குணங்கள்‌ கண்டால்‌ அதிமாங்கிஷப்‌ படல மாமே.” 


கருவிழியில்‌ ஊச்சியின்‌ சதையைப்‌ போலத்‌ தோன்றி அருகலும்‌, 
கூச்சமும்‌ இடிப்பும்‌ உண்டாகி, உஷ்ண நீர்வடிதல்‌, பீளைசாரல்‌, கழுத்து, உச்சி 
வலித்தல்‌.ஆகிய குணங்கள்‌ உண்டாகும்‌. 


7. பசுவிழிப்‌ படலம்‌ : 


“வசையறு கருப்பி னுள்ளே. மரகதம்‌ போன்று காட்டித 
தசை பறந்‌ திடியும்‌ நீரும்‌ தழலது போலக்‌ காந்தும்‌ 
இசையவே ஒளிவு மந்தம்‌ இக்குணங்‌ கண்ட வாறே 


பசையறு மசாத்திய மாகும்‌ பசுவிழிப்‌ படல மாமே.” 


கருவிழியில்‌ மரகத நிறந்‌ தோன்றி, கண்ணில்‌ பரந்து இடிக்கும்‌. கண்ணில்‌ 
உஷ்ணமாக நீர்வடியும. ஒளி மந்தப்படும்‌. 

இரத்தப்படலம்‌, நீர்ப்படலம்‌ இவ்விரு படலங்களின்‌ குறிகுணங்களும்‌ 
அகத்தியர்‌, நாகமுனி இவ்விருவர்‌ நயனவிதிகளிலும்‌ ஒத்திருக்கின்றது. இனி 
இவை நீங்கிய மற்ற மூன்றில்‌ குறி குணங்களையும்‌ அகத்தியர்‌ நயனவிதியில்‌ 
கூறியபடி கூறுவாம்‌. 


1. நாகப்‌ படலம்‌ : 


“கடைக்கண்‌ ஸணிருபுறத்தில்‌ காணவே சிவப்புத்‌ தோன்றில்‌ 
துடைசதை போல வந்து சோதியைத்‌ தின்னு நாளில்‌ 
அடைந்திடும்‌ விழிகள்‌ தன்னில்‌ அதிகநீர்‌ தினவு முண்டாம்‌ 
நடைபடி குணங்க ளெல்லாம்‌ நாகமாம்‌ படல மாமே.” 

இரு கடைக்கண்ணிலும்‌ சிவந்து அழுத்தமான சதைவளர்ந்து வெண்‌ 


விழியைக்‌ கடந்து கருவிழியிலும்‌ படர்ந்து அதன்‌ நடுவிருக்கும்‌ பாவையை 
யும்‌ நாட்‌ செல்லச்‌ செல்ல மறைக்கும்‌. .கண்களில்‌ நீர்‌ வடியும்‌. அரிப்புண்டாகும்‌. 


ரோம்‌ - குறிகுணங்கள்‌ 209 





்‌ 2, வெள்ளைப்‌ படலம்‌ : 


“கண்ணினில்‌ வெள்ளை தன்னில்‌ கலந்ததோர்‌ பாலி னாடை 
உண்ணியே விழிக்கும்‌ போது உறுத்திடும்‌ உரைத்து வைத்து 
நண்ணிய பளிங்கு போல நலமயிர்‌ புகைந்து காட்டும்‌ 


வெண்ணிய மதிமு'கத்தாய்‌ வெள்ளையாம்‌ படல மாமே.” 


பாலைக்‌ காய்ச்சித்‌ தோய்த்து வைத்திருந்தால்‌, மேலே இருக்கும்‌ ஆடை 
போலக்‌ கண்களை மூடித்திறக்கும்‌ போதெல்லாம்‌ உறுத்தும்‌. சிலருக்குப்‌ 
பளிங்கு போன்ற வெண்ணிறமாயும்‌, சிலருக்கு மயிரைப்‌ போலக்‌ கறுத்து 
மிருக்கும்‌. பார்வை புகை கம்மியது போலிருக்கும்‌. 


3. பஞ்சுநீர்ப்‌ படலம்‌ : 


“ஏற்கப்‌ படரும்‌ விழியடங்க இயல்பாய்‌ நோகும்‌ வெளுப்பேறும்‌ 
நீற்கப்‌ படவே புகைந்துவரும்‌ சிறுக நீரும்‌ பீளைசேரும்‌ 
ஊற்கப்‌ படவே கடைக்கண்ணில்‌ உறுத்து வலிக்கு மொருநேரம்‌ 


பார்க்கக்‌ குணங்க ளிவைதானும்‌ பஞ்சுநீர்ப்‌ படல மெனலாமே. ” 


கண்‌ முற்றும்‌ வெள்ளை படர்ந்து வலியுண்ட கும்‌. பார்வை புகைந்து 
காட்டும்‌. நீர்‌ சிறிதே வடியும்‌. பீளை கட்டும்‌. சில வேளைகளில்‌ கடைக்‌ 
கண்ணில்‌ உறுத்தலோடு வலியுண்டாகும்‌. 


மருத்துவம்‌ 
“சீனாக்‌ காரம்‌ ஒருகழஞ்சு சிவந்த காவி யரைக்கழஞ்சு 
மானே யபினும்‌ பணவிடைகொள்‌ வறுத்தே பின்னும்‌ பொடியாக்கித்‌ 
தேனார்‌ முலைப்பால்‌ தனிற்கலக்கித்‌ தீவத்‌ தண்டி விழியொமுக்கப்‌ 
போனார்‌ படலங்‌ கரைந்ததுதான்‌ பொருந்தா தோடிப்‌ போமென்றே. ” 


புறவளையம்‌ 


“அரிதகி யெட்டி சந்த மகில்வில்வ மரத்தையோடு 

முறியதார்‌ மதுரந்‌ தார முடன்தெறுங்‌ கரியின்‌ பல்லும்‌ 
அரிவையர்‌ முலைப்பால்‌ விட்டு அரைத்தபின்‌ கலந்து காய்ச்சித்‌ 
தெரிவிழி சுற்றிப்‌ பூசத்‌ திகைத்ததி லோடிப்‌ போமே. * ப 


210 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
ஒழுக்கு மருந்த 
துருசு, துத்தம்‌, தேற்றாங்கொட்டை, பச்சைக்கற்பூரம்‌, பசுவின்பால்‌, 
ஆமையோடு, யானைத்தந்தம்‌, வெள்ளி, கோழி நெஞ்செலும்பு இவை 
ஓரெடை, பழரசம்‌ விட்டரைத்து மாத்திரை செய்துலர்த்தி வேண்டும்போது 
தாய்ப்பாலிலிழைத்துக்‌ கண்களில்‌ விடவும்‌. இதனாற்‌ படலந்‌ தீரும்‌. 


படலங்களுக்குச்‌ சுட்டிகை அல்லது இரட்சை 


“இவையற மாறா தாகி வியல்மொழி மடங்க வென்னு 
நவையறு கருவி யாலே நடுநரம்‌ பறிந்து கொண்டு 
குவையிரண்‌ டதனில்‌ மீதுங்‌ கொதித்தெழும்‌ ரட்சை செய்யச்‌ 
சுவையுறு முனிவர்‌ சொன்ன தாரணை யறிந்து கொள்ளே. ல்‌ 


“ அறிவுசெய்‌ யேழு நாளு மமுந்தவே புண்ண தாக்கிக்‌ 

குறியுற முன்னே சொன்ன மருந்தோடு தாரை கொள்நீ 

மறிவிலா விழியி னுள்ளே வந்திடும்‌ படலம்‌ போகும்‌ 

நறைகமழ்‌ குழலினாளே நாடிநீ யறிந்து கொள்ளே. 35 

மடங்கலென்னும்‌ குற்றமற்ற கருவியினாலே கண்ணிலுள்ள நடுநரம்பு 
தெரிந்து கொண்டு சுடவேண்டும்‌. இவ்வாறு சுடுவதால்‌ உண்டாம்‌ புண்ணை 
முன்சொன்ன மருந்தாலும்‌ கீழ்க்குறிப்பிடும்‌ தாரையாலும்‌ ஆற்றிவிடலாம்‌. 


மீம்‌. 


நறுநெய்‌ யுழக்கு நத்தைசிப்பி நவிலு நீருஞ்‌ சரிகூட்டி 

யுறுநற்‌ சீர மதிமதுரத்‌ தோடுதேவ தாரம்பின்‌ 

நறிய சீனக்‌ காரமுடன்‌ நாட்டு முருங்பை பூநீரும்‌ 

குறையா திதனைக்‌ கூட்டிவெந்து குளிரத்‌ தாரை கூட்டுகவே.” 


கருநாகம்‌ படலத்திற்கு அறுவை [மருத்துவம்‌ 


“தருத்தாய்‌ விழியிற்‌ கடையுற்றுக்‌ கருத்த சோதி யதனுள்ளே 
மருவாய்‌ வெள்ளை மேலோடி மருவிச்‌ செந்நூ லதுஒப்பாய்‌ 
உருவாய்‌ மேவித்‌ திரண்டசெவ்வேர்‌ உதித்த தோல்தன்‌ தசைபோல 
வெருவாய்‌ வந்த நற்கண்ணில்‌ விலிசங்‌ கொண்டே உரியாயே. ” 


கடைக்கண்ணிற்றோன்றி வெள்விழியின்‌ மேற்படர்ந்து சிவப்பு நூல்‌ 
போற்றோன்றிச்‌ சதைபோல்‌ தடித்து, கருவிழியையுங்‌ கடந்து சோதிக்குச்‌ 
சமீபத்தில்‌ எட்டிப்பார்க்கும்‌. இதை விலிசம்‌ என்னும்‌ கருவி கொண்டு உரித்து 
விடுவாயாக. 


... குமுதம்‌ - குறிகுணம்‌ - மருத்துவம்‌ 211 

“விலிசங்‌ கொண்டே யுரித்தபின்னர்‌ வினவிக்‌ கிரியை நீகேளாய்‌ 

தெளியும்‌ படியே நெய்கொண்டு தியங்க ஒத்தி தாணொழுக்கிப்‌ 

புளியந்‌ துளிர்பூ லாவேரும்‌ புதிய தேறல்‌ தன்னுடனே 

தெளியச்‌ சீவி முலைப்பாவில்‌ தியங்க நறுக்கி வார்த்திடுமே. ள்‌ 

உரித்தபின்‌ நெய்‌ ஒற்றடஞ்செய்தும்‌, கண்ணில்‌ நெய்விட்டும்‌, 
புளியந்தளிர்‌, பூலோவேர்‌ இவைகளுடன்‌ நற்றேன்‌ கூட்டி நறுக்கிப்‌ பிழிந்து, - 
தாய்ப்பாலையும்‌ சேர்த்துக்‌ கண்ணிலிடவும்‌. 


குமுதம்‌ 
இந்நோய்‌ அகத்தியர்‌ நயனவிதியில்‌ கூறப்படவில்லை 
குமுதம்‌ மூன்றுக்கும்‌ பெயர்‌ 
“கூறிய குமுத மூன்றின்‌ பெயருடன்‌ குணத்தைக்‌ கேளாய்‌ 
சீறுசெங்‌ குமுதத்தோடு தெளிகருங்‌ குமுத மற்று 
மீறுவெண்‌ குமுத மூன்றில்‌ விளங்குசெங்‌ குமுத மொன்றும்‌ 
மாறிடும்‌ மற்றி ரண்டு மசாத்திய மென்ன லாமே. ” 


செங்குமுதம்‌, கருங்குமுதம்‌ வெண்குமுதம்‌ என மூன்றாம்‌. இவற்றுள்‌ 
பின்னிரண்டும்‌ தீரா. 


செங்குமுதத்தின்‌ குணம்‌ 


“திவந்திடும்‌ குமுதந்‌ தானே செய்குறி யதனைக்‌ கேளாய்‌ 
உவந்தநற்‌ கறுப்பின்‌ மீதே யுற்பல மலர்போ லுண்டாய்த்‌ 
தவழ்ந்திடு சதையு நீருந்‌ தழலென வெரித்துக்‌ குத்துங்‌ 
குவிந்திடு முலைநன்‌ மாதே குறித்துநீ யறிந்து கொள்ளே.” 


கருங்குமுதத்தின்‌ குணம்‌ 


“தொள்கருங்‌ குமுத மஃதின்‌ குணமது கூறக்‌ கேளாய்‌ 

தெள்கரு விழியின்‌ மீது செறித்திடுங்‌ குவளை போல 
அள்ளிலை வேற்கண்‌ மானே அரும்பொன்று விரண முண்டாய்‌ 
நள்ளிருள்‌ போல மூடு மசாத்திய மென்ன லாமே.” 


212 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 





வெண்குமுதத்தின்‌ குணம்‌ 


“மீறுவெண்‌ குமுத மஃதின்‌ குணமதை விளம்பக்‌ கேளாய்‌ 
சீறுமே பஞ்சு போலச்‌ சிதறியே புள்ளி யாகும்‌ 

வீறெனக்‌ கொதித்துக்‌ குத்தி வேதனை மிகவு முண்டாம்‌ 
மாறிட திடிக்குஞ்‌ சூட்சம்‌ மழுங்கிடு மசாத்திய மாமே. ” 


மருத்துவம்‌ 
குமுதங்கட்கும்‌ கோதந்தாதி மாத்திரை 


“ஆவின்பல்‌ லதனை நன்றா யாம்பற்பூ நீரை வார்த்து 
மேவிநீ யரைத்து வட்டாய்‌ விளம்புநாற்‌ பதுநாட்‌ சென்றால்‌ 
கூவுவெண்‌ சாவ லென்புங்‌ கோட்டங்கோ ரோசனை யிந்து 
தாவிபொன்‌ வெள்ளி கஞ்சஞ்‌ சார்பொடு துருசு துத்தம்‌. ” 


“சொல்லிய சீனக்‌ காரந்‌ துலங்குமோ ரிதழின்‌ மூலம்‌ 
நல்லசா ரடைவேர்‌ சந்தம்‌ நவில்‌ திரி பலையின்‌ வித்தும்‌ 
அல்வியங்‌ கோதை நல்லாய்‌ ஓரொன்று கழஞ்சாய்க்‌ கூட்டிய 
புல்லுசம்‌ பீரச்‌ சாற்றாலரையெழு பொழுது மின்னே.” 


“மின்னே பன்னர்‌ தன்னாலே மிருதுவாக வரைத்துருட்டிக்‌ 
கண்ணே செங்கு முதந்தானே கருது பூப்படலங்காசம்‌ 
பன்னோயோடு திமிரமெல்லாம்‌ பாற வேமுலைப்‌ பால்விட்டுச்‌ 
சொன்னே னியரைத்‌ துப்போடச்‌ சோதி யாய்விளங்குங்கண்ணே. 


குமுதத்திற்குப்‌ பொடி 


“துருசெலி மருந்து சீனக்‌ காரஞ்சொல்‌ மருந்து மூன்றும்‌ 
உருகவே யோட்டின்‌ மீதே வெந்ததை யாற விட்டு 
மிருதுவாய்‌ நுணுக்கிக்‌ கொண்டு விளம்பிய குமுதந்‌ தன்னில்‌ 
ஒருதினையளவு பத்துப்‌ பொழுதிட வோடிப்‌ போமே.” 


குமுதத்திற்குக்‌ குழம்பு 


“கடல்நுரை துருசு சங்கு கருதிந்து மரிசி தேனும்‌ 

மடலுறு துத்த மேழும்‌ மருவுமா வெண்ணெய்‌ கூட்டி 
அடர்குழி யம்மி யிட்டு அரையொரு சாமஞ்‌ சென்றால்‌ 
இடர்செய்யுங்‌ குமுதந்‌ தன்னி லெழுதிட வியம்பி னாரே. ” 


குமுதம்‌ - குறிகுணம்‌ - மருத்துவம்‌ 213 
-விழியுந்தல்‌ மூன்றின்‌ குணம்‌ 
'விழியெழு குமுதத்‌ தாலும்‌ வேறுள வியாதி யாலுந்‌ 
தெளிகரு விழியி னுள்ளே செறிந்திடு நீரி னாலும்‌ 
முழியது மயக்க முண்டாய்‌ மூண்டிடு மூன்று ரோகம்‌ 
அளியுறு குழலாய்‌ கேளாய்‌ அசாத்திய மூன்று மாமே.” 


பரிகாரம்‌ : 
விழியுந்தவுக்கு இரட்சை 
“காக்கையின்‌ காலே போலுங்‌ கருவியைச்‌ சிவக்கக்‌ காய்ச்சி 
நோக்கிநீ நுதலின்‌ மத்தி நுவன்றிடு பெருந ரம்பில்‌ 
தாக்கவே பிடரி ரோமஞ்‌ சந்தித்த மையமீது 
வீக்குவார்‌ தனங்கொண் மானே விழியிரு புறத்துந்‌ தானே. ” 


“தானமாய்‌ வைத்த முத்திச்‌ சங்கொடு கரியின்‌ றந்தம்‌ 
தேனமா தேவ தாரஞ்‌ செஞ்சந்தங்‌ கடுக்கா யைநதும்‌ 
ஊனமில்‌ தனப்பால்‌ விட்டு உரைத்தபின்‌ கூட்டிக்‌ காய்ச்சிக்‌ 
கானவிர்‌ குழலாய்‌ நெற்றிப்‌ படர்சுற்றுங்‌ கனக்கப்‌ பூசே.” 


நெரிசல்‌ மூன்றின்‌ பெயர்‌ 


கண்ணிலுட்‌ டணத்தி னாலுங்‌ கடுகிய மருந்தி னாலு 
முண்ணிறை சிவப்பி னாலு மொதுங்கிய நீரி னாலுந்‌ 
திண்ணமாய்‌ நெரிசலுண்டா மதன்‌ பெயர்‌ செப்பக்‌ கேளாய்‌ 
எண்ணுநீர்‌ நெரிசல்‌ சோரி யுட்டண மதின்பேர்‌ மூன்றே.” 


நெரிசல்‌ மூன்று வகைப்படும்‌ அவை :- (13) உட்டண நெரிசல்‌, 
(2) நீர்நெரிசல்‌, (3) சோணித நெரிசல்‌ என்பவையாம்‌. 


நெரிசல்‌ மூன்றின்‌ குணம்‌ 
“உட்டண நெரிசல்‌ தானே உருண்டெழும்‌ வெளுத்துக்‌ காட்டு 
மட்டுநீர்‌ நெரிசல்‌ மையங்‌ குளுந்தென்னின்‌ வடிவு ரவு 
கட்டமா மிரத்தத்‌ தாலே கனத்திடு நெரிசல்‌ தானே 
மட்டவிழ்‌ குழலி னாளே மஞ்சாடி வடிவ மாமே. ” 
நோகமுனி நயனவிதி) 


இந்நோய்‌ அகத்தியர்‌ நயனவிதியில்‌ கூறப்படவில்லை. 


214 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
மருத்துவம்‌ 


“குருதியின்‌ நெரிசல்‌ தானே அசாத்திய மென்று கூறுந 


. தெரியிரு நெரிசலுக்குஞ்‌ செய்மருந்‌ ததனைக்‌ கேளாய்‌ 


உருகிய நறுநெய்‌ தன்னி லூறிநீர்‌ முருங்கைப்‌ பூவும்‌ 

மருவுநற்‌ சீரஞ்‌ சீனக்‌ காரமு மபினுங்‌ கூட்டே. 

“கூட்டி நீ கொதிக்க வைத்துக்‌ குறித்திடு போதுந்‌ தாரை 

நாட்டமாய்‌ விட்ட வாறே நவின்றிடு நெரிசல்‌ நோவு 

மீட்டுமோர்‌ குத்துச்‌ சூடு மிகுமிடி போமேயென்று 

கேட்டவர்‌ முன்னோர்‌ கூறும்‌ கிரியைநீ யறிந்து கொள்ளே. ” 
வரி மூன்றின்‌ குணம்‌ 

“கூர்கரு விழியின்‌ மீதே கொண்டெழு வரிமின்‌ செய்கை 

நீரினா லிமையி னுள்ளே நிகழ்ந்திடும்‌ வடுவினாலும்‌ 

வார்விழி மானே சோரி வைகியே செறிந்த தாலும்‌ 

நேர்வரி மூன்றுண்டாகு மிக்குண நிகழ்த்தக்கேளே. " 

“நீர்வரிக்‌ குணங்கள்‌ தாமே வெண்மையாய்‌ நெடுகிக்‌ காணுஞ்‌ 

சேரிமை வடிவி னாலே செறிவரி பிறையே போலாங்‌ 

கார்குழல்‌ மின்னே சோரி வரியிரு கடையுந்‌ தாவும்‌ 

பாரிதின்‌ குணங்க ளெல்லாம்‌ பலன்பட வறிந்து கொள்ளே. " 

“சொல்லிமை வடுவி னாலே தோன்றிடும்‌ வரியு நீராற்‌ 

புல்விடும்‌ வரியி ரண்டும்‌ புகலுங்கால்‌ அசாத்திய மென்ன 

ஒல்லையி லவிரத்தத்தாலே யுறுவரி தீரு மென்று 

பல்பல நூலுஞ்‌ சொல்லும்‌ பழைமையை யறிந்து: கொள்ளே. ” 

நோகமுனி நயனவிதி) 


இந்நோய்‌ அகத்தியர்‌ நயனவிதியில்‌ கூறப்பெற்றிலது. 


மருத்துவம்‌ : ்‌ 


அஞ்சனம்‌ 
“விளம்புநற்‌ றுத்தந்‌ தன்னை நுணுக்கிவெள்‌ ளாட்டுப்‌ பாலை 
வளம்பெற நாழி விட்டு வற்றவே காய்ச்சிக்கொண்டு 


துலங்குசம்‌ பீரச்‌ சாற்றி லரைத்தடை பிடித்துலர்த்தி 
விளங்கிழை மின்னே சட்டி மீதுவைத்‌ தெரித்துக்‌ கொள்ளே. " 


சுக்கிரன்‌ - பண்பு - மருத்துவம்‌ 215 


“கொண்ணிறம்‌ வெண்மை யான்ாற்‌ கூறும்வெண்‌ கலத்திலிட்டுத்‌ 
தண்ணுறு சங்கினாலே சாரமத்‌ தித்துக்‌ கொண்டு 

திண்ணமா யெழுதும்‌ போது சேர்ந்திடும்‌ வரிச்சி வப்புங்‌ 
கண்ணிலே நில்லா தோடுங்‌ கருதிநீ யறிந்து கொள்ளே. ட்‌ 


சுக்கிரன்‌ ஐந்தின்‌ பெயரும்‌ குணமும்‌ 


1, 2. விரண சக்கிரன்‌, கருத்த சுக்கிரன்‌ : 
“ அள்ளிளை நடுவேற்‌ கண்ணாய்‌ சுக்கிரன்‌ ஐந்தின்‌ பேர்கள்‌ 
ஒள்ளிய மணியின்‌ மீதே யுறுவது விரண சுக்கிரன்‌ 
தெள்விழி சுற்றித்‌ தோன்றித்‌ திரைத்திடு முளுந்து போலு 
மூள்ளது கறுத்துக்‌ கண்டாற்‌ கருஞ்சுக்கிரன்‌ என்று பேரே. ம்‌ 
8. விழி விழுங்கி சுக்கிரன்‌ : 
“ஓதிய கருவி ழிக்குள்‌ வரியிடை ஒண்ணி தாக 
மோதுமூ மச்சி போல முழிதனில்‌ சுற்றி மூடும்‌ 
.. வேதனை மிகுதியாக வெரித்திடும்‌ மிடியு மாறா 
தீதினை விழிவிழுங்கிச்‌ சுக்கிர னென்னலாமே. ” 
1. வெண்‌ சுக்கிரன்‌ : 
“ந௫விழிப்‌ பக்கத்‌ தின்மேல்‌ நனிபனித்‌ துளிபோலுந்தி 
சுடுமணல்‌ போலே காந்தி தோன்றிடு மெழுச்சி யோடு 
கடலுறுஞ்‌ சோகி போலுங்‌ கருவிழி மறைத்துத்‌ தாக்கி 
யிடர்செய்யும்‌ வியாதி தானே வெளுத்தசுக்‌ கிரனென்‌ றோதே.” 
5. அனற்‌ சுக்கிரன்‌ : _ 
“பானலங்‌ கண்ணி லுள்ளே பகர்கரு விழியை விட்டுத்‌ 
தானமென்‌ மேல தாகத்‌ தழலது போலே தோன்று 
மூனமா மிடியுண்‌ டாக்கி யுள்ளழல்‌ போலக்‌ காந்தும்‌ 
தேனவிழ்‌ குழலாய்‌ கேளா யனற்சுக்கிர னென்று செப்பே. 


தீரும்‌ தீராதவை : 
“செப்பிய ரோக மைந்துஞ்‌ செய்குண மறிந்து கொண்டு 
துப்புறு மசாத்தி யங்கள்‌ சாத்திய முரைக்கக்‌ கேளாய்‌ 
ஒப்பிய மணியின்‌ மீதே யுறவெழும்‌ விரண சுக்கிரன்‌ 
வெப்புறு கறுத்த சுக்கிரன்‌ விழியினை விழுங்கி யாமே.” 


216 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
“ஆகிய மூன்றுந்‌ தானே சாத்திய மென்ன லாகுந்‌ 
தோகையே வெள்ளைச்‌ சுக்கிரன்‌ துலங்கனற்‌ சுக்கிரன்‌ ரண்டும்‌ 
வேகமே தீரசாத்திய மென்றுதான்‌ விளம்ப லாகுந 
தோகையே யிவைக்குஞ்‌ செய்யும்‌ மருந்தினைச்‌ சொல்லக்‌ கேளே.” 
(நோகமுனி நயனவிதி) 


இனி அகத்தியர்‌ நயனவிதியிற்‌ கூறிய சுக்கிர ரோகத்தின்‌ குணத்தைக்‌ 


கூறுவாம்‌. 


சுக்கிர ரோகத்தின்‌ குணம்‌ 


“வீங்கிடும்‌ கண்ணில்‌ வெள்ளை விதமுடன்‌ பலவாய்க்‌ காணும்‌ 
தாங்கியே கண்ணில்‌ குத்தும்‌ சதைமுளை குத்தி நேரும்‌ 
ஏங்கியே சிரசில்‌ குத்தும்‌ இருபுறம்‌ கடைக்கண்‌ பண்ணாம்‌ 
தூங்கவு மொட்டா திந்த சுக்கிர ரோக மாமே.” 


கண்‌ வீங்கியிருக்கும்‌, வெள்ளை விழி சில சமயம்‌ சிவப்பாயு மிருக்கும்‌. 


சில சமயம்‌ வெள்ளையாயுமிருக்கும்‌, கண்ணில்‌ குத்தல்‌ வலியிருக்கும்‌. 
முளை போலச்‌ சதை வளர்ந்து குத்தி வலிக்கும்‌. சிரசில்‌ வலியிருக்கும்‌. கடைக்‌ 
கண்களிரு புறங்களிலும்‌ புண்ணாக இருக்கும்‌. தூங்கவொட்டாது. 


மருத்துவம்‌ : 


சுக்கிரனுக்கு நெய்‌ 


"நறுநெய்‌ யுழக்கு அதிமதுரம்‌ நல்ல சந்தந்‌ தாரமுடன்‌ 

உறுவெட்‌ பூலா வேருடனே ஓதுந்‌ திரிபலை யிநதுப்பு 

நறுவெள்‌ ளாட்டின்‌ செவியிரத்தம்‌ நத்தைப்‌ பூச்சி சிப்பி வெள்ளம்‌ 

பெறுநற்‌ சீர மபின்கூட்டிப்‌ பேணி வெந்து தானொழுக்கே.” 
சுக்கிரனுக்குப்‌ பூறவளையம்‌ 

“இரும்பது சிவக்கக்‌ காய்ச்சி எலுமிச்சம்‌ பழநீர்‌ விட்டு 

உரம்பெறு கடுக்காய்‌ சுக்கு மிவையந்நீ ராலு ரைத்து 

நிரம்பவே நெற்றி கண்சுற்‌ றதனின்‌ீ வளையப்‌ பூசி 

லரம்படு மருவி நீரு மனலுறு சிவப்பும்‌ போமே.” 


சுக்கிரன்‌ - பண்பு - மருத்துவம்‌ அ 





சுக்கிரனுக்குப்‌ பொடி 
“சீனக்‌ கார மதைநன்றாய்த்‌ தீரப்‌ பொடித்து முக்கூறு 
மானே யபினற்‌ சீரகமு மதற்குப்‌ பாதி வடிகாவி' 
தானொத்‌ தனவொன்‌ நாய்நுணுக்கித்‌ தாயார்‌ தனப்பால்‌ தனிறகலக்கி 
மானே யனத்தித்‌ தானொழுக்க வருத்து மிடிகள்‌ மாய்ந்திடுமே.” 


சுக்கிரனுக்குச்‌ சுவர்ணாதி யூண்டை 


“கனகங்‌ கழஞ்சு வங்கமிரு கழஞ்சு பீத ரோகணியும்‌ 
இனிமுக்‌ கழஞ்சு துத்தமுநா லிந்து துருசு மைங்கழஞ்சு 
முனியுஞ்‌ சீனக்‌ காரமறு கழஞ்சோ ரிதழின்‌ மூலமுமேழ்‌ 
நனியும்‌ பன்றிக்‌ கோடெட்டுக்‌ கழஞ்சு கரிப்புல்‌ நாலைந்தே. " 


“கலையின்‌ கொம்பு பதின்கழஞ்சி கார மைந்தோடையாறு 
நலமாய்‌ மதுரம்‌ பன்னிரண்டு நவிலுந தாரம்‌ பதின்மூன்று 
குலவுஞ்‌ சேவல்‌ நெஞ்செலும்பு கூட்டே மிரண்டு முதலைப்பல்‌ 
சொலநீ கேள்ப தினைங்கழஞ்சு சோகி பதினா றிவைகூட்டே.” 


“கூட்டி அரைநீ சம்பீரப்‌ பழச்சாறேழு நாள்கொடுப்பை 
யீட்டுஞ்‌ சாற்றி லேழரைப்பு மிளநீர்‌ தன்னிலேழரைப்பும்‌ 
நாட்ட முடனே யுரைத்துருட்டி நாரி தனப்பால்‌ தனிற்போட 


வாட்ட முடன்சுக்‌ கிரன்படலம்‌ மயக்குங்‌ காச மாறிடுமே. ” 
சக்கிரனுக்குக்‌ கற்பூராதிப்‌ பொடி 

“பச்சைக்கற்‌ பூரம்‌ பீத ரோகணி மனோ கல்துத்தம்‌ 

நச்சிடுந்‌ துருசிந்‌ துப்பும்‌ நாகருஞ்‌ சோகி பீங்கான்‌ 


துச்சிடுங்‌ கோழி முட்டைத்‌ தோடுகாக்‌ கணத்தின்‌ மூலம்‌ 
வைச்சவோரிதழின்‌ மூலம்‌ வளர்வெண்சா ரடைவேர்‌ சீதை.” 


“சிறுகீரை வேரொவ்‌ வொன்று சேரமுக்‌ கழஞ்சு கூட்டி 
யுறுமெலு மிச்சஞ்‌ சாற்றி லரைத்துண்டை ஓட்டின்‌ மீது 
மறுபடி வைத்தெரித்துப்‌ பொடி செய்து மானே கேளாய்‌ 
தெறுகனல்‌ போலெழுந்த வியாதியி விடவே தீரும்‌. ” 


-210.. சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
| சுக்கிரனுக்கு இரட்சை 


“விரணமே தீராதாகில்‌ மெய்யிது வறியச்‌ சொன்னோ 
மிறவுசெய்‌ பெருங்கண்‌ மீது மணிநுதல்‌ நரம்பின்‌ மீதும்‌ 
குறியுற இரட்சை செய்து குறித்துமுன்‌ சொல்மருந்து : 
நெறியுடன்‌ செய்யும்‌ போது சுக்கிரன்‌ நீங்கிப்‌ போமே. ” 


திமிரம்‌ 


“மின்னனாய்‌ திமிர தோஷக்‌ குணத்தினை விளம்பக்‌ கேளாய்‌ 
வன்விழி மயக்க மாகும்‌ மற்றவெள்‌ ளெழுத்தி னோடு 
பின்மந்தா ரத்தின்‌ மூளை வறட்சிசெய்‌ பித்த சேற்பம்‌ 
மன்னுநீர்‌ வாயு மேக மேழ்‌ சாத்திய மூன்று மாமே.” 


இது ஏழு வகைப்படும்‌ - அவை - (1) வெள்ளெழுத்துத்‌ திமிரம்‌, (2) 
மாலைக்கண்‌ திமிரம்‌, (3) மந்தாரத்‌ திமிரம்‌ - இம்‌ மூன்றும்‌ தீரா, (4) வறட்சித்‌ 
திமிரம்‌, (5) நீர்த்திமிரம்‌, (6) வாயுத்‌ திமிரம்‌, (1) மேகத்திமிரம்‌ ஆகிய 
நான்குந்‌ தீரும்‌. 


1, வெள்ளெழுத்தூத்‌ திமிரகுணம்‌ : 
“தெளிவுற வெளியாய்‌ நிற்கும்‌ தீங்கில்லை முப்பத்‌ தேழில்‌ 
ஒளியறப்‌ புகைந்து சற்றே ஒதுங்கி நாற்பத்‌ தைந்தில்‌ 
வெளியுற விருள்தா னாகும்‌ மேவிய ஐம்பத்‌ தேழில்‌ 
. அழிவுற விருளுங்‌ கண்க ளாண்டது நூற தாமே. " 


2. மாலைக்கண்‌ திமிரப்பண்டு : 


கூர்விழி மணியி னுள்ளே கொழும்புகை  .. போலக்‌ 
கார்கிழிந்‌ தொதுங்கி நிற்குங்‌ காண்பது மஞ்சள்‌ போலாம்‌ 
வார்முலை மானே யன்று வைத்தநேர்‌ தப்பிக்‌ காணுந 
தேர்குணங்‌ கண்ட வாறே வெள்ளெழுத்‌ தென்று தேரே.” 

8. மந்தாரத்‌ திமிரக்‌ குறிகுணங்கள்‌ : 

“சேர்கரு விழியின்‌ மீதே செறிந்திடும்‌ பஞ்சு போலக்‌. 
கூரிருள்‌ நேர மானால்‌ குழம்பியே யுலையுங்‌ கண்டாய்‌ 
சீரொரு சாமஞ்‌ சென்றால்‌ தெளிவுறு மேதோ வென்னில்‌ 
வார்தன மானே கேளாய்‌ மந்தாரத்‌ திமிர மாமே. ” 


திமிரம்‌ - பண்பு - மருத்துவம்‌ 219 
. வறட்சித்‌ திமிர இயல்‌ : 

“மூளையிற்‌ பித்த நின்று வறட்சி யானால்‌ 
நாளிலே விழியு மந்தம்‌ நடுநரம்‌ புள்ளே குத்தும்‌ 


பீளையும்‌ நீரு மாறா திக்குணம்‌ பெருகக்‌ கண்டால்‌ 
வாளைவென்‌ நிட்ட கண்ணாய்‌ வறட்சியாந்‌ திமிர மென்னே.” 


நீர்த்‌ திமிரக்குணம்‌ : 
“கபமது அமிர்த மீது கழித்துநீர்‌ மிகுதி யாகி 
நவிலுமூக்‌ கடைத்து அண்ணாக்‌ கதுவினிற்‌ புண்ணே யாகும்‌ 
குவையிரு புறமுங்‌ குத்துங்‌ கூர்விழி புகைச்ச லுண்டாம்‌ 
இவையினி நீரால்‌ வந்து திமிரமென்‌ நறிந்து பாரே. ” 


வாயுத்‌ திமிரப்பண்டு : 
__ உந்தியில்‌ வாயு தங்கி உச்சியில்‌ குத்த லுண்டாய்‌ 
_ முந்திய விழியும்‌ நொந்து மூடிய விருள்போ லாகில்‌ 
வந்தது விழியின்‌ மீது வாயுவாம்‌ திமிர மென்று 
சுந்தர வதன மாதே தொகுத்துநீ அறிந்து கொள்ளே. " 


7. மேகத்‌ திமிரக்குணம்‌ : 

“ஆக்கையிற்‌ றாது கெட்டு அடர்நரம்‌ புகள்மெ லிந்து 
நோக்கிடும்‌ விழியின்‌ சுற்றி நோய்மைசே ரொளிம முங்கி 
வீக்கிடும்‌ கனல்மி குந்து விழியினி லெரிவுங்‌ காணில்‌ 
தேக்கியல்‌ மொழியாய்‌ மேகத்‌ திமிரமீ தென்று செப்பே. " 


திமிரம்‌ - நாகமுனி நயன விதியில்‌ கூறியபடி கூறப்பட்டது; இனி 
அகத்தியர்‌ நயன விதியில்‌ கூறியதைக்‌ காண்போம்‌. | 


திமிரக்குணம்‌ : 
“மறக்குங்‌ கடுக்கும்‌ கரகரக்கும்‌ மாறா வாதை தான்பெருக்கும்‌ 
உறக்குத்‌ தலைமுகந்‌ தந்திருக்கும்‌ ஊறும்‌ நீரும்‌ பீளையிடும்‌ 
பறக்கும்‌ விழியும்‌ வெளுத்துவரும்‌ பார்வை குணமும்‌ பலவாகும்‌ 
திறக்கு நயன குணந்தானே திமிரம்‌ வகையின்‌ செயல்தானே. " 


220 தத்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


கண்கள்‌ கடுக்கும்‌, கரகரக்கும்‌, துன்பமதிகமாக யிருக்கும்‌, தூக்கம்‌ வரும்‌, 
தலையிலும்‌ முகத்திலும்‌ அரிப்புண்டாகும்‌. நீர்வடியும்‌, பீளைகட்டும்‌, கண்கள்‌ 
வெளுத்துத்‌ தோன்றும்‌, பார்வை பலவிதமாய்க்‌ காணப்படும்‌. இவை 
திமிரத்தின்‌ குணங்களாகும்‌. 


மருத்துவம்‌ : 
திமிரத்திற்குக்‌ குழம்பு 
“அவின்பா லுரியிற்‌ துப்பு அரைப்பல மதனுள்‌ விட்டு 
மேவியே சுவறக்‌ காய்ச்சி மேவிடு மருந்து கேளாய்‌ 


தாவுவெண்‌ கலத்திற்‌ சாறித்‌ தலையோடு துருசு சங்கு 
நீவிரைந்‌ தொருக ழஞ்சு நிகழ்த்துமா வெண்ணெய்‌ கூட்டே. ” 


“கூட்டி யரைத்து பணவெடையாய்க்‌ குறித்துப்‌ பத்து நாளெழுத 
'ஆட்டுந்‌ திமிரம்‌ படலமுடன்‌ அநேக வியாதி தீருமென்னக்‌ 
கேட்டுச்‌ செய்ய முனியுரைத்த கிரியை படியே செய்வீரேல்‌ 
நாட்டந்‌ துலங்கு மெனவாயுள்‌ வேத முனிவர்‌ நவின்றதுவே. ” 


திமிரத்திற்குப்‌ பச்சைத்‌ தாம்பிராதி மாத்திரை 


“படிகம்‌ பணிலம்‌ நிமிளைதுத்தம்‌ பஞ்ச லோகந தன்னுடனே 
கடிய கரிப்பல்‌ லேனப்பல்‌ கடலிற்‌ சோகி நீறறுக்கல்‌ 

அடலி லாமை வோட்டெடுசீ ரகமோ ரிதழின்‌ மூலமுடன்‌ 

திடமா முதலைப்‌ பல்தேற்றான்‌ சிறுகீரையின்‌ வேர்‌ காக்கணமே.” 


“மேவுஞ்‌ சீனக்‌ காரமுடன்‌ மிக்க பீத ரோகணியுங்‌ 
சேவல்‌ நெஞ்செலும்புங்‌ குலவு பீங்கான்‌ கடல்நுரையு 
மாவின்‌ பல்லுங்‌ கலைக்கொம்பு மாக வோரொன்‌ றரைக்கழஞ்சு 


பாவுந்‌ துருசு பதின்கழஞ்சு பரிந்தெலு மிச்சம்‌ பழஞ்சாறே.”' 


“சாற்றிலேழு நாளரைத்துத்‌ தயங்குங்‌ கோழி வெண்கருவி 

னற்றி னரைத்துக்‌ குளிகைசெய்ய நிழலி லுலாத்தி வைத்திருந்து 
மூத்த கோவின்‌ சுழியுறவே முனிந்தே யுருட்டிக்‌ கொண்டிதனை 
நீற்ற தனப்பால்‌ தேன்நெய்யி லெழுதத்‌ திமிரம்‌ நீங்கிடுமே.” 


பூ மூன்றின்‌ பண்பும்‌ மருத்துவமும்‌ 221 


வேறு : 
திப்பிவியுருண்டை 


கடுக்காய்‌ 2, திப்பிலி 3, மிளகு 5 பங்காக நெல்லிக்காய்ச்‌ சாறு 
விட்டரைத்துத்‌ தாய்ப்பாலிலிழைத்துப்‌ போடத்தீரும்‌. 
தான்றிக்காயுருண்டை 
மஞ்சள்‌, வேப்பிலை, தான்றிவித்து, திப்பிலி, சங்குப்பொடி, மனோ 
சிலை இவற்றை ஓரெடை வெள்ளாட்டுப்‌ பாலிலரைத்து உலர்த்தித்‌ தாய்ப்‌ 
பாலிலிழைத்துப்‌ போடவும்‌. 
குறிப்பு - மின்மினிப்‌ பூச்சியை வாழைப்‌ பழத்தில்‌ பொதிந்து கொடுக்க 
மாலைக்கண்‌ திமிரம்‌ தீரும்‌. தும்பைப்‌ பூச்சாறும்‌ கோழியவரைச்‌ சாறும்‌ பயன்‌ 
தரும்‌. 
தாந்திரீகம்‌ - பேசாமல்‌, செப்புநெருஞ்சிலை வேருடன்‌ பிடுங்கிக்‌ 
காதில்‌ கட்டிவிட வேண்டும்‌. 
வறட்சித்‌ திமிரத்திற்குப்‌ பழக்‌ கிராம்பு பக்குவ வெண்ணெயைப்‌ பயன்‌ 
படுத்தலாம்‌. | 
மூ மூன்றின்‌ பெயரும்‌ பண்டும்‌ 


“பூவையே பூமூன்‌ றென்று புகலும்‌ பேரதனைக்‌ கேளாய்‌ 
.தாவுவை சூரி யாலுற்‌ றழலெழு வியாதி யாலும்‌ 

மேவிய நீரினாலும்‌ விழியிடை மூன்று ரோகங்‌ 

கூவிய ஆணியுந்தல்‌ குழம்பிய புகையா மூன்றே, " 


“மூன்றினி லாணி யுந்த லசாத்திய மென்பர்‌ முன்னோர்‌ 

ஊன்றுவெண் புகைப்பூ வொன்று மொழியுமென்‌ றறிந்து கொள்நீ 
. கான்றெழு பூமூன்‌ றுக்குங்‌ கருதிய குணத்தைக்‌ கண்டு 

சான்றிடு மருந்து தன்னைச்‌ சாற்றக்கேள்‌ தைய லாளே. ” 

ரநோகமுனி நயனவிதி) 
மருத்துவம்‌ 
யானைப்பல்லாதிக்குளிகை 

“தந்தி 'யெயிறு தனைப்பொடித்தே எடுத்துக்‌ கொண்டு தானதிலே 

அந்த செறிந்த புளியாரை யதனைக்‌ கூட்டி யரைத்துவட்டாய்‌ 

முந்த மறையோர்‌ மொழிந்தபடி முழுமண்டலமே முதற்கிடந்தாற்‌ 

கந்தஞ்‌ செறிந்த குழலீரே கருதி யரைக்கும்‌ படிகாணர்‌. ” 


222 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


காணார்‌ துத்தங்‌ கழஞ்சுடனே கனகச்‌ செம்பின்‌ பொடிகழஞ்சு 
ஊணி யரைத்துக்‌ குளிகைசெய்து ஒளிர்சம்‌ பீரப்‌ பழச்சாற்றில்‌ 
பேணி யுரைத்து விழியெழுதப்‌ பேரும்‌ விரண சுக்கிரனும்‌ 
ஆணிப்‌ பூவு மதிலுண்டா மரிய நோயு மடராதே. " 


நந்தியாவர்த்தாதி பிழிமருந்து - நந்தியாவட்டம்பூ, முருங்கைப்பூ, 
நெருஞ்சிப்பூ, ஆடாதோடைப்பூ இவற்றைச்‌ சுத்தமான மெல்லிய துணியில்‌ 
முடிந்து கண்ணிற்‌ பிழியவும்‌. 


வேறு - கடப்பமலர்‌, வெள்ளிலோத்திரம்‌, துத்தம்‌, 'பீதரோகணி, 
தாமரைக்‌ கிழங்கு, அதிமதுரம்‌, பச்சைக்‌ கற்பூரம்‌, மண்டையோடு ஓரெடை 
- 24 மணி நேரம்‌ தேனிலரைத்துக்‌ கண்ணிலிடவும்‌. இதனால்‌ 
சுக்கிரனுந்‌ தீரும்‌. 

வேறு - ஆவாரைப்பூ, அல்லிப்பூ, பருத்திப்பிஞ்சு, சீரகம்‌, மாதுளம்‌ 
பிஞ்சு, அத்திப்‌ பிஞ்சு, தான்றிக்காய்‌, கொட்டைப்பாக்கு, துவரம்‌ பருப்பு 
இவற்றை ஓரெடை யெடுத்துத்‌ தாய்ப்பால்‌ விட்டரைத்துக்‌ கருப்பஞ்‌ சாற்றில்‌ 
கலந்து வடிகட்டிக்‌ கண்ணில்‌ துளிக்கலாம்‌. 


குந்தநோய்‌ மூன்றின்‌ பண்டும்‌ மருத்துவமும்‌ 
'குறித்திடு குந்த மூன்றின்‌ குறிகுணங்‌ கூறக்கேளாய்‌ 
உறுத்திய சதையா மொன்று உதிரமொன்‌ றுடனீ ரொன்று 
மறுத்திடு ரோக மூன்று மசாத்திய மாகுங்‌ கேளாய்‌ 
செறுத்திடு மணியை விட்டுத்‌ திரண்டிடிற்‌ சதைநீர்‌ தீரும்‌." 


'ஒள்ளல்போ லேயெ முந்த உதிரத்தின்‌ குந்தந தன்னைத்‌ 
தள்ளசாத்‌ தியமா மென்று தசையினிற்‌ குந்தந்‌ தீர 
அள்ளிலை நெடுவேற்‌ கண்ணா யளைபீத ரோணி துத்‌ தந 
துள்ளெலி மருந்தி னோடு துருசுநற்‌ சீனக்‌ காரம்‌. ” 


“கடனுரை சங்கு சோகி கருதுமொன்‌ பான்ம ருநீதும்‌ 
அடவிலே நந்திப்‌ பூவி னீரினா லரைத்து லாத்தித்‌ 
திடமுற வெளுக்கச்‌ சுட்டுச்‌ சேரமத்‌ தித்துக்‌: கொண்டு 
உடனெழு. குந்தந்‌ தன்னி லெழுதிட ஓடிப்‌ போமே. 


வெள்‌ விழிப்‌ பிணிகள்‌ 223 
மருத்துவம்‌ ப 
நெல்லிப்பருப்பூருண்டை 


நெல்லிப்பருப்பு 3 பங்கு, புங்கம்பருப்பு 4 பங்கு, கரிசாலைச்‌ 
சாறுவிட்டரைத்துலர்த்தித்‌ தேனி லிழைத்துக்‌ கண்ணிலிடவும்‌. 


பூங்கு சங்காதி மாத்திரை - புங்கம்‌ வித்து 8, துத்தம்‌ 4, துருசு 2, 
இந்துப்பு 1, திப்பிலி 1/2 பங்காக எடுத்துப்‌ பழச்சாறு விட்டரைத்துலர்த்தி 
தாய்ப்பாலிலரைத்துப்‌ போடவும்‌. 

மனோசிலை மை - மனோசிலை, இந்துப்பு, கடல்நுரை, சங்கு 
பீதரோகணி, செங்கற்பொடி, சந்தனம்‌ இவற்றை நன்றாகப்‌ பொடித்துப்‌ பசு 
நெய்யில்‌ மைபோலரைத்துக்‌ கண்ணிலிடவும்‌. 


வெள்விழி நோய்கள்‌ 20 


-. “மன்னனாய்‌ வெள்ளை தன்னில்‌ மேவுநோ யிருபதுக்கு 
மன்னுபேர்‌ குறிகுணங்கள்‌ வகுத்திடு மருநது கேளா 
யன்னதின்‌ செய்கை தன்னை யாயுள்வே தத்தெடுத்துப்‌ 
பன்னுநற்‌ றமிழால்‌ முன்னோ ருரைத்தவை பரிந்து சொல்லே. ” 


“சொல்லிய எழுச்சி யைந்து துளங்கிய படர்த்தி மூன்று 
புல்லிய நெரிசல்‌ மூன்று புற்றொடு குமுள மூன்று 

நல்வரி மூன்று மாக நாலைந்து தோஷப்‌ பேர்கள்‌ 

வல்லியே எழுச்சி யைந்தின்‌ குணத்தினை வழுத்தக்‌ கேளே. ” 


! அவை - எழுச்சி 5, படர்த்தி 3, நெரிசல்‌ 8, புற்று 5, குமுளம்‌ 3, வரி 
3, என இருபதாம்‌. 
எழுச்சி ஐந்தின்‌ குறிகுணங்களும்‌ தீர்வன, கீராதனவூம்‌ 
“தோன்றிய வரியெழுச்சி சுணங்குபோன்‌ றுருணடு காட்டுங்‌ 
கான்றெழு விரணவெ முச்சி கருங்குன்றி போன்று காட்டும்‌ 
ஊன்றிய குவையெ முச்சி உழுந்தது போலவாகு 
மான்றநீ ரெழுச்சி தானே அப்பினிற்‌ றுளிபோலாமே.” 


224 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌. 


'ஆகுமுத்‌ தெழுச்சி தானே யன்றெழும்‌ பருத்திக்‌ காய்போல்‌ 
தோகையே யெழுச்சி யைந்தில்‌ தோன்றுமுத்‌ தெழுச்சி யோடு 
வேகமாம்‌ விரணவெ முச்சி யிரண்டுமே மீளா தென்றே 
நாகமா முனிவன்‌ சொன்ன நயனத்தின்‌ விதியிவ்‌ வாறே.” 


“ஓங்கிய வரியெ முச்சி ஓடுநீ ரெழுச்சி மற்றும்‌ 
வீங்கிய குவையெ முச்சி மூன்றுமே சாத்திய மென்க 
ஆங்கவிக்‌ குணங்க ளெல்லா மடைவிலே யறிந்து கொண்டு 
பூங்கொடி யதற்குச்‌ செய்யும்‌ மருந்தினை புகலக்‌ கேளே.” 
நோகமுனி நயனவிதி) 
இனி அகத்தியர்‌ நயன விதியில்‌ எழுச்சி யென்றும்‌ உண்டையெழுச்சி 


யென்றும்‌ இரண்டாக வகுக்கப்பட்டுள்ளது. 
ஏழுச்சி 


“காதுகற்‌ புருவம்‌ நெற்றி கதிக்கவே குத்தி வாங்கும்‌ 

தீதுகள்‌ முளைக்குங்‌ கண்ணில்‌ திரண்டுதான்‌. வெளுப்பு காட்டும்‌ 

மீதுதானரும்‌ பாயும்‌ மீன்விழி போலே தோற்றும்‌ 

ஏதுதானிதன்குணங்கள்‌ எழுச்சிமா மென்று சொல்லே.” 

| (அகத்தியர்‌ நயன விதி) 

காதுகள்‌, புருவங்கள்‌, நெற்றி, இவை குத்தி வலிக்கும்‌. கண்ணுக்குள்‌ 
சதை வெளுத்துத்‌ திரண்டு முளைத்திருக்கும்‌. நீர்‌ வடியும்‌. கண்ணைப்‌ 
பார்த்தால்‌ மனெண்ணெய்‌ போலிருக்கும்‌. 

உண்டை யெழுச்சி 


"காது கண்ணில்‌ குத்தி நொந்து கணக்க வீங்கும்‌ செவியடங்கும்‌' 
மோதி சிவந்து விழிகூசி முத்துச்‌ சியும்‌ காதில்‌ வரும்‌ 
சோதி தினவுங்‌ கடைக்கண்ணைச்‌ சுறுக இருக்கும்‌ நீர்வடியும்‌ 
ஊதி கண்ணுந்‌ தினவுண்டாம்‌ உண்டை யெழுச்சி எனலாமே.” 
ப (அகத்தியர்‌ நயன விதி) 
காது, கண்‌ இவைகளில்‌ குத்தலுண்டாகி வலித்து வீக்கமுண்டாம்‌. 
_ காது செவிடடையும்‌. கண்‌ கூச்சத்துடன்‌ சிவந்திருக்கும்‌. காதில்‌ துளித்‌ 
துளியாய்‌ சீழ்‌ வடியும்‌. பாவை நடுவில்‌ அரிப்புண்டாகும்‌. கடைக்கண்ணில்‌ 
சுறுக்கென்று குத்தும்‌. நீர்‌ வடியும்‌, கண்கள்‌ வீங்கும்‌. 


வெள்‌ விழிப்‌ பிணிகள்‌ 225 


[2-2 பதிவ பவதல பவன பபபல மல வவவி் க பகவ வலய பல் வை ஹத ககம அதவ கைதக க னை 
மருத்துவம்‌ : 
இந்துப்பு நெய்‌ 
“வெண்ணெயி லபினிந்‌ துப்பு மேவுநற்‌ சீர்‌ மூன்று 
நண்ணுறக்‌ கூட்டிக்‌ கொண்டு நற்கொதி கொதிக்க வைத்து 
ஒண்ணிறத்‌ துணியி லிட்டு ஒழுக்கிடத்‌ தாரை யாகக்‌ 
கண்ணிடை யெழுச்சி ரோகங்‌ கடுகவே ஓடுங்‌ காணே. ்‌ 


எழுச்சிக்குப்புறவளையம்‌ 


“பழகிய காடி நீரிற்‌ பழம்புளி தனைக்க ரைத்து 
இளகிய அபினிந்‌ துப்பு விட்டதை யிளகக்‌ காய்ச்சி 
மழையென நீர்த்த தும்பும்‌ கண்ணிடை வளையம்‌ பூச 


அழலெழு விழியெ முச்சி யிடிவலி யகன்று போமே. ” 
ஏழுச்சிக்கு இரட்சை 


“புள்ளடிக்‌ கருவி தன்னை யணைத்துநீ புருவத்‌ தின்மேற்‌ 
றுள்ளிட வைத்தணத்தித்‌ தோய்விட வழுத்தி ஏழ்நா 

ளுள்ளது கழித்த வாறே எண்ணெயிற்‌ புண்ணை யாற்றிக்‌ 
கொள்ளவே யெழுச்சியைந்துங்‌ குலைகுலைந்‌ தோடுங்‌ காணே. " 


படர்த்தி மூன்றின்‌ குணமும்‌ தீரும்‌ தீராதவையும்‌ 
“விளம்பிய சதைப்படர்த்தி மெத்தெனத்‌ தடித்துக்‌ காட்டும்‌ 
வளம்பெரு வரிய டர்த்தி வலையென வளைந்து காட்டும்‌ 
விளங்கின மின்னே சோரிப்‌ படர்த்தியு மிகக்கு ழம்பும்‌ 
உளங்கொளிக்‌ குணங்கள்‌ தம்மில்‌ வரியொன்றுஞ்‌ சாத்திய மாமே. 

ப நோகமுனி நயனவிதி) 
மருத்துவம்‌ : 
அமுதாஞ்சனப்‌ பொடி 

“சீந்திற றண்டு நற்கடுக்காய்‌ தேற்றான்‌ கொட்டை காக்கணவேர்‌ 
போந்த கொடுப்பை சிறுகீரை புகலோ ரிதழின்‌ மூலமுடன்‌ 
ஆய்ந்தோ ரொன்று சமன்கூட்டி யரைநீ பழைய காடியினா 
லேந்து தனத்தாய்‌ துருசுதுத்த மினிய சீனக்‌ காரமுமே. ர்‌ 


226 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


“மேவு மபின்சுண்‌ ணாம்புக்கல்‌ மிக்க நிமிளை சோகிசங்கு 
பாவு மருந்து முக்கழஞ்சு பகர்சம்‌ பீரப்‌ பழச்சாற்றில்‌ 
தாவி யரைத்து அடையாக்கித்‌ தழலி லெரித்து நுணுக்கியதைக்‌ 


கோவித்‌ தெழுந்த படர்த்தியினி விடவே குணமாங்‌ குணமாமே. ” 
(கொடுப்பை - பொன்னாங்காணி) 


நெரிசல்‌ மூன்றும்‌ மருத்துவமும்‌ 


'துளியுந்து விரண மூன்று சொல்லிய நெரிசலின்‌ பேர்‌ 
மொழிவது மூன்று மாகும்‌ மொழிந்திடு மருந்து கேளாய்‌ 
தெளியுநெய்‌ யோடிந்‌ துப்பு திரிகடு துருசு துத்தம்‌ 


அளியுறு குழலாய்‌ கூட்டி அரைத்துநீ தாரை வாரே.” 
(நோகமுனி நயனவிதி) 


மருத்துவம்‌ ்‌ 
வேறு 
“சீனக்கார முக்கழஞ்சு செரியு மிந்துப்‌ பரைக்‌ கழஞ்சு 
பானற்‌ றுருசு காற்கழஞ்சு பகர்கற்‌ பூரம்‌ பணவெடைகொள்‌் 
தேனே வெதுப்பி யிவைநுணுக்கிச்‌ செய்ய முலைப்பால்‌ தனிற்கலக்கி 
மானே யரைத்து விழியொழுக்க வருத்து நெரிசல்‌ மாய்ந்திடுமே. ” 


புற்று மூன்றின்‌ குணமும்‌ தீரும்‌ தீராதவையும்‌ 


அன்னமே சதையின்‌ புற்று அரும்புநீர்ப்‌ புற்றினோடு 
வன்னமா மணலின்‌ புற்று வருத்திடு ரோக மூன்றில்‌ 
முன்னுரை மாங்கி ஷத்தின்‌ புற்றுநீர்‌ முந்து புற்று 
அன்னது சாத்தி யங்க ளனலொன்று மசாத்திய மாமே.” 


“தசைவளாரந்‌ தெழுந்த புற்றில்‌ தடித்திடு மிரத்தம்‌ போன்று 
பதையுநீர்ப்‌ புற்றின்‌ செய்கை பரிந்துவெண்‌ குன்றி போலாம்‌ 
விதனமா மணலின்‌ புற்று விம்பம்‌ போன்‌ றெழுந்துகாட்டு 
மதையுணார்‌ ததற்குச்‌ செய்யும்‌ மருந்தினை யறிந்து கொள்ளே.” 


நெரிசல்‌, புற்று - பண்பு - மருத்துவம்‌ ௮1 


- மருத்துவம்‌ : 
அஞ்சனம்‌ பொடி 


“உமரிச்‌ சாரம்‌ நவச்சார மோதுந்‌ துருசு எவட்சார 
மமையுஞ்‌ சக்தி சாரமைந்து மடுந்தோ ரொன்று கழஞ்சுகொண்டு 
குமைய வரைத்துச்‌ சம்பீரங்‌ குலவு சாற்றா லடையாக்கி 


அமுத மொழியா யோட்டினில்வைத்‌ தனலால்‌ வெளுக்கப்‌ 
(புடம்வையே.” 


“வையே யெடுத்து வெண்கலத்தில்‌ வைத்து வளையால்‌ மத்தித்து 
மெய்யே சொன்னே னெள்ளளவு விழியி லெழுதப்‌ புற்றுடனே 
தொய்யும்‌ படலம்‌ வரிசிவப்பு தோன்று மெழுச்சி மற்றவையும்‌ 
தொய்யிற்‌ றனத்தா யிவைதீருஞ்‌ சொன்னார்‌ முனிவர்‌ சொன்னாரே. ” 


குமிளம்‌ மூன்றின்‌ பண்டும்‌ தீரும்‌ தீராதவையும்‌ 


“கொடியிடை மானே சொன்ன குமிளமூன்‌ றேதோ வென்னில்‌' 
வடியுநீ ரிரத்த மற்ற மாங்கிச மென்று மூன்றா 
மடைவிலே யறிந்து கொள்நீ யசாத்திய மாங்கிச மற்று 


மிடரில்லை நீரி ரத்த மேகுமென்‌ நியம்பி னாரே. " 
நோகமுனி நயனவிதி) 


“நாரியே நீரி னாலே நயந்தெழு கொப்பு எந்தான்‌ 

கூறிய சங்கம்‌ பழம்போல்‌ குமிழிக்கு மிரத்தத்‌ தாலே 
சேறுமாங்‌ கொப்பு எந்தான்‌ செங்குன்றி வடிவ தாகும்‌ 
பார்தசைக்‌ கொப்பு எந்தான்‌ பணைத்தெழுங்‌ கருமை யாமே.” 


நோகமுனி நயனவிதி) 


மருத்துவம்‌ : 
குமிளக்‌ குழம்பூ 


“இந்துப்பு துருசு துத்த மெழுகடனுரையு சோணி 
முந்துநற்‌ சீனக்‌ காரம்‌ மொழியுமா வெண்ணெய்‌ கூட்டி 
நந்தினாற்‌ கஞ்சத்‌ திட்டு நையமத்‌ தித்துக்‌ கொண்டு 
முந்துறு குமிளத்‌ திட்டாற்‌ நீர்ந்திடு மென்பர்‌ முன்னோர்‌. ” 


ட 220 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
வரி மூன்றினாஸும்‌ தீரும்‌ தீராதவையும்‌ 


“வம்பவிழ்‌ கூந்தல்‌ மானே வரியதின்‌ குணத்தைக்‌ கேளாய்‌ 
பம்புவெள்‌ வரியா மொன்று பகர்நீல வரியா மொன்று 
வெம்பிய விரத்த மொன்று விளம்பிய மூன்று ரோகம்‌ 
நம்.பிநீ யறிவை நீல வரியொன்று மசாத்திய மாமே.” 


“விளம்புவெண்‌ வரியின்‌ செய்கை மீன்சிலாம்‌ பெழுதல்‌ போலாம்‌ 
இளங்கிளை மின்னே நீல வரியது துருசு போலாம்‌ 

தளங்கிய விரத்தத்‌ தாலே சோர்வரி சிவப்ப தாமென்‌ ' 
றுளங்கொள இதற்குச்‌ செய்யும்‌ மருந்தினை யுரைக்கக்‌ கேளே,” 


௦ருத்தூவம்‌ : 


ம்ம்‌ 


துருசினை எலுமிச்‌ சன்றன்‌ பழத்தினர்‌ துளங்க விட்டு 
அரையடை பிடித்து லாத்தி யதுதனைச்‌ சட்டி யிட்டு 
எரியொரு சாமஞ்‌ சென்றா லெடுத்துமத்‌ தித்திக்‌ கொண்டு 
வரியிலெள்‌ ளளவு தாக வைத்திட மாய்ந்து போமே. ” 


இனி, கண்‌ இமையில்‌ வரும்‌ நோய்களின்‌ வகை விரிகளையும்‌ 
அவற்றின்‌ பெயர்‌, குறி குணங்கள்‌ மருத்துவம்‌ முதலியனவும்‌ கூறப்படும்‌. 


இமை நோய்‌ வகை 


“சுற்றிய இமையின்‌ தோடம்‌ தோன்றிய பதினாறுக்கு 
முற்றிடு பெயர்கு ணங்கள்‌ ஓதிய மருந்தி னோடு 
கற்றிடும்‌ சாத்தி யங்க ளசாத்திய முறையே காட்டி 
விற்பொலி நுதலி னாளே விளம்பினார்‌ முனிவர்‌ தாமே.” 


'ஆனதோர்‌ பில்ல மூன்று அணைந்திமைத்‌ தடிப்பி னோடு 
நான்முட மயிரி ழிச்சக்‌ கண்பற்ப ரோகம்‌ மூன்று 

ஈனமாங்‌ கழலை மூன்று இமையநீர்‌ சுற்று நீங்கல்‌ 
மானனாய்‌ புழுவி னோடு உயர்ச்சிபன்‌ னாறுந்‌ தானே.” 


(பொருள்‌) - (1) பில்லம்‌-3, (2) இமைத்தடிப்பு-1, (8) முடமயிர்‌-1, 
(4) இழிச்சக்கண்‌-1, (5) பற்ப ரோகம்‌-3, (6) கழலை 3, (5) இமைநீர்ப்‌ 
பாய்ச்சல்‌-1, (8) சுற்றுக்குலைவு-1, (9) புழுக்கடி-1, (1௦) இமையுணர்ச்சி-1. 


இமை நோய்‌ வகை 229 





பில்லம்‌ மூவகைப்படும்‌ அவை:- (1) நீர்ப்பில்லம்‌, (2) அமரபில்லம்‌, 
(3) குடற்பில்லம்‌. 


7. நீர்ப்பில்லத்தின்‌ பண்டு : 
“மெல்லிய விமையு மூர்ந்து வீழுநீர்‌ மிகுதி யாகிக்‌ 
கல்லெனக்‌ கனத்து விம்மிக்‌ கண்சுற்றுப்‌ புருவ முச்சி 
சில்லென விடித்து நோவாய்த திமிர்த்திரு மிக்குணங்கள்‌ 
வல்லெனு முலையாய்‌ சொன்னேன்‌ வழுத்துநீர்ப்‌ பில்லமென்றே. ” 


2. அழரபில்லம்‌ : 


“சொல்லிய விமையி னுள்ளே சோரிபோற்‌ றசையுந்‌ துன்னிப்‌ 
புல்லிடு மொளிம யங்கிப்‌ போகநீர்‌ வடிந்து காட்டி 
எல்லையி வலிமை மடிந்து கீழிமை யுறுமே யாகி 

அல்லியங்‌ கோதை நல்லா யமரத்தின்‌ பில்ல மாமே. 


8. குடற்பில்லம்‌ : 


“இமையடி புருவ முச்சி யிளகிநீ ரிழிவு மாகி 
யமைபசு நரம்பு துன்றி யதுகனத்‌ திடுமே யாகில்‌ 
- குழுதமாம்‌ விழியி னாளே குடலுறு பில்லமென்று 
இமையவ ரறியச்‌ சொன்னோம்‌ இதுகுடற்‌ பில்ல மாமே. ” 
ப நோகமுனி நயனவிதி) 


இனி, அகத்தியர்‌ நயன விதியிற்‌ கூறிய பில்லங்களைப்பற்றிக்‌ 


கூறுவோம்‌. 

7. மபில்லம்‌ : 
“கருகிய யிமையி னுள்ளே கதித்ததுர்‌ மாமிசம்‌ போல 
அருவியே யுறுத்தி நொந்து அதிகமாய்ச்‌ சிவந்து கூசும்‌ 
மருவிய பூவுந்‌ தோன்றும்‌ மாறாதே பீளை பாயும்‌ 
பெருகிய நீரு முண்டாம்‌ பில்லமா மென்று சொல்லே. ” 


இமையின்‌ உட்புறத்தில்‌ தடித்த துர்மாமிசம்‌ வளரும்‌. கண்‌ இமைக்கும்‌ 
போதெல்லாம்‌ வளர்ந்திருக்கும்‌ துர்மாமிசமானது விழியில்‌ அருவி உறுத்தி 
நோயுண்டாக்கும்‌. கண்‌ சிவந்திருக்கும்‌. கூச்சமுண்டாகும்‌. கருவிழியில்‌ பூ 
உண்டாகும்‌. அடிக்கடி பீளை சேரும்‌. மிக்க நீர்‌ வடியும்‌. 


250 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 

2. சூழ்ந்திடும்‌ பில்லம்‌ : 
“வளர்ந்திடுங்‌ கீழு மேலும்‌ வலுப்படுச்‌ சதைசி வப்பு 
உளைந்திடுங்‌ கண்ணைச்‌ சுற்றி உறுத்தியே நீரும்‌ பாயும்‌ 
கனத்திடும்‌ மணிபோ லாகும்‌ கருமணி குறித்து நிற்கும்‌ 
சூழ்ந்திடும்‌ பில்ல மென்று சொல்லுவா ரிதனைக்‌ கண்டே." 


இமையிலும்‌ குவளையிலும்‌ சதை வளர்ந்திருக்கும்‌, முதிர்ந்த சிவப்பா 
யிருக்கும்‌ கண்ணைச்‌ சுற்றி உளையும்‌, கண்ணை உறுத்தி நீர்‌ வடியும்‌, 
- இமைகள்‌ கனத்திருக்கும்‌, கருவிழி அசைவில்லாம லிருக்கும்‌. 


8. நீர்ப்பில்லம்‌ : 
“இமையைக்‌ கடுத்து மேல்கனத்து இடுக்கி நீரும்‌ பீளையிடும்‌ 
குமையைச்‌ சிவந்து வெளுப்புண்டாம்‌ கூசி விழியும்‌ கீழ்நோக்கும்‌ 
சமையத்‌ திரண்டு புருவங்கீழ்‌ சதையும்‌ வளர்ந்து உறுத்துவிக்கும்‌ 
நிமையைத்‌ திறக்கில்‌ சதைமூடும்‌ நீர்ப்பில்‌ லம்மிஃ தெனலாலே. ” 


இமையில்‌ கடுப்புண்டாகி மேலிதழ்‌ தடித்திருக்கும்‌, கண்‌ இடுங்கி 
இருக்கும்‌, மிக்க நீர்‌ வடியும்‌, பீளைசாரும்‌, சிலநாள்‌ கண்கள்‌ சிவந்து இருக்கும்‌, 
மருந்திடாமலே சிலநாள்‌ வெளுத்து இருக்கும்‌, கண்‌ கூசும்‌, பார்வை 
கீழ்நோக்கியிருக்கும்‌. மேலிமைக்குள்‌ சதை திரண்டு வளர்ந்து உறுத்‌ 
தலுண்டாகும்‌. மேலிமையைப்‌ புரட்டிப்‌ பார்த்தால்‌ சதை மூடிக்கிடக்கும்‌. 


மருத்துவம்‌ : 


சில்லத்துக்கு உக்கார உருண்டை 


“உக்கா குழலமுக்கை யோர்ந்துபழச்‌ சாற்றிழைத்து 
மிக்கான கண்ணிலிட மேதினியில்‌ - சிக்காஞ்‌ 

சதைசகைத்துப்‌ பில்லமுடன்‌ சண்டாளப்‌ பூவும்‌ 
பதைபதைத்தே யோடும்‌ பயந்து. ” ப 
(அகத்தியர்‌ நயனவிதி) 


உக்காவின்‌ குழாய்க்குளிருக்கும்‌ அழுக்கை எடுத்து எலுமிச்சம்‌ பழச்‌ 
சாற்றிலிழைத்துக்‌ கண்ணிலிட நீர்ப்பில்லமும்‌ பூவுந்‌ தீரும்‌. 


பில்லம்‌ - மருத்துவம்‌ 231 


நீர்ப்பில்லத்திற்கு மருந்து 


“இவையுள்நீர்ப்‌ பில்லந்‌ தானே சாத்திய மென்ன லாகும்‌ 
நவையுறு பில்லத்‌ துக்கு நவில்மருந்‌ ததனைக்‌ கேளாய்‌ 
சமையுறு சீதை வேரும்‌ சாரடை வேரு மொக்கக்‌ 
கவைசிறு கீரை வேரும்‌ காக்கண வேரு மாமே.” 


குமோ ரிதழின்‌ மூல மவையென்றோர்‌ பலமுங்‌ கூட்டி 
நீவிரைந்‌ தாறு திங்கள்‌ காடிநீர்‌ தன்னி லிட்டுப்‌ 
பூவையே கழுவிப்‌ போட்டுப்‌ புகலும்சம்பீரச்‌ சாற்றால்‌ 
மேவுநல்‌ மடலின்‌ துத்தம்‌ வேருக்குச்‌ சமனாய்க்‌ கூட்டே. ்‌ 


கூட்டுநீ யரைத்து வட்டாய்‌ குலவுமோர்‌ பாண்டத்‌ திட்டு 
நாட்டமா யெரித்தெ டுத்து நந்தினாற்‌ றேய்த்துக்‌ கொண்டு 
ஈட்டுநீர்ப்‌ பில்லத்‌ துக்கு இவைபத்துப்‌ போதி விட்டால்‌ 
வாட்டடங்‌ கண்ணி னாளே நீர்ப்பில்ல மாய்ந்து போமே.” 


மருத்துவம்‌ - வேறு 


உள்ளிமை தசைவ எர்ந்து தடித்தொடிப்‌ பாயு மானால்‌ 

தெள்ளிய கருவி யாலே உந்திய தசையை நீவித்‌ 
தள்ளிடுங்‌ கருவி நீக்கித்‌ திரிகடுப்‌ பொடியைத்‌ தூவி 

மெள்ளவே தேய்த்து நாள்மூன்‌ றதுக்குமேல்‌ மருந்து கேளே. 
“வெள்ளைக்‌ கடுக்காய்‌ விரைபோக்கி வறுத்து நணுக்கி மேலபினுநீ 
துள்ளுந்‌ துத்த மிந்துப்புந்‌ துருசும்‌ வெதுப்பிப்‌ பொடியாக்கி 

உள்ள கடுக்காய்ப்‌ பொடிநேராய்க்‌ கூட்டி யிரத்தப்‌ பில்லமதி 
லள்ளி யிடவே குணமாமென்‌ நாயுன்‌ வேத முரைப்பதுவே. " 


“சொல்லு மிதற்கு மாறாதால்‌ துத்தம்‌ பலமொன்‌ றதை நுணுக்கி 
முல்லை நகையீ ராவின்பால்‌ முழுங்கு நாழி யதிலிட்டு 

மெல்ல வெரித்துச்‌ சுவறினாக்கால்‌ மிகுசம்‌ பீரச்‌ சாற்றரைத்து 

அல்லு மடையச்‌ சட்டிவைத்து அனலால்‌ வெதுப்பிப்‌ பொடி செய்யே. ” 


“செய்தே யெடுத்துப்‌ பில்லமதிற்‌ சேர வரைமண்‌ டலமிடவே 
தொய்யுந்‌ தசைகள்‌ நீர்ப்பலந்‌ தோன்றா தோடிப்‌ போமென்று 
ஐய ர௬ுமையாளுக்குரைக்க விவை பிரமற்‌ கோதவதை 

செய்ய கமலத்‌ தோன்கும்ப முனிக்குச்‌ செப்புஞ்‌ செய்கையிதே. ” 


232 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ : 


குடற்பில்லத்திற்கு மருத்தூவம்‌ - வீக்கத்தை ஊசி கொண்டு குத்தி 
கையினாலழுத்தி நீரை யெல்லாம்‌ வெளிப்படுத்த வேண்டும்‌. பிறகு 
அவ்விடத்தில்‌ புது வெண்ணெயைப்‌ பூச வேண்டும்‌. பிறகு, ஒற்றடமிட்டுப்‌ 
பச்சைக்‌ கற்பூரப்பொடியைத்‌ தூவித்‌ துணித்துண்டில்‌ நெய்யைத்‌ தோய்த்து 
கண்ணில்‌ கட்டிவிட வேண்டும்‌. எட்டு நாள்‌ சென்ற பிறகு, கடுக்காய்ப்‌ 
பொடியும்‌, பழம்புளியையும்‌ சேர்த்தரைத்த பற்றைக்‌ கண்ணிமையின்‌ மீது 
பூச வேண்டும்‌. ப 

இந்நோய்க்கு முழுகுவதற்கு மிளகுத்தைலம்‌. சிறப்புடையது. 
சுட்டிகையும்‌ செய்யலாம்‌. 


இமைத்தடிப் பின்‌ குணம 


“ஐயரி பரந்து கண்ணிற்‌ பரபரப்‌ பதிக மாகி 
வெய்யநீர்‌ ததும்பி விம்மித்‌ திமிர்த்திடும்‌ விருவி ர௬ப்பாய்‌ 
உய்யிமை விழியு மெத்தக்‌ கணக்கிலெண்‌ டொடியே கேளாய்‌ 
செய்யிமைத்‌ தடிப்புத்‌ தானே அசாத்திய மென்று காணே.” 
்‌ | ரநோகமுனி நயனவிதி) 


“குமையவே குத்தி நொந்து கூர்விழி நீரும்‌ பாயும்‌ 
சமையவே புருவம்‌ வீங்கிச்‌ சதைபோலச்‌ சிவந்து காட்டும்‌ 
அமையவே பீளைபாயும்‌ அண்டிதான்‌ புகைந்து நிற்கும்‌ 
இமையடித்‌ தடிப்பி தென்றே யேத்துவர்‌ தமிழ்வல்‌ லோரே. 


கண்களில்‌ குத்தலுண்டாகி நீர்வடியும்‌. புருவம்‌ வீங்கிச்‌ சிவந்திருக்கும்‌. 
பீளைகட்டும்‌. பார்வை புகைந்து காட்டும்‌. 
(அகத்தியர்‌ நயனவிதி) 
மருத்துவம்‌ : 
இமைத்‌ தடிப்புக்கு அஞ்சனப்பொடி 
“சீனக்‌ காரந்‌ துருசுதுத்தஞ்‌ செய்ய நிமிளை மனோசிலையும்‌ 
தானத்‌, தெடுத்துச்‌ சம்பீரப்‌ பழத்தின்‌ சாற்றா லரைத்துவட்டாய்‌ 


கானக்‌ குழலாய்‌ சட்டிவைத்துக்‌ கனலா லெரித்து வெளுத்த தென்றால்‌ 
ஊனத்‌ திடுவவ்‌ விழியெழுத விமையின்‌ தடி.ப்பங்‌ கோடிடுமே." 


முடமயிர்‌ மருத்துவம்‌ 233 
இழிச்சக்‌ கண்ணினியல்‌ 


“கூறிய விமைவி ளிம்பு குழகுழத்‌ தேநீ ரோடி 
யூறிடும்‌ புண்ண தாகி யுரைத்தது மாறா தாகிற்‌ 
பார்விழி விழிக்கக்‌ கூசும்‌ பலபல விதன மாகும்‌ 
வார்தன மானே கேளு மிழிச்சக்கண்‌ சாத்திய மாமே." 


நோகமுனி நயனவிதி) 
மருத்துவம்‌ : 
- நவச்சாரக்‌ குழம்பு 


“நவச்சாரங்‌ கழஞ்சிந்‌ துப்பு துருசிவை மூன்று நன்றாய்ச்‌ 
சுவைபெறு வெண்ணெய்‌ கூட்டிச்‌ சுணங்குவெண்‌ கலத்தி விட்டு 
அவையினிற்‌ சங்கி னாலே யரைத்துமத்‌ தித்துக்‌ கொண்டு 
இவையினை யிழிச்சுக்‌ கண்ணி லெழுதிட வேகு மென்றார்‌. " 


முடமயிரின்‌ பண்பு 


“பொரிந்திடு மிமைமடிந்து நீரினாற்‌ புண்ணே யாகிச்‌ 
சரிந்திமை ரோம முள்ளே சாய்ந்தது குத்தி நோவாம்‌ 
தெரிந்திடு மணிவெ ளுத்துத்‌ திமிரமே சேருங்‌ கண்டாய்‌ 
அருந்ததி யிவ்வு ரோக முடமயிர்‌ சாத்திய மாமே. 
நோகமுனி நயனவிதி) 


இனி அகத்தியர்‌ நயன விதியில்‌ கூறியதை நோக்குவோம்‌. 


“கனத்திமை தடித்துக்‌ கண்ணும்‌ கவிழ்ந்திடும்‌ பார்வையாகும்‌ 
சினத்துடன்‌ மயிருங்‌ குத்தி தினவும்நீர்ப்‌ பீளை சேரும்‌ 
இனத்துடன்‌ பூவுங்‌ காணும்‌ இமையினில்‌ மயிரும்‌ நான்று 
முளைத்திடு மாசந்‌ தோறும்‌ முடமயி ரென்ன லாமே. த்‌ 


கண்ணிமை தடித்திருக்கும்‌, கவிழ்ந்த பார்வையோடு கண்சிவந்து 
இருக்கும்‌. இமைமயிர்கள்‌ வளைந்து கண்ணுக்குள்‌ உறுத்தும்‌. அரிப்புண்டாகி 
நீர்‌ வடியும்‌. பீளை சாரும்‌. கண்ணில்‌ பூவுண்டாகும்‌. ஒவ்வொரு திங்களும்‌ 
மயிர்களுதிர்ந்து வளைவாகவே முளைக்கும்‌. 


234 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
இதுவுமது 


“சூழ முளைக்கு மிகையடங்கச்‌ சுருண்டு குத்தி நீர்வடியும்‌ 

தாழ விழிக்குங்‌ கருமணியில்‌ சற்றே வெளுக்கும்‌ அடைந்துவரும்‌ 
ஆழ விழியு மடங்கிவரும்‌ அதிகந்‌ தலைநோய்‌ நாசியின்‌ 

மூட விழிதா னரிதாகும்‌ முடமயி ரிதுதா மெனலாமே.” 


இமைகளில்‌ தோன்றும்‌ உளைகள்‌ சுருண்டிருப்பதால்‌ அவை விழியில்‌ 
குத்தி நீர்வடியும்‌. நிலத்தைப்‌ பார்த்த வண்ணமாய்க்‌ கண்ணை விழிக்கச்‌ 
செய்யும்‌. கண்கள்‌ சற்று வெளுத்துக்காணும்‌, விழிகளும்‌ ஆழத்தில்‌ 
போய்க்கொண்டிருக்கும்‌. தலைவலி, மூக்கு நீர்ப்பாய்ச்சல்‌ உண்டாவதோடு 
கண்ணை மூடுவதிலும்‌ திறப்பதிலும்‌ துன்பம்‌ மிகுவதாம்‌. 


மருத்துவம்‌ : 
முடமயிருக்குக்‌ கருவியாடல்‌ 


“சாய்ந்திடு ரோம மூல ஒழுங்கினைத்‌ தவறா நோக்கி 
ஏந்துமேல்‌ மறித்துக்‌ கொண்டு எள்ளிடை சதையை நீவி 
மாய்ந்திட வேரினோடே களைந்துமே லிமையில்‌ மானே 
சோந்திட வொத்திக்‌ கட்டத்‌ தீருமென்‌ றுரைத்தார்‌ முன்னோர்‌. ” 


“அறுத்திடு ரோம மூல மளவிலோர்‌ கருவி செய்கை 
செறுத்திடும்‌ விழியி னாளே திரிந்துள்ளில்‌ வளைந்த கம்பி . 
குறித்ததை யனற்றிக்‌ கொண்டு கூரிமை விளிம்பில்‌ வேக 
மறித்தவை தீரு மென்று மாதவ னுரைத்த வாறே.” 


இமையை வெளிப்புறமாக வளைத்து விடுவது மன்றி நேர்மையாக 
முளையாத மயிர்களை வேரோடு களைய வேண்டும்‌. மேலும்‌ இமை ஓரம்‌ 
உட்புறம்‌ மயங்காதபடி செய்ய வேண்டும்‌. 


முடமயிருக்குக்‌ களிம்பு 
“சோம னாதி முக்கழஞ்சு துருசு கழஞ்சு இவையிரண்டும்‌ 
நாமே சொன்னோம்‌ வெதுப்பியதை நவிலும்‌ வெண்ணெய்த்தனி 
லிட்டுச்‌ 
சாம மரைத்து முடரோமஞ்‌ சாரு மிவையி லெள்ளளவு ந. 
வாம தனத்தா யெழுதிடவே வளரு முரோம முதிர்ந்திடுமே.” 


முடமயிர்‌ மருத்துவம்‌ 235 


பச்சைக்‌ கற்பூரம்‌ 3 கழஞ்சு, துருசு 1 கழஞ்சு இவற்றைப்‌ பொரித்து 
வெண்ணெயுடன்‌ சேர்த்தரைத்து இமையோரத்திற்‌ பூச முடமயிர்‌ தீரும்‌. 


பற்பரோகத்தின்‌பெயர்களும்‌ தீரும்‌ தீராதவையும்‌ 


“சொல்லிய பற்ப ரோக நீர்ச்சதை துலங்கி ரத்த 
மல்வியங்‌ கோதை யேகே எளசாத்தியஞ்‌ சதையா மென்று 
வல்லியே நீரி ரத்தஞ்‌ சாத்திய மீது தானே 
பலபடத்‌ தீரு மென்று பகர்ந்ததை யறிந்து கொள்ளே. " 
நோகமுனி நயனவிதி) 


_ நீர்‌, இரத்த, மாங்கிச பற்பரோகங்களின்‌ பண்பு 


“நீரூரு பற்ப ரோகக்‌ குணங்கண்ணர்‌ மிகுதி யாகி 
சோருறு மிமைக னத்துத்‌ தோன்றிடு மிரத்தத்‌ தாலே 
சேருமிவ்‌ வுரோகச்‌ செய்கை மிகைகளுஞ்‌ சிவந்து செந்நீர்‌ 
வாருமாங்‌ கிஷந்தா னுள்ளே தடித்தது வளருங்‌ காணே. 
நோகமுனி நயனவிதி) 


அகத்தியர்‌ நயன விதியில்‌ கூறியபடி. 1[ரற்பரோகம்‌ 


கருகியே மணிகள்‌ தன்னை கனத்தது வெள்ளை மூடும்‌ 
அருவியே மிமைத டித்து அறுத்திடும்‌ நீரும்‌ பாயும்‌ 
'விரவியே சுரந்து தோன்றில்‌ விண்ணது நோக்கில்‌ கூசும்‌ 
பரவிய குணங்கள்‌ கண்டால்‌ பற்பரோ கம்பார்‌ மாதே.” 
கருவிழியில்‌ வெள்ளை மூடும்‌, கண்‌ அருவி இமை கனத்துக்‌ கண்ணீ 
அறுத்துவிடும்‌. விண்ணைப்‌ பார்க்க வொட்டாமல்‌ கூசும்‌. 


மருத்துவம்‌ : 


“புருவத்தின்‌ மைய மிது பொருந்திடும்‌ பெருந ரம்பின்‌ 
மருவிய குடோரி யிட்டு வடியுநீர்‌ ரத்தம்‌ போக்கி 
'யருவுநீர்ப்‌ பற்ப. ரோக மிமைகனப்‌ பதுவு மாறுந 
தெரிவைநீ யிரத்தத்‌ துக்குச்‌ செய்திடுஞ்‌ சிகிச்சை கேளே.” 


“தெள்ளிய விமைத டித்துக்‌ கனத்தெழு முதிரந்‌ தன்னி 
லள்ளிலை நெடுவேற்‌ கண்ணா யமுதமாம்‌ குடோரி யிட்டுக்‌ ' 
கொள்தசை யுரோகந்‌ தன்னி லுப்பினாற்‌ குழையத்‌ தேய்த்து 
உள்ளிடுஞ்‌ சோரி போக்கி யிடிமருந்‌ துரைக்கக்‌ கேளே. ்‌ 


236 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


நீர்ப்‌ பற்பநோய்‌ குருதிவாங்கலினாற்றீரும்‌. இதற்குப்‌ 'புருவமையத்‌ 
திலுள்ள இரத்தக்‌ குழாயைக்‌ கீறி இரத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும்‌. 
சதைப்‌ பற்ப நோயில்‌ ஊன்‌ வளர்ச்சியை உப்புப்பொடி தேய்த்துப்‌ பிறகு 
திரிபலாதி அஞ்சனப்‌ பொடியைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 


அதன்‌ செய்முறை : 
திரிபலாதி அஞ்சனப்‌ பொடி 


“திரிபலை கடிய காணந்‌ தேறுமோ ரிதழின்‌ மூலம்‌ 
நறுவிய முட்டைக்‌ கூடு நந்துசா றடையின்‌ மூல 
மறுபடி மடலின்‌ துத்தம்‌ வருஞ்சிறு கீரை சீதை 
யுறுவது சீனக்‌ கார மொன்றுமுக்‌ கழஞ்சு தானே.” 


“இவையெலு மிச்சஞ்‌ சாற்றி வியல்புற வரைத்து லர்த்தி 
யவையினைச்‌ சட்டி யிட்டு அனலெரி வெளுத்த தானால்‌ 
நவையறத்‌ தேய்த்துக்கொண்டு நவில்பற்ப ரோகத்‌ திட்டா 
லிவைபொறுத்‌ திடுமே யென்று இயம்பினா ரிறைவன்‌ றானே.” 


திரிபலை, கொள்‌, ஓரிதழ்த்தாமரைவேர்‌, அண்ட ஓடு, சங்கு, சத்திச்‌ 
சாரணை வேர்‌, மடல்துத்தம்‌, சிறுகீரை, சீதேவிச்‌ செங்கழுநீர்‌, படிகாரம்‌ 
இவற்றைப்‌ பழச்சாறு விட்டரைத்து வில்லை செய்து உலர்த்திப்‌ புடமிட்டுப்‌ 
பொடித்து, ஊன்வளர்ச்சியின்‌ மீது தூவவும்‌. 


கழலை ஜூன்றின்‌ குணமும்‌ தீரும்‌ தீராதவையும்‌ 
“இயம்பிய கழலை நீரா விரத்தத்தாற்‌ றசையி னாலே 
வயங்கிமை மேலெ முந்து வளர்ந்திடு முரோகந்‌ தானே 
தயங்கிய விரத்தத்‌ தாலே சார்ந்திடுங்‌ கழலை தீரா 
தியங்கிய தசையு நீருந்‌ தீர்ந்திடு மியல்பு கேளே.” 
ரநோகமுனி நயனவிதி) 
மருத்துவம்‌ : 
“உருண்டெழு வியாதி தன்னை நேர்பிளந்‌ துள்ளே தோன்று 
மருண்டிடு முளையை நீக்கி வழுத்திடு கருவி யிட்டுப்‌ 
பொருந்திய குருதி யின்பாற்‌ பூவையே யெண்ணெய்‌ நெய்யாற்‌ 
றிருந்தவே தாரை குத்தி வேதனை தீர்த்தி டாயே.” 


கழலை - இமைநீர்ப்‌ பாய்ச்சலின்‌ பண்பு - மருத்துவம்‌ 237 
இமைநீர்ப்‌ பாய்ச்சலின்‌ பண்டு : 


“சிரமதற்‌ கேற்ப நின்று செறியுநீர்‌ விழிந ரம்பில்‌ 

மருவியே கனத்து ஊர்ந்து மந்தித்துத்‌ திமிர்நது வீங்கும்‌ 
முருகவிழ்‌ குழலி னாளே மொழியுநீர்ப்‌ பாய்ச்ச லென்று 
விரைவுட னறியச்‌ சொன்னேன்‌ விரும்புநீ யறிந்து கொள்ளே. " 


மருத்துவம்‌ - வில்வாதித்தைலம்‌ 


“வேங்கை வயிரம்‌ வில்வவேர்‌ மேவு சீந்தில்‌ நன்னாரி 
பாங்கார்‌ சிற்றா முட்டியின்வேர்‌ பலமொவ்‌ வொன்றா மூன்றாக 
வாங்கி நீர்பதி னாழிலிட்டு வற்றக்‌ காய்ச்சி இரண்டுபடி 
பாங்காய்ப்‌ பச்சிலை கச்சோல மடைவா மேலே மதிமதுரம்‌. " 


“மதுரங்‌ கோட்டங்‌ கொத்தமல்லி வளர்நா கப்பூ சதகுப்பை 
இதமாஞ்‌ செவ்வள்ளி சாதிக்காய்‌ இலவங்‌ கத்தோல்‌ வெந்தயமும்‌ 
கதமார்‌ மிளகு சீரகமும்‌ கையான்‌ சாறு தானுரியும்‌ 

வதைசம்‌ பீரச்‌ சாறுழக்கும்‌ வகையாரய்க்‌ கூட்டி தைலம்‌வையே. 


“வையே தைலம்‌ பதம்வந்தால்‌ வருடி வடிக்கு நேரமதில்‌ 
மெய்யோர்‌ பிடியா மிளகுபொடி மிக்க அபின்காற்‌ கழஞ்சிட்டு 
பைய வடித்து வெநநீரிற்‌ பதம தாக முழுகிவர 

நையு மண்டை நோதல்விடும்‌ நயன நீரும்‌ மாறிடுமே. ” 


சுற்றுக்குலைவினியல்‌ 


“அன்னமே யிமையுரோம முதிர்ந்தது புண்ணே யாகும்‌ 
பன்வித நீரும்‌ பாயும்‌ பல்பட வலிக்குங்‌ குத்தும்‌ 
கொன்விழி மயக்க மாகுங்‌ குழகுழத்‌ திழியும்‌ பீளை 


இன்னவை குணங்கள்‌ சுற்றுக்‌ குலைவென வியம்ப லாமே. ்‌ 
மருத்துவம்‌ : 

ஞு லவணம்‌ பொரிகாரம்‌ பகருநீ துருசு இவையிரண்டும்‌ 

மிஞ்சா தொன்று கழஞ்சுகொண்டு மின்னே வெண்ணெய்‌ தனிலிட்டு 


ஒஞ்சா தரைத்து விழியெழுத வோடும்‌ மயக்க முடரோமத்‌ 
துஞ்சுஞ்‌ சுற்றுக்‌ குலைவிவைகள்‌ தோன்றா தோடிப்‌ போமென்றே. 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


238 
புழுக்கடி. அல்லது கிருமித்தோலின்‌ குணம்‌ 
“உள்ளிமை விளம்பி லூறு முரோமமு முதிரும்‌ புண்ணாய்‌ 
தெள்ளழல்‌ போலக்‌ காந்தும்‌ ஓடுமே யிரத்தந தானும்‌ 
வெள்ளிடை சிவக்க வீங்கித்‌ தடித்திடு மிக்கு ணங்கள்‌ 
அள்ளிலை நெடுவேற்‌ கண்ணாய்‌ புழுக்கடிக்‌ குணமே தாமே.” 
ரநோகமுனி நயனவிதி) 


அகத்தியர்‌ நயனவிதி . 
கொடும்பூழு வெட்டின்‌ பூண்டு 


“போதவே யிமைக னத்துப்‌ பொங்கிய தினவுண்டாகும்‌ 
மூதவே யெரிப்புண்டாகு முதிரந்திடும்‌ மயிர்க்கா லெல்லாங்‌ 
காதவே தலைகால்‌ மெய்கள்‌ கரகர வென்று தோன்றுங்‌ . 
கோதவே யிமைகள்‌ தானுங்‌ கொடும்‌ புழு வெட்ட தாமே.” 


மருத்துவம்‌ : ப 
“நானங்‌ கள்ளிவடக்காக நாடும்‌ வேரைப்‌ பறித்துலாத்தித்‌ 

தேனே சீலை தனிற்‌ சுருட்டி சிற்றா மணக்கி னெண்ணெயினால்‌ 
மானே யெரித்து வெண்கலத்தில்‌ மையே பற்ற வைத்திதனைக்‌ 
கானார்‌ குழலா யெழுதினக்காற்‌ கருதுங்கிருமி மாய்ந்திடுமே.” 


_ இமையுயர்ச்சி 
“வாத தோடம்‌ வசூரியினால்‌ வருத்து விதன வியாதியினா 
லேது வாக விமையுயரும்‌ இயம்பி னோமே சாத்தியமென்‌் 
றாதி முதல்வ னுரைத்தருளு மாயுள்‌ வேதச்‌ செய்கை தன்னை 
நீதி முறையை முனியுரைத்து நின்ற குணத்தை நீயறியே.” 


கடைக்கண்ணிற்றோன்றும்‌ நோய்கள்‌ 15 ஆகும்‌ 


அவை :- ப 
1. கண்ணோக்காடு. 9. விழிவாதம்‌ 
1௦. விரணப்பரு ': 


2. பூச்சாந்திரம்‌ 
3. நீர்ப்படர்த்தி 11. விப்புருதி 


கண்ணோக்காட்டின்‌ குணம்‌ 239 





4. இரத்தப்படர்த்தி ப 12. இமைக்குருடு 
5. தசைப்படர்த்தி 13. இமைக்குமிழ்‌ 
6. நீர்க்குவை 14. நேத்திரவாயு 
7. இரத்தக்குவை 15. கண்ணோய்‌ 
8. மாங்கிசக்குவை 


கண்ணோக்காட்டின்‌ குணம்‌ 
'“மக்கடி கடையி னுள்ளே முளைத்தெழு குமிழ மாகத்‌ 
தாக்கியே சவ்வு மூடி வெடித்திடச்‌ சலமு மாகும்‌ 
நோக்கிடில்‌ அசாத்திய மாகும்‌ நுவலுமே யாயுர்‌ வேதம்‌ 
வீக்குவார்‌ முலையி னாளே கருவியால்‌ விடுவித்‌ தாற்றே. 
நோகமுனி நயனவிதி) 
... முச்சாந்திரத்தின்‌ குணம்‌ 
“இளகியே பீளை நிற்கு மிடத்திற்கு எள்ளின்‌ மேலே 
வளமுறு பருத்தி வித்துப்‌ போலெழு மானே கேளா 
யுளைவுறு மொடுவுட்‌ பாயுஞ்‌ சாத்திய முணர்ந்து கொள்தி 
விளைவினால்‌ ரல செய்திவ்‌ வேதனை தீர்த்தி டாயே.” 
நோகமுனி நயனவிதி) 
நீர்ப்படர்த்தி, இரத்தப்படர்த்தி, சதைப்படர்த்தி 
“இளகிய கடையி னுள்ளே இளகிநீர்‌ சதை யிரத்த 
மழலெனப்‌ படரு மானே அசாத்திய மல்ல மூன்று 
'வழுவற விதற்கு முன்சொல்‌ பொடிமருந்‌ ததனாற்‌ நீரும்‌ 


மழவிடை யூர்ந்தோன்‌ சொன்ன வாகடத்‌.தியல்பு தானே.” 
நோகமுனி நயனவிதி) 


நீர்ககுவை, இரத்தக்குவை, மாங்கிஷக்குவை 


“சொல்லுநீர்த்‌ தசையி ரத்தந்‌ தோன்றிய குன்றி போலக்‌ 

கல்லெனப்‌ புடைத்தெ முந்து கடையிரண்‌ டதனிற்‌ றோன்றும்‌ 

முல்லையின்‌ நகையி னாளே கருவியால்‌ முளையை நீவிப்‌ 

புல்லினோர்‌ துருசால்‌ முன்சொல்‌ பொடியினை யெழுதப்‌ போமே. ்‌ 
நோகமுனி நயனவிதி) 


240 


சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
விழிவாதம்‌ 


“கண்ணிடை மிக்க வாதத்‌ தோஷங்கள்‌ கழித்து நின்றால்‌ 
நண்ணிமை யயாந்து கொட்டி நடுங்கிடும்‌ குறைக்கண்‌ ணாகும்‌ 
அண்ணலா ரரைத்த செய்கை சாத்திய மதற்குத்‌ தானே 
திண்ணமாய்ப்‌ புருவத்‌ தின்மேல்‌ அருகுசெய்‌ திடவே தீரும்‌.” 
நோகமுனி நயனவிதி) 
விரணப்பரு, விப்புருதி, இமைக்குரு, இமைக்குமிழ்‌ 
“கடைவிழி யதனிற்‌ றோன்று விப்புருதி பருப்புண்‌ ணென்னு 
மிடருறு வியாதி வந்தா லிணக்கமா மருந்து செய்தே 
உடையவிந்‌ நிதானந்‌ தன்னா லோதிய நூலிற்‌ கண்டு 
அடைவிலே செய்வை முன்சொல்‌ பருவொன்று மசாத்திய மாமே.” 
நோகமுனி நயனவிதி) 
குவளை விப்புருதி 
அகத்தியர்‌ நயன விதியில்‌ கூறியபடி கூறப்படும்‌ 
“நீர்விடுக்குங்‌ கடைக்கண்‌ குத்தும்‌ நிமைகனம்‌ சீயும்‌ பாயும்‌ 
ஊர்வது மிகவுண்டாகும்‌ உருத்தியே சிவந்தெ ரிக்கும்‌ 
சீர்பெற விழிக்க வொட்டா சிறிதுநாள்‌ குணமுங்‌ காட்டும்‌ 
கூர்குண மிவைகள்‌ தானும்‌ குவளைவிப்‌ புருதி யாமே.” 


கண்ணினின்று சீழ்வடியும்‌, கடைக்கண்னென்பது காதின்‌ பக்கக்‌ கடைக்‌ 


கண்ணையும்‌, மூக்கின்‌ பக்கக்‌ கடைக்கண்ணையும்‌ குறிக்கும்‌. இங்கு 
குறிக்கும்‌ கடைக்கண்‌ மூக்கின்‌ பக்கக்‌ கடைக்கண்ணென்று தெரியவும்‌. 
இக்கடைக்கண்ணிற்றான்‌ விப்புருதியுண்டாம்‌. 


நேத்திரவாயு - புருவத்தில்‌ வலியுடன்‌ வெள்விழி சிவந்து காட்டும்‌, 


மூக்கினின்றும்‌ நீர்பாயும்‌. 


மருத்துவம்‌ - நடு நரம்பை யறுத்துக்‌ குருதிவாங்கிய பிறகு தைலங்களில்‌ 


முழுகத்தீரும்‌. இதனைக்‌ கீழ்க்கூறப்படும்‌ செய்யுட்களாலறிக. 


'நடுநரம்‌ பதிற்கு டோரி செய்திடு நயந்த ரத்தங்‌ 
கடுகவே பாய்ந்து போனால்‌ கருதுவேப்‌ பெண்ணெய்‌ நாழி 
உடன்வசம்‌ புள்ளி சன்னி நாயக முசுரு முட்டை 


அடைவிலே நாங்கூழ்‌ கோழிக்‌ காரம்வட்‌ டமுந்தா மாமே.” 


கண்ணோய்ப்பண்பு - மருத்துவம்‌,.கண்‌ தினவு முதலிய நோய்ப்பண்பு 241 


ஆந்திரி கடுகு. வெட்பா லரிசியொவ்‌ வொன்று தானே 
யேந்திழை நீவிரைந்து கழஞ்சிட்டு வெந்த எண்ணெய்‌ 
சேர்ந்தநேந்‌ திரத்தில்‌ வாயு தீர்ந்திடச்‌ சிரத்தி லப்பிக்‌ 
காய்ந்தநீ ரதனி னாலே கழுவிடக்‌ கடுப்பு போமே. ” 


கண்ணோயின்‌ பண்டு 


“உட்டணந்‌ தன்னி னாலு முறுவெயிற்‌ காற்றி னாலுங்‌ 
கட்டமாஞ்‌ சுமையி னாலுங்‌ கடுகிய நடையி னாலும்‌ 
மட்டவிழ்‌ குழலி னாளே வந்திடும்‌ விழிக்கு நோவா 
யிட்டமா யறிந்து கொண்டு இதற்கிடு மருந்து கேளே." 
நோகமுனி நயனவிதி) 


இனி அகத்தியர்‌ நயனவிதியிற்‌ கூறியபடி கூறுவாம்‌ 


“எந்நாளும்‌ வாராது காற்றுக்காலம்‌ 
எடுக்குமே வலிகாணு மிகையும்‌ வீங்கும்‌ 
புண்ணாகும்‌ நீர்ப்பீளை யூறங்கொட்டாது. 
புதுமையாய்‌ மூன்று நாள்‌ போகநோகும்‌ 
விண்ணோக்க வொட்டாது பட்சமொன்றில்‌ 
விதமாகத்‌ தீருமிது தானுமென்று 
கண்ணோவுக்‌ குறுகுணங்க ளிவைதானென்று 
கருதினார்‌ புவி மீதில்‌ கண்டுதானே. ” 


இந்நோய்‌ காற்றுக்‌ காலத்தில்‌ தானுண்டாகும்‌. கண்‌ வலியுடன்‌ இமை 
வீங்கியிருக்கும்‌; கண்‌ புண்‌ போல்‌ நொந்து நீர்‌ வடிந்து பீளை கட்டும்‌. தூக்கம்‌ 
வராது; நோய்‌ தோன்றிய மூன்று நாள்‌ வரை வருத்தமிகவிருக்கும்‌. 
வெளிச்சத்தைப்‌ பார்க்க முடியாது. இந்நோய்‌ பதினைந்து நாட்கள்‌ செல்லும்‌. 


மருத்துவம்‌ - ஒற்றடம்‌ 
“அவின்‌ பாலு மிரண்டுபடி அதனிற்‌ புளியிலை மிரண்டுபடி 
காவி யெழுதுங்‌ கண்மடவீர்‌ கடுகாய்த்‌ திரளக்‌ காய்ச்சியபின்‌ 
கிச்‌ சீலைதனிலேயிட்டுத்‌ திரள்பொட்டணந்தான்‌ கட்டியொத்தக்‌ 


கூவி வலிக்குங்‌ கண்வலிதான்‌ குணமாங்‌ குணமாங்‌ குணமாமே. ” 


242 தத்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
கண்ணோய்க்கு மாத்திரை 


'ஆறு கூறு கடுப்பருப்பு ஐந்து கூறு கனமிளகு 

தேறுந்‌ திப்பிலி முக்கூறு தேற்றான்‌ விரையிந்‌ துப்புடனே 
ஏறிட்டேழு நாளரைத்து இந்தக்‌ குளிகை வருகுதெனப்‌ 

பாறிக்‌ கண்ணோ வுள்ளதெல்லாம்‌ பன்னிரு யோசனை ஓடிடுமே.” 


நாகமுனிவர்‌ நயனவிதியிற்‌ கூறாததும்‌, அகத்தியர்‌ நயனவிதியிற் 
கூறியுள்ளதுமான கண்‌ பிணிகளினிக்‌ கூறப்படும்‌. 


அவை : 
1. அக்கிர ரோகம்‌ : 
“மெய்க்கரப்‌ புத்துக்‌ கண்ணில்‌ மேனிமை கனத்துப்‌ புண்ணாம்‌ 
உக்கிர மாக நொந்து ஊறியே நீரும்‌ பாயும்‌ 
சிக்கிறத்‌ தினவும்‌ பீளை சினத்திடு முகங்கள்‌ தானும்‌ 
அக்கிர ரோக மென்றே அறிந்தனர்‌ புலவர்‌ தாமே.” 


கண்களின்‌ மேலிமை கனத்துப்‌ புண்ணாகும்‌, நோய்‌ ஏற்பட்டுத்‌ 
தண்ணார்‌ வடியும்‌, பீளைசேரும்‌, முகம்‌ சிவக்கும்‌. 


2. அவிகாயவிரணம்‌ : 


“செவிவாயுங்‌. கண்ணு மூக்குத்‌ தினவுடன்‌ சிவப்புண்டாகும்‌ 
கவிதாக முழிக்கு மூடும்‌ கனத்திடும்‌ பீளை கட்டும்‌ 
நவிதாக உறங்கொட்டாது நடுவிழி தன்னிற்‌ குத்தும்‌ 
அவிகாய விரண மென்றே அறிவுள்ளோ ர௬ரைத்த வாறே.” 


காது, வாய்‌, கண்‌, மூக்கு ஆகிய இவ்வுறுப்புகளில்‌ அரிப்பு தோன்றி 
சிவப்புண்டாகும்‌. .கண்‌ அடிக்கடி மூடித்‌ திறக்கும்‌. கண்‌ கனத்திருக்கும்‌. 
விழியின்‌ நடுவில்‌ குத்தல்‌ எடுக்கும்‌. பீளைசாரும்‌. தூக்கங்கெடும்‌. 
8. உக்கிரரோகம்‌ : 


“சக்கரம்‌ போலக்‌ கண்ணில்‌ தடிப்புண்டாய்‌ நீரும்‌ பாயும்‌ 
அக்கர மாக மூடவலிதின வெரிப்‌ புண்டாகும்‌ 

மிக்கர வொன்றை நோக்கில்‌ மேதினியில்‌ புகைந்து காட்டும்‌ 
உக்கிர ரோக மென்று உரைத்தனர்‌ தமிழ்வல்‌ லோரே.” 


கண்‌ தினவு முதலிய நோய்ப்பண்பு 243 

கண்ணில்‌ வட்டமாய்த்‌ தடிப்புண்டாகி நீர்‌ வடியும்‌, கண்ணை மூட 

முடியாமல்‌ வலியுண்டாகும்‌. எரிச்சல்‌, அரிப்பு உண்டாவதுடன்‌ பொருள்‌ 
களைப்‌ பார்த்தால்‌ புகைச்சலாய்த்‌ தெரியும்‌. 


சாய்கண்‌ குருடு : 


“வாய்கண்‌ மூக்கு நாக்கு வலமிட மிமுத்து நொந்து 

காய்குணம்‌ விழியும்‌ நீரும்‌.கடுகியே சிவந்து காட்டும்‌ 

நோய்குணம்‌ நீட்சி யாக நொந்துதா னாளிற்‌ நீரும்‌ 

சாய்கண்‌ குருடி தென்று சாற்றினார்‌ தரணி யோர்க்கே. " 

வாய்‌, கண்‌, மூக்கு, நாக்கு இவைகள்‌ வலப்புற மேனும்‌ இடப்புற 
மேனும்‌ இழுத்திருக்கும்‌. கண்‌ எரிந்து சிவந்து நீர்‌ வடியும்‌. நாட்சென்றே 
நோய்‌ நீங்கும்‌. , 


௦. கண்தினவு : 


“ஊருஞ்‌ சொரியும்‌ கரகரக்கும்‌ உள்ளே கண்ணுஞ்‌ சிவந்திருக்கும்‌ 
நீரும்‌ பொழியும்‌ அனலுண்டாம்‌ நிருத்து முறக்கந தனை வேண்டார்‌ 
"கூறும்‌ விழியும்‌ புகைந்திருக்கும்‌ குறுகும்‌ விழியும்‌ குருநோவாம்‌ 
சேரு மிந்தக்‌ குணங்களெல்லாம்‌ தினவுங்‌ கண்ணின்‌ குணந்தானே. ்‌ 
கண்ணில்‌ அரிப்பும்‌ உறுத்தலுமுண்டாம்‌. கண்‌ சிவந்து எரிந்து நீர்‌ 
வடியும்‌. தூக்கங்கெடும்‌. கண்‌ சிறுத்துப்‌ பார்வை புகைந்து காட்டும்‌. 
6. தூயகண்‌ குருடு : 


“கருமணி தெளிந்து நன்றாய்க்‌ காண்பவர்‌ போலத்‌ தோற்றும்‌ 

பெருமணி வெள்ளை தன்னில்‌ பேதிக்கும்‌ சுழியிற்‌ குத்தும்‌ 

ஒருமணி போலே கண்ணில்‌ உறுத்தியே உள்ளில்‌ குத்தும்‌ 

துருமணி பூணுமாதே துய்யகண்‌ குருடு தானே. " 

கண்‌ பாவை நோயற்றவர்‌ பாவையபோலத்‌ தோன்றும்‌. கருவிழியும்‌ 
வெண்விழியும்‌, சுயநிறம்‌ மாறி இருக்கும்‌. நடுவிழியினில்‌ குத்தலுண்டாகும்‌. 
7. சுழல்‌ வண்டெறிதல்‌ : | 

“பறக்குங்‌ கண்ணில்‌ பூச்சிபோல்‌ பார்க்கு மிடங்கள்‌ தனிற்றோற்றும்‌ 

உறக்கந்‌ தனிலு மவ்வடைவே ஓடித்திரியும்‌ போல்காணும்‌ 

துறக்குங்‌ கூசும்‌ புகைந்திருக்கும்‌ சுடலைப்‌ பார்க்கில்‌ பலவிதமாய்ப்‌ 

பிறக்குஞ்‌ சுழல்வண்‌ டெரிதலென்று பேசியிருப்பார்‌ பெரியோரே. ” 


.. சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
பார்க்கிற இடங்களெல்லாம்‌ பூச்சி பறக்கின்றாற்போல்‌ கண்ணுக்குத்‌ 
தோற்றும்‌. உறக்கத்திலும்‌ பூச்சி ஓடித்திரிகிறது போலத்தோற்றும்‌. கண்‌ கூசும்‌. 
பார்வை புகைச்சலாயிருக்கும்‌. விளக்குச்‌ சுடர்‌ பலவிதமாய்த்‌ தோற்றும்‌. 


5. அன்னகோமபம்‌ : 


“கனத்ததோர்‌ நயன முள்ளே கனலெழ லெரித்து விம்மி 

உனத்தமாம்‌ விழிபுடைத்து உலையினில்‌ மெழுகு போலச்‌ 

சினத்தது கண்ணும்‌ நொந்து சிவந்துதா னருகிற்‌ றானால்‌ 

அனர்த்தமாம்‌ அன்னகோபம்‌ அறிந்து நீ மருந்து செய்யே.” 

கண்ணில்‌ எரிச்சலுடன்‌ விம்மி, விழி புடைத்துச்‌ சிவந்து உறுத்து 
.மானால்‌ அன்ன கோபம்‌ என்று சொல்லப்படும்‌. நேர்மருந்திடாவிடின்‌ கெடுத 
லாய்‌ முடியும்‌. 


9. மருவு கண்சிவப்டபு : 


“சிறுக்குங்‌ கண்ணும்‌ நீர்வடியும்‌ சினத்துக்‌ கனக்கும்‌ சிரசுவலி 

முறுக்கு மனமும்‌ வறண்டிருக்கும்‌ முகிழாச்‌ சிவந்த பூவதுபோல்‌ 

இருக்கும்‌ சரீரம்‌ தளரந்துவரும்‌ எதிர்த்த ஏப்பம்‌ தானுண்டாம்‌ 

மறுக்கு மிந்தக்‌ குணங்கலொ மருகண்‌ சிவப்பு இதுதானே. ” 

கண்கள்‌ சிவந்து நீர்வடியும்‌. கண்‌ கனத்துச்‌ சிவக்கும்‌. மனம்‌ சோரும்‌, 
உடலிளைக்கும்‌, தலைவலியும்‌, ஏப்பமும்‌ உண்டாகும்‌. 


109. எரிவிழி மழுங்குதல்‌ : 


“கண்ணது கனத்து நொந்து கருதிநீர்‌ கலங்கி வீழ்ந்து 
குண்ணது புருவம்‌ கன்னம்‌ நாசிகள்‌ மூல முற்றும்‌ 
விண்ணது அருக்கன்‌ றன்னை மேவியே பார்க்கும்‌ போது 
எண்ணிய குணங்கள்‌ காணும்‌ எரிவிழி மமுங்க லாமே.” 


ஞாயிற்றைப்‌ பார்க்கின்‌ கண்‌ கனத்து கலங்கி நீர்‌ வடிந்து புருவம்‌ 
கன்னம்‌, மூக்கு இவைகளில்‌ நோயிருக்கும்‌. 
. 77, அதிமந்தம்‌ : 


“கருகிய மணியினும்‌ கலந்த வெள்‌ விழியிலும்‌ 
பெருகிய சிவப்போடு பிறண்டு வலிக்குமுன்‌ 
உரிவியு முயராந்து உறுத்திப்‌ புகைந்திடும்‌ 
அருவிய விதனமு மதிமந்த மென்னுமே.” 


சோதிகா விரணம்‌ முதலிய நோய்ப்பண்பு 245. 


வெள்விழி சிவந்து, கருவிழியில்‌ வலி தோன்றும்‌. கண்‌ சற்றுப்‌ 
பெருத்து உறுத்தும்‌. பார்வை புகைந்து காட்டும்‌. - 


12. குவளை நெரித்தல்‌ : 


“கண்ணினில்‌ தடிப்புண்‌ டாகில்‌ கடுத்திடும்‌ விழிக்கொ ணாது 

திண்ணிய இமைக னத்து தினவுடன்‌ சிவந்து காட்டும்‌ 

நண்ணிய மயிர்க்கால்‌ புண்ணாம்‌ நாற்றமாய்ப்‌ பீளை பாயில்‌ 

குண்ணிய மனமு மாகும்‌ குவளைநெ ரித்தல்‌ தானே.” 

கண்‌ -தடிப்பாய்க்‌ கடுத்துச்‌ சிவந்து, இமை கனத்து, அரிப்புத்தோன்றித்‌ 
திறக்க முடியாமல்‌ இருக்கும்‌. மயிர்க்கால்கள்‌ புண்ணாகித்‌ துர்நாற்றத்துடன்‌ 


பீளை கட்டும்‌. மனம்‌ சோர்வடையும்‌. 
78. அழிகண்‌ பிரித்தல்‌ : 


“சழியவே இடித்து நொந்து சதையது விழிகண்‌ மூடி 
பழியவே சூழப்‌ புண்ணாய்ப்‌ பலவித பிளை பாயில்‌ 
விழியில்‌ நோய்‌ மாறு தற்கும்‌ வேண்டிய மருந்து செய்தல்‌ 
அழிவது திண்ணங்‌ கண்டாய்‌ அழிவுகண்‌ பிரித்தல்‌ தானே.” 


கண்‌ மிக வலித்து நோகும்‌. விழியில்‌ சதை மூடும்‌. அதனைச்‌ சுற்றிலும்‌ 


புண்ணுண்டாய்ப்‌ பீளை கட்டும்‌. 
14. சேோதிகாவிரணம்‌ : 


“கண்டிடும்‌ பூவு வெள்ளைக்‌ கருவிழி எங்கும்‌ தோற்றும்‌ 
கொண்டிடும்‌ நீரும்‌ பாயும்‌ கூசிடும்‌ விழிக்கொணாது 
நண்டினேர்‌ கண்கள்‌ போல நடுவிழி தன்னில்‌ காணும்‌ 
வெண்டிடும்‌ சோதி காவி ரணங்களு மாகு மன்றே,” 


வெள்விழி, கருவிழிகளிலும்‌ புண்ணுண்டாகி நீர்‌ வடிந்து கண்ணைத்‌ 
திறக்க முடியாமற்‌ கூசும்‌. நடுவிழியில்‌ நண்டினது கண்ணைப்‌ போலச்‌ 
சிறிதாய்த்‌ தூர்த்துக்கொண்டிருக்கும்‌. 
15. படிகுந்தம்‌ : ப 
“உள்ளம்‌ நொந்து கண்கள்‌ உறுத்தியே வலிக்கு மாகில்‌ 
மெள்ளவே சந்தி ரோதயம்‌ மேவிலோர்‌ கிரியை காணும்‌ 


கள்ளமே யல்ல நோய்கள்‌ கருவிழி கருப்பி லுற்று 
பள்ளமாய்ப்‌ பார்வை தன்னில்‌ படிகுந்த மென்று சொல்லே. ன்‌ 


246 ்‌ சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 

மனது நொந்து கண்கள்‌ உறுத்தி வலிக்கும்‌. திங்கள்‌ கண்ணுக்குத்‌ 
தெரியாது. கருவிழி மிக்க கருப்பாயிருக்கும்‌. பார்வை எதைப்‌ பார்த்தாலும்‌ 
பள்ளமாய்‌ இருக்கின்றதுபோலத்‌ தோற்றும்‌. 


10. மன மந்தாரம்‌ : 


“கூறிடும்‌ விழியிற்‌ குத்தும்‌ குவளையிற்‌ பீளை கட்டும்‌ 

சீறிடும்‌ புகைந்து காட்டும்‌ சிறிதுநாள்‌ வெளிய தாகும்‌ 

தேறிடும்‌ தினவுண்டாகும்‌ சிதணியே சிவப்பு காட்டும்‌ 

மாறிடும்‌ பச்சை போலாம்‌ மதனமந்‌ தார மாமே.” 

விழியில்‌ குத்தல்‌, பீளை சாரல்‌, புகைந்த பார்வை, சிலசமயம்‌ தெளிந்த 
பார்வை, கண்‌ அரிப்பு, கண்‌ சிவத்தல்‌, பச்சோந்தியைப்‌ போல குணம்‌ 
மாறுபடும்‌. 


17. நீர்ப்பாய்ச்சல்‌ : 


“சருவிநீ ரருகிக்‌ காட்டி சதைவளருந்‌ தினவுண்டாகும்‌ 

கருவிழி யுறுத்தி நொந்து கனத்துட னெரிப்புண்‌ டாகும்‌ 

மருவிய கண்கள்‌ நொந்து மாறாதே நீரும்‌ பாயும்‌ 

அரிவையே யிவைகள்‌ தாமும்‌ அருவிநீர்ப்‌ பாய்ச்ச லாமே.” 

கண்களில்‌ சதை வளர்ந்து ட. நீர்‌ வடியும்‌, கருவிழி உறுத்தி 
நொந்து கனத்து எரியும்‌. 


18. அரூபம்‌ : 


“ஊறிய வெள்ளை தன்னில்‌ உதித்ததோர்‌ சலமுங்‌ கொள்ளும்‌ 
பாரியே நீரும்‌ பாயும்‌ பகல்விளக்‌ கொளிபோ லாகும்‌ 
சாரியே பீளை தள்ளும்‌ தடமையம்‌ எரிப்புண்டாகும்‌ 


ஆரியே நின்றெ டுக்கும்‌ அரூபமா மென்று சொல்லே.” 


வெள்‌ விழியில்‌ நீர்‌ கோத்து வடியும்‌, பகலில்‌ வெளிச்சம்‌ விளக்‌ 
கொளியைப்‌ போலக்‌ காணப்படும்‌. கண்ணில்‌ பீளை கட்டி எரிச்சலுண்டாம்‌. 


19. கண்விரணம்‌ : 


சுத்தெல்லாம்‌ வரையும்‌ புண்ணாம்‌ சூழவே தினவுண்டாகி 
வத்தியே யிமைக ளெங்கும்‌ வலித்திடும்‌ விழிசி வக்கும்‌ 
முத்தியே நோக்கில்‌ பார்க்கில்‌ முழித்தொன்றும்‌ செய்ய வொட்டா 
கத்தியே யிருக்குந்‌ தூங்கார்‌ கண்ணினில்‌ விரணந்‌ தானே. ” 


துர்மாமிசம்‌, வெள்ளெழுத்து முதலிய நோய்ப்பண்பு 247 


கண்ணைச்‌ சுற்றிப்‌ புண்ணாகி அரித்து இமைகளில்‌ வலியுண்டாம்‌. 
கண்‌ சிவக்கும்‌. கண்ணை விழித்து ஒரு வேலையையுஞ்‌ செய்ய முடியாது. 
இந்நோயுடையவன்‌ இரவில்‌ தூக்கமின்றிக்‌ கூச்சலிடுவான்‌. 


20. கண்குருடு : 


“மாசம்‌ பக்கம்‌ வலிகடுப்பு மருப்போல்‌ கண்ணிலதுதோற்றும்‌ 
நாச மாகும்‌ பீளைவரும்‌ நசுங்கி முளைக்குந தினந்தோறும்‌ 
வாச மான தைலந்தான்‌ முழுகில்‌ வலுவாய்‌ வாதைதரும்‌ 
நேசந்‌ தலைமுகம்‌ பிடரிவலி நிச்ச யங்குரு டெனலாமே.” 


கண்ணில்‌, திங்கட்கொரு முறையாவது பக்கத்துக்கொரு முறையாவது, 
வலி, கடுப்புண்டாகும்‌. நாடோறும்‌ மருப்போல்‌ சதை முளைத்து நசுங்கிப்‌ 
போம்‌. மணம்‌ பொருந்திய மருந்து நெய்களில்‌ தலை மூழ்கில்‌ வருத்தம்‌ மிகும்‌. 
தலை, பிடரி, முகம்‌ ஆகிய இவ்விடங்களில்‌ வலி தோன்றும்‌. 


துர்மாமிசம்‌, வெள்ளெழுத்து முதலிய நோய்‌ பண்பு 
21. அடைந்தெழுந்திடுதல்‌ : - 


“நீரும்‌ பொழியும்‌ விழிகடுக்கும்‌ நித்தம்‌ பலகுண மிமைவீங்கும்‌ 
சேரும்‌ பீளை சிவந்தெரிப்பு சினத்துப்‌ புடைக்கு மிமையடங்கும்‌ 
ஊருஞ்‌ சொரியு மூக்கிலுநீர்‌ உணர்த்தியன்னம்‌ உண்ணவொட்டா 
ஆரு மறிய உரைத்தகுணம்‌ அடைந்தெ முந்திட லெனலாமே. ” 


விழிகடுத்துக்‌ கண்ணில்‌ நீர்‌ வடியும்‌, ஒரு நாளைக்கு நோய்‌ நீங்கினது 
போலத்தோன்றி-மறு நாட்கு வருத்தம்‌ மிகுந்துவிடும்‌. இமை வீங்கிக்‌ கண்‌ 
சிவந்து எரிச்சலுண்டாய்‌, பீளை கட்டி அரித்துப்‌ புழு ஊர்வது போலவிருக்கும்‌. 
மூக்கு நீர்‌ வடியும்‌; உணவு கொள்ளாது. 
22. பருமுளை : 

“கடுத்து வலிக்கும்‌ நீர்பாயும்‌ கனக்கச்‌ சிவக்கும்‌ இமைவீங்கும்‌ 

இருக்கும்‌ விழிக்க வொட்டாம விருண்டு வெளுத்து முளைகாணும்‌ 

நடுக்கும்‌ தலைவலி பிடரிமுகம்‌ நரம்பை யிழுத்து மிகநோகும்‌ 

படுக்கும்‌ இருக்கும்‌ எழுந்திருக்கும்‌ பருமுளை யென்று பகர்வாரே. ” 

கண்‌ கனத்துக்குக்‌ கடுத்து வலித்துச்‌ சிவந்து நீர்‌ வடியும்‌, இமை 
வீங்கும்‌, கண்ணைத்திறக்கமுடியாது. கருப்பாயும்‌ வெளுப்பாயும்‌ கண்ணுக்‌ 
குள்‌ முளைகளுண்டாகும்‌. நடுக்கலுடன்‌ தலைவலியுண்டாகும்‌. இந்நோய்‌ 
நிலை பொறுக்கவிடாது. 


_ 248 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
28. தூர்மாமிசம்‌ : 


“வீங்கும்‌ விதனம்‌ சதைபோல வெளுத்த விழியில்‌ தனிறகாணும்‌ 

வாங்கும்‌ வளரும்‌ சிலகாலம்‌ வாதை மிகவாம்‌ நீர்ப்பீளை 

தேங்கும்‌ நடக்க வொட்டாது சினத்து முகமும்‌ கடுகுதென்று 

தூங்கும்‌ விழிக்கும்‌ கிடைக்கொள்ளா துர்மா மிசமென்‌ றுரையீதே. ” 

இமை வீங்கியிருக்கும்‌, வெள்விழியில்‌ சதைதோன்றும்‌, சிலகாலம்‌ 
மறையும்‌, சிலகாலமுண்டாகும்‌. வருத்தம்‌ மிகும்‌. நீர்‌ வடிந்து பீளைகட்டும்‌. 
நடக்க முடியாமல்‌ தியங்கும்‌. முகஞ்‌ சிவக்கும்‌. தாங்கொணா வலியால்‌ கிடை 
கொள்ளாது. சற்றுத்‌ தூங்கியும்‌ சற்று விழித்துமிருக்கும்படி செய்யும்‌. 


24. வெள்ளெழுத்து ்‌ 


“கூசும்‌ விழியும்‌ புகைந்திருக்கும்‌ குறுகும்‌ பார்வை தோற்றாது 
மாசும்‌ கண்ணும்‌ பசித்திருக்கும்‌ மயங்குங்‌ குணங்கள்‌ பலவாகும்‌ 
தேசுங்‌ குறையு மருட்சியுண்டாம்‌ திறமாய்க்‌ கருமம்‌ செய்யாது 
ஏசுங்‌ குணங்கள்‌ வெள்ளெழுத்து என்றே சொல்லு இதுகண்டே. ” 


கண்‌ கூசும்‌, பார்வை புகைந்து காட்டும்‌. நெருங்கிய பார்வை தெரி 
யாது. கண்‌ ஒளியில்லாமல்‌ மங்கியிருக்கும்‌, பார்வையில்‌ மயங்கச்‌ செய்யும்‌. 


25. உறுவிழி பூடைத்தல்‌ : 


“வளரும்‌ வலிக்கும்‌ மிகப்புடைக்கும்‌ வாங்கும்‌ விழியும்‌ மேனோக்கி 
களரும்‌ விழியும்‌ சிவந்திருக்கும்‌ தண்ணீர்‌ பீளை தானுண்டாம்‌ 
குளரும்‌ வாயும்‌ தடுமாறும்‌ குடித்த அன்னம்‌ சத்திக்கும்‌ 
்‌ உளரும்‌ கிடையும்‌ கொள்ளாது உறுவிழி புடைத்த லெனலாமே. " 
கண்‌ புடைத்து வலித்துப்‌ பார்வை. மேனோக்கும்‌. கண்‌ சிவந்து நீர்‌ 
வடிந்து பீளை சாரும்‌. வாய்‌ குளறிச்‌ ரந முட. உண்ட சோறு வாந்தி 
யாம்‌. கிடை கொடுக்காது. - 


26. பறவையப்மு : 


“சினக்கும்‌ வலிப்பும்‌ எரிப்புண்டாம்‌ சிறுகப்‌ படரும்‌ வெளுத்திருக்கும்‌ 

கனக்கும்‌ தலைநெற்‌ றியில்குத்தும்‌ கண்ணும்‌ சிவந்து நீர்வடியும்‌ 

இனக்கு முகமும்‌ புகைந்திருக்கும்‌ எதிர்த்துப்‌ பார்க்க வொட்டாது 

தனக்குக்‌ குணங்கள்‌ பறவைப்பூ தகாத குணங்கள்‌ வகைதாமே. ” 

கண்ணில்‌ வலியும்‌ எரிச்சலுமிருக்கும்‌. சிறிதாய்‌ வெள்ளை நிறத்துடன்‌ 
படர்ந்திருக்கும்‌. தலை கனக்கும்‌. நெற்றியில்‌ குத்தும்‌. கண்‌ சிவந்து நீர்வடிந்து 
முகங்‌ கருக்கும்‌. நேராகப்‌ பார்க்க முடியாது. 


சோதிநெறி, செவ்வேர்‌ முதலிய நோய்ப்‌ பண்பு 249 
27. அமரம்‌ : 


“கதிக்கு மிமையிற்‌ சதைவளர்ந்து கண்ணும்‌ மூடித்‌ திறவாது 

பதிக்கும்‌ விழியில்‌ பறந்துகுத்தி பலவாய்‌ நீரும்‌ பீளையிடும்‌ 

மதிக்கு மெவரை நோக்கரிதாம்‌ மலர்ந்த பூப்போல்‌ சிவந்திருக்கும்‌ 

அதிக்குங்‌ குணங்க ஸிவை தானும்‌ அமர மென்றே அருளினரால்‌. 7 

இது குழந்தைகட்குண்டாம்‌ நோய்‌. கண்ணிமைக்குள்‌ சதை வளர்ந்து 
கனத்திருக்கும்‌. கண்மூடிக்‌ கொள்ளும்‌. திறக்க முடியாது. விழியில்‌ குத்‌ 
தலுண்டாகும்‌. குழந்தை அழுதலினால்‌ குத்தலிருத்தலையுணரலாம்‌. 
கண்ணில்‌ பலவிதமான நீர்‌ வடியும்‌. வடியும்‌ நீர்‌ சில சமயம்‌ சீழ்‌ போலும்‌ சில . 
சமயம்‌ இளஞ்சிவப்பாயுமிருக்கும்‌. பீளைகட்டும்‌. ஒருவரையும்‌ பார்க்க 
வொட்டாது. புதிதாய்‌ அலர்ந்த பூப்‌ போல்‌ சிவந்து தோன்றும்‌. 


28. புகைச்சல்‌ : 


“பகைக்கு முகமும்‌ பலவிதமாய்ப்‌ பார்வை பலவாய்த்‌ தோற்றுவிக்கும்‌ 
திகைத்து மிருக்கும்‌ கூச்சமுண்டாம்‌ சிறுக விமையுந தினவெடுக்கும்‌ 
தகைக்குங்‌ கருமந்‌ தனைச்‌ செய்யாச்‌ சற்றே விழியா திரண்டு வரும்‌ 
புகைச்சல்‌ குணங்க ஸிவையென்று புகழ்ந்தார்‌ பெரியோர்‌ புவி தனிலே. ல்‌ 


எம்முகத்தைப்‌ பார்ப்பினும்‌ பார்வை பலவிதமாய்த்‌ தெரியும்‌. மனத்தில்‌ 
திகைப்புண்டாகும்‌. கண்கூசி இமை சிறிது அரிக்கும்‌. கண்‌ சிறிது இருண்டு 


காட்டும்‌. 
29. அதிமந்தாரம்‌ : 


“வலிக்கும்‌ கடுக்கும்‌ நீர்வடியும்‌ வந்தே சோதி தனிற்குத்தும்‌ 
பலிக்கும்‌ மருந்தும்‌ பலியாது பார்க்க அதிகம்‌ படர்ந்தேறும்‌ 
சலிக்குந்‌ துயரா திருண்டுவரும்‌ சாந்தம்‌ போல்‌ நடைகொடுக்கும்‌ 
அலிக்குங்‌ குணங்க ளிவைதானும்‌ அதிமந்‌ தார மெனலாமே. ன்‌ 


கண்களில்‌ வலிதோன்றிக்‌ கடுத்து நீர்‌ வடியும்‌. பார்வையில்‌ குத்‌ 
தலுண்டாம்‌. கண்ணில்‌ மருந்திடின்‌ நோய்‌ வளர்ச்சியடையும்‌. மருந்து 
பயன்படா. பார்வை நாளுக்கு நாள்‌ இருண்டுவரும்‌. மனம்‌ குன்றும்‌, நடை 
மெதுவாகும்‌. 


30. கோதிநெறி : 


“முளைக்குங்‌ கண்ணில்‌ பலவாக மூன்று நாளில்‌ போகும்வரும்‌ 
கிளைக்குந்‌ தினம்பின்‌ வெளுப்பாகும்‌ கீழே விழியும்‌ பரா: மாம்‌ 
வளர்க்கும்‌ சதையும்‌ இமைசூழ வாதை தலைநோய்‌ நீர்பீளை' 
துளைக்கும்‌ பிடரி சுழியில்குத்தும்‌. சோதி நெறிமீ தெனலாமே. ” 


250 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌. . 


கண்ணில்‌ முளை தோன்றி மூன்று கிழமைகளில்‌ மறைந்து மறுபடியுந் 
தோன்றி அவை மறைந்து கண்‌ வெளுத்துப்போம்‌. பார்வை கீழ்‌ நோக்கும்‌. 
இமையைச்‌ சுற்றிச்‌ சதை வளர்ந்து நீர்‌ வடிந்து பீளைகட்டும்‌. தலையிலும்‌ 
பிடரியிலும்‌ வலி மிகுந்திருக்கும்‌. நடுவிழியில்‌ குத்தலுண்டாகும்‌. 


31. செவ்வேர்‌ : 


“சிறுக்கும்‌ கடுக்கும்‌ வெளுத்தவிழி சிவந்து இமையும்‌ தடிப்பாகும்‌ 
மறுக்குந்‌ தலையில்‌ குடைந்துகுத்தி மாறா நீரும்‌ கூச்சமுமாம்‌ 

இறுக்கு மிமையும்‌ அசைக்கவொட்டா இருக்கும்‌ கடைக்கண்‌ தினவாகும்‌ 
குறுக்கும்‌ வகை களிவைதானே குறித்த செவ்வேர்க்‌ குணந்தானே. 


கண்‌ சிறுத்து வெள்விழி சிவந்துஇமை தடித்திருக்கும்‌. தலையில்‌ 
குத்தல்வலி மிகுந்திருக்கும்‌. கண்‌ கூச்சத்துடன்‌ ஓயாமல்‌ நீர்‌ வடியும்‌. 
கடைக்கண்ணில்‌ அரிப்புடன்‌ இமையை அசைக்க வொட்டாது. 


82. குவளை நெரித்தல்‌ : 


“வாட்டும்‌ புருவம்‌ நெற்றியுங்கண்‌ வலித்துப்‌ பீளைநீர்‌ வடியும்‌ 
மீட்டும்‌ வீணை தெரித்தாற்போல்‌ முடுகி வலிக்கும்‌ தலைநோவாம்‌ 
தீட்டுங்‌ கருவி தனைப்போலச்‌ சிக்கி யறுக்கு மிமைவீங்கும்‌ 
கூட்டுங்‌ குணங்க ஸிவைதானும்‌ குவளை நெரித்த லெனலாமே. 


புருவம்‌, நெற்றி, கண்‌ இவற்றில்‌ நோயுண்டாகும்‌. நீர்‌ வடிந்து பீளை 
கட்டும்‌. வீணையின்‌ நரம்புகளைத்‌ தெறிப்பது போல்‌ தலைவவலிக்கும்‌., 
கண்ணில்‌ கத்தியாலறுப்பது போலத்‌ தோற்றும்‌. இமை வீங்கும்‌. 


8 ள்‌. காசமுறூுசி : 


“நல்ல கருப்பு முழிதன்னில்‌ நரம்பு போலச்‌ சிவந்துவரும்‌ 

சொல்ல வெளுத்த விழிமேலே தொடர்ந்து மாமி சம்வளரும்‌ 

வல்ல குவளை தனையிறுத்தி வடியு நீரு மிவரழுது 

பல்லை வலிக்குந்‌ தலையிடிக்கும்‌ பகரும்‌ காச முறுகியென்றே. ” 

கருவிழி நரம்பு சிவந்து வரும்‌. வெள்‌ விழியில்‌ சதை வளர்ந்து வரும்‌. 
கீழிமையாகிய குவளையில்‌ உறுத்தி நீர்வடியும்‌. வருத்தம்‌ பொறுக்க 
முடியாமல்‌ நோயினன்‌ அழுவான்‌. பல்வலியும்‌ தலைவலியுமிருக்கும்‌. 


34. மாலைக்கண்‌ : 


“தாயம்‌ வெளுத்து முகம்பசந்து கண்ணும்‌ வேறே விகாரமுமாம்‌ 
மாயம்‌ போலே தலைகனக்கும்‌ மயங்குங்‌ குணங்கள்‌ மதிவேறாம்‌ 
பாயும்‌ பீளை மேனோக்கிப்‌ பார்க்க விழியும்‌ கூசிவிடும்‌ 

சாயும்‌ காலம்‌ மாலைக்கண்‌ தரித்த விளக்குந்‌ தெரியாதே.” 


மாலைக்கண்‌, சுழல்விழி எரித்தல்‌ முதலிய நோய்ப்‌ பண்பு 251 


உடல்‌ வெளுத்து முகம்‌ பசந்து கண்‌ ஒளிமங்கியிருக்கும்‌. தலை கனக்‌ 
கும்‌. அறிவு வேறுபடும்‌. கண்ணில்‌ பீளைகட்டும்‌. அண்ணாந்து பார்க்கின்‌ 
கண்‌ கூசும்‌. மாலை நேரத்தில்‌ கண்‌ தெரியாது. விளக்குங்‌ கண்ணுக்குத்‌ 
தெரியாது... ப 


35. சுழல்விழி எரித்தல்‌ : 
“எரியுங்‌ கண்ணும்‌ பலவிதமாய்‌ எதிர்த்தும்‌ விழிக்க வொட்டாது 
சரியும்‌ தினவும்‌ இமைகனத்து சாந்த மான வலியுண்டாம்‌ 
நெரியு முளைக்கும்‌ பீளைகட்டும்‌ நித்திரை தன்னில்‌ வெறுப்பாகும்‌ 
சொரியுங்‌ கண்ணில்‌ நீர்வடியும்‌ சுழல்விழி யெரித்த லெனலாமே.” 


கண்ணில்‌ பலவகையாக எரிச்சலிருக்கும்‌. கண்ணை நேரே விழிக்க 
வொட்டாது. இமை கனத்துச்‌ சரிந்து இருப்பதோடு அரிப்புண்டாகும்‌. கடுமை 
குறைந்து வலியிருக்கும்‌. நெரியில்‌ உளையும்‌. கண்ணில்‌ அரிப்புடன்‌ 
நீர்வடிந்து பீளைசேரும்‌. தூக்கத்தில்‌ விருப்பமிராது. 


86. பக்கப்‌ படுவன்‌ 


“விழியைக்‌ கடுக்கும்‌ சினத்திருக்கும்‌ மீறி நொந்து வெள்ளைதனில்‌ 
அழியப்‌ புண்போல்‌ குத்துண்டாம்‌ அந்தக்‌ கணத்தில்‌ முளைபோல 

வெளியில்‌ தள்ளும்‌ சிழ்கொள்ளும்‌ வெடிக்கும்‌ நீரும்‌ தான்‌ விழுகும்‌ 
பழியில்‌ படுவா யிவைபார்க்கில்‌ பக்கப்‌ படுவ னெனலாமே.” 


கண்கடுத்துச்‌ சிவந்திருக்கும்‌. வெள்‌ விழியில்‌ அழிந்த புண்போலக்‌ 
குத்தலுண்டாம்‌. அதே நிமிடத்தில்‌ முளையைப்‌ போலப்‌ படுவன்‌ வெளியே 
தள்ளும்‌. சீழ்‌ பிடிக்கும்‌. படுவனுடைந்து நீர்வடியும்‌. 


84. அக்கரம்‌ 


“சிறுகச்‌ சிவக்கும்‌ நீர்வடியும்‌ தினவும்‌ சிலநா எடங்கிவிடும்‌ 

மறுகக்‌ கொடுக்கும்‌ கூச்சமுண்டாம்‌ மலர விழிக்க வொட்டாது 

முறுக்க இமையும்‌ கனத்திருக்கும்‌ மூரித்‌ தலைநோய்‌ கொட்டாவி 

அறுக்கக்‌ கடைக்கண்‌ பீளையிடும்‌ அக்கர மிதுவென்‌ றறிவீரே. ” 

கண்‌ சிறிதளவு சிவந்து நீர்‌ வடிந்து அரிப்புண்டாகும்‌. சில நாள்‌ செல்ல 
மாறிவிடும்‌. கூச்சமிருக்கும்‌. கண்ணை முழுமையும்‌ திறக்க முடியாது. 
தலைநோய்‌, இமை கனப்பு, கொட்டாவி உண்டாகும்‌. கடைக்‌ கண்ணில்‌ 


அறுப்பது போன்றிருக்கும்‌. பீளை சேரும்‌. 


252 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
38. அழித்திடும்‌ பிரித்தல்‌ 


“பிரித்திடுங்‌ கண்ணுஞ்‌ சூழப்‌ புண்ணுமாம்‌ பீளை பாயும்‌ 
எரித்திடும்‌ விழியிற்‌ குத்தும்‌ எதிர்த்தது நீருங்‌ காணும்‌ 
சொரித்திடும்‌ சீபும்‌ போலச்‌ சோர்ந்துகண்‌ விழிக்க வொட்டா 
அரித்திடுங்‌ கருவி போலாம்‌ அழித்திடும்‌ பிரித்தல்‌ தானே. ” 


கண்ணைச்‌ சுற்றிப்‌ புண்ணுண்டாய்‌, விழிகளில்‌ குத்தலுங்‌ கண்டு 
பீளை சார்ந்து நீர்‌ வடியும்‌. சில சமயம்‌ சீயும்‌ வடியும்‌. கண்ணை விழிக்க வொட்‌ 
டாது. கண்ணில்‌ கருவிகொண்டு அரிப்பது போன்ற துன்பமுண்டாகும்‌. 


89. நுண்ணு வெண்‌ புகைச்சல்‌ 


“கனத்து விழியும்‌ சதைவளர்ந்து கருத்த சோதி வெளுப்பேறிச்‌ 
சினத்து முகமும்‌ கடுப்புவலி சிறுகத்‌ தினவும்‌ பீளையிடும்‌ 
இனத்தும்‌ பார்வை பலவிதமாய்‌ எங்கும்‌ வெளுப்பா மயக்குண்டாம்‌ 
மனத்துள்‌ துண்ணு வெண்புகைச்சல்‌ மாறா திருக்கும்‌ குணந்தானே. " 


கண்விழியில்‌ சதை வளர்ந்து பார்வை வெண்நிறமாக மாறி, கண்‌ 
சிவந்து, முகத்தில்‌ கடுப்புவலி தோன்றும்‌. சற்று அரிப்புண்டாகும்‌. பிளை 
கட்டும்‌. பார்வை பலவகையாக இருக்கும்‌. மனத்தில்‌ சந்தேகமும்‌ ஏக்கமு 
முண்டாகும்‌. 


10. சோராக்‌ கண்‌ துடிப்பு 


“கூர்கண்‌ சோதி தனைக்கடுத்துக்‌ குத்தி யதைக்க இமையடங்க 

நீர்க்கண்‌ பொழிந்து உறக்கமற்று நிலையில்‌ கிடக்க வொட்டாது 

சீக்கண்‌ போலச்‌ சிலநாளாச்‌ சினத்து எடுக்கும்‌ சடுதியிலே 

சோராக்‌ கண்ணின்‌ துடிப்பிதென்று சொல்லி யிருப்பார்‌ பெரியோரே. ” 

கண்ணிலுள்ள பாவையும்‌ இமையும்‌ கடுத்துக்‌ குத்தலுண்டாகி நீர்‌ 
வடியும்‌. இடை கனக்கும்‌. தூக்கம்‌ வராது. கிடை கொள்ளாது. சில நாள்‌ நோயற்ற 
கண்ணைப்‌ போலிருந்து பிறகு சிவந்து மேற்கூறிய துன்பங்களையுண்டாக்கும்‌. 


வெண்நோக்காடு, மயிர்புழு வெட்டு முதலிய நோய்ப்‌ பண்டு 


41. வெண்ணோகக்காடு ப 
“கூசுங்‌ கடுக்கும்‌ நீர்முட்டும்‌ குளிர்ந்த சரீரம்‌ எரிவுண்டாம்‌ 
மாசுங்‌ கண்ணும்‌ சிறுசிவப்பாம்‌ மதியந்‌ தன்னில்‌ முழிக்காது 


தேகங்‌ குன்றும்‌ நடக்கவொட்டா தியக்கக்‌ குணங்கள்‌ பலவாகும்‌. 
பேசுங்‌ குணவெண்‌ நோக்காடு பேரிட்‌ டழைப்பார்‌ பெரியோரே. ” 


வெண்நோக்காடு மயிர்ப்‌ புழுவெட்டு முதலியன 253 





கண்‌ கூசிக்கடுத்து நீர்வடியும்‌ சற்று சிவப்பாயிருக்கும்‌. நிலா வெளிச்‌ 
சத்தில்‌ விழிக்க வொட்டாது. கண்‌ ஒளி குறையும்‌. உடலில்‌ எரிச்சலுண்டாம்‌. 
நடக்க முடியாது. பிணியாளனின்‌ இயற்கைக்‌ குணம்‌ வேறுபடும்‌. 


12. மயிர்ப்‌ பூழு வெட்டு 

“நீட்டிய தினவுங்‌ கூச்சம்‌ நீர்வரு மிமையும்‌ வீக்கம்‌ 

கூட்டிடும்‌ பீளை சேரும்‌ குறுமுளைப்‌ போலத்‌ தோற்றும்‌ 

நாட்டியே மயிருதிர்ந்து நற்சதை ரத்தம்‌ வீழும்‌ 

காட்டிது மயிர்ப்புழு வெட்டு கண்டவ ரரைத்த வாறே. ” 

இமையிலும்‌ குவளையிலும்‌ அரிப்புண்டாகும்‌, கூச்சமிருக்கும்‌..நீர்‌ வடியும்‌, 
இமை வீங்கிக்‌ குவளையில்‌ சிறு முளைகள்‌ காணப்படும்‌. பீளை சாரும்‌. 
இமையிலும்‌ குவளையிலுமுள்ள மயிர்கள்‌ உதிர்ந்து சதையில்‌ சோரி வடியும்‌. 


43. விதன மந்தாரம்‌ 
“கடுக்கும்‌ வலிக்கும்‌ குத்துண்டாம்‌ கண்ணைச்‌ சூழ சுருக்கென்னும்‌ 
இடுக்கு மிமையு மேல்‌ நோக்கி இழுத்து வலிக்குந்‌ தலையடங்க 
நடுக்கும்‌ குளிரும்‌ சுரமுண்டாம்‌ நாவும்‌ வறண்டு தாகமுமாம்‌ 
விடுக்கு நீரும்‌ பீளைகட்டும்‌ விதனமந்‌ தாரக்‌ குணமிதுவே. ” 
கண்ணைக்‌ கடுத்து வலித்துக்‌ குத்தலுண்டாம்‌. கண்ணைச்‌ சுற்றிச்‌ 
சுருக்கென வலித்து இடுங்கியிருக்கும்‌. மேவிமை மேனோக்கி இழுத்து வலிக்‌ 
கும்‌. தலை நடுக்கம்‌, குளிர்சுரம்‌, நாவறட்சி, நீர்‌ வேட்கை, கண்ணார்‌ வடிதல்‌ 
பீளைகட்டலாகிய இவைகளுமுண்டாம்‌. 


44. வளர்ந்தெழு ரோகம்‌ : 


“புருவங்‌ குவளை கடைக்கண்ணில்‌ புண்போல்‌ சதையும்‌ படாநது வரும்‌ 
அருவும்‌ சிவப்பு நீர்முட்டும்‌ அண்ணாந்து விழிக்க வொட்டாது 

உருவங்‌ குலைக்கும்‌ கண்முகமும்‌ ஒளியு மழுங்கிப்‌ புகைச்சலுண்டாம்‌ 
வருவ திவையின்‌ குணந்தானும்‌ வளர்ந்தெழு ரோக மெனலாமே. ” 
புருவம்‌, குவளையாகிய கீழிமை இவை புண்படும்‌. கடைக்கண்ணில்‌ 
. சதைவளர்ந்து, கண்ணை மூடித்திறக்கும்‌ போதெல்லாம்‌ அருகி, சிவந்து 
நீர்வடியும்‌. அண்ணாந்து பார்க்க முடியாது. முகம்‌ வேறுபட்டுப்‌ பார்வை 
குறைந்து ஒளி மங்கும்‌. 


254 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
15. சுடர்‌ பல தோன்றல்‌ : 

“பார்க்க விளக்கைப்‌ பலவிதமாம்‌ பரந்து காணும்‌ நீலம்போல்‌ 

கூர்க்க விழிக்கில்‌ வலியுண்டாம்‌ குவளை தன்னி லுறுத்துவிக்கும்‌ 

கார்க்க வெள்ளை விழிசிவக்கும்‌ கனக்க வலிக்கும்‌ தலையடங்க 

தூக்க மதிகம்‌ வாராது சுடர்பல தோன்ற வெனலாமே. ” 

விளக்கொளியைப்‌ பார்க்கின்‌ பலவிதமாய்‌ விசாலித்துத்‌ தோன்றும்‌. நீல 
நிறமாகக்‌ காணப்படும்‌. கண்ணை நன்றாகத்‌ திறந்து பார்த்தால்‌ வலியுண்‌ 
டாகும்‌. கீழிமை உறுத்தும்‌. வெள்விழி சிவக்கும்‌. தலை முற்றும்‌ வலித்துத்‌ 
தூக்கங்கெடும்‌. 


46. வீங்கி விழித்தல்‌ 


“தாங்கி யுறுத்தி இமைகனத்துச்‌ சற்றே விழிக்கில்‌ குத்தலுண்டாம்‌ 

மூங்கில்‌ முளைபோல்‌ கடைக்கண்ணில்‌ முதிர்ந்த சதைதானெனக்காணும்‌ 

ஏங்கும்‌ விதனம்‌ கண்சிவக்கும்‌ எரித்தே மிருக்கு மெந்நேரம்‌ 

வீங்கும்‌ புடைக்கும்‌ நீர்முட்டும்‌ வீங்கி விழித்தல்‌ குணந்தானே. ” 

கண்ணிமை கனத்து உறுத்தலாகிக்‌ கண்ணைச்‌ சற்றுத்‌ திறந்தாலும்‌ 
குத்து வலியுண்டாகும்‌. கடைக்‌ கண்ணில்‌ மூங்கிலின்‌ குருத்தைப்‌ போலக்‌ 
கூர்மையான சதை வளர்ந்திருக்கும்‌. வலியானது ஏங்கும்‌ படியாயிருக்கும்‌. 
கண்‌ சிவந்து எந்நேரமும்‌ எரிச்சலாக விருக்கும்‌. சிலவேளை புடைத்திருக்கும்‌. 
நீர்வடியும்‌. 


17. மதன மந்தாரம்‌ : 


“இருண்டு கருத்துப்‌ புகைசூழ்ந்து இரவி லதிகம்‌ விதனமுண்டாம்‌ 

அருண்டு நடையும்‌ தலைவலிக்கும்‌ அமர்ந்து சிறுநாள்‌ வந்தடுக்கும்‌ 

உருண்டு கண்ணும்‌ பீளையுடன்‌ யுதிரம்‌ போல சிவந்திருக்கும்‌ 

மருண்டு தினந்தா னதிகமுண்டாம்‌ மதனமந்‌ தாரக்‌ குணமிதுவே.” 

கண்‌ இருளடைந்து. கருநிறமாகப்‌ புகைந்திருக்கும்‌. இரவில்‌ நோயுண்‌ 
டாகும்‌. நடை தளரும்‌. தலை வலியுண்டாம்‌. சில நாள்‌ மறைந்திருந்து 
பிறகுண்டாகும்‌. கண்ணில்‌ பீளை சேரும்‌. மிகச்‌ சிவக்கும்‌. வருத்தம்‌ நாளுக்கு 
நாள்‌ அதிகப்படும்‌. 
18. சுடரதி மாமிசம்‌ : 

“படரும்‌ சோதி தன்னுள்ளே பச்சை வண்ணந்‌ தான்‌ காணும்‌ 

அடரும்‌ புகைச்சல்‌ நாள்‌ தோறும்‌ அடங்கும்‌ விழியும்‌ சதைவளரும்‌ 


இடரும்‌ எரியும்‌ நீர்பொழியும்‌ எதிர்த்துப்‌ பார்க்கில்‌ அலகுகுத்தாம்‌ 
துடரும்‌ குணங்கள்‌ இவைதானும்‌ சுடரதி மாமிச மெனலாமே. ” 


மதன மந்தாரம்‌, சுடராதி மாமிசம்‌ 2512) 


கண்‌ பாவை பச்சை நிறமாக விருக்கும்‌. நாளுக்கு நாள்‌ புதைச்சல்‌ 
அதிகப்‌ பட்டுக்கொண்டேவந்து, கடைசியில்‌: பார்வை போய்விடும்‌. சதை 
வளர்ந்து எரிச்சலுண்டாகி நீர்‌ வடியும்‌. கண்ணைத்‌ திறந்து நேரே நிமிர்ந்து 
பார்த்தால்‌ கூரிய இரும்பலகால்‌ குத்துவதைப்‌ போலிருக்கும்‌. 


49, உயர்ந்து கண்‌ பூடைத்தல்‌ : 


“மெத்தவே கண்கள்‌ நொந்து மேவியே புடைத்து வீங்கி .: 

நித்தமும்‌ வாதை காட்டி நினைவர மூர்ச்சை யாகும்‌ 

சுத்தமாய்ச்‌ சதை வளர்ந்து சுருக்கிட்டு நீரும்‌ பாயும்‌ 

உத்தவை குணங்கள்‌ தானும்‌ உயாந்தகண்‌ புடைத்த லாமே. ” 

கண்களில்‌ மிக்க வலிதோன்றி வீக்கமுண்டாகி நாடோறும்‌ துன்பம்‌ 
செய்விக்கும்‌. மெய்மறந்து மூர்ச்சையாகும்படி செய்யும்‌. கண்ணில்‌ சதை 
வளர்ந்து சுருக்கென்று குத்தி நீர்‌ வடியும்‌. 


- 50. கும்பிகை தடித்தல்‌ : 


“பொங்கியே பீளை யுண்டாம்‌ பொருந்தவே இமைக னக்கும்‌ 
மங்கியே புகைந்து சீழும்‌ மாறாமல்‌ வெளுத்து வீமும்‌ 
அங்கிபோல்‌ முகமும்‌ மெய்யும்‌ அருசியும்‌ வாந்தி யாகும்‌ 
குங்கிய குணங்கள்‌ தானும்‌ கும்பிமை தடித்தல்‌ தானே.” 


கண்‌ பொங்கி, பீளைசேரும்‌. இமை கனக்கும்‌. பார்வை புகைந்து 
காட்டும்‌. ஓயாமல்‌ வெண்ணிறத்‌ தோடு சீழ்‌ வடியும்‌. முகம்‌, உடல்‌ இவற்றில்‌ 
நெருப்புப்‌ போல்‌ எரியும்‌. ஊண்‌ வெறுப்பு, வாந்தி ஆகியவையும்‌ தோன்றும்‌. 


51. நத்தைப்படுவன்‌ : 


“குத்தி யிழுக்குந்‌ தலையடங்கக்‌ கூடும்‌ புருவஞ்‌ சுழிநோகும்‌ 

முற்றி வலித்து முளைபோல முளைக்குஞ்‌ சோதி கருப்பினுள்ளே 

சுற்றி வலித்துப்‌ புடைத்தெழுந்து துயர மதிக முண்டாகும்‌ 

நத்தி யுடைந்து சீழ்பெருகும்‌ நத்தைப்‌ படுவ னெனலாமே. ்‌ 

கருவிழியிடையிலுள்ள பாவையிலொரு முளையுண்டாகும்‌. ஏற்பட்ட 
முளையின்‌ காரணமாய்த்‌ தலைமுழுதுங்‌ குத்தியிழுத்து வலிக்கும்‌. புருவ 
நடுவிலும்‌, கண்ணைச்‌ சுற்நிலும்‌ வலியுண்டாம்‌. தோன்றிய முளை 
பழுத்துடைந்து சீழ்‌ வடியும்‌. 
52. குவளைப்படுவன்‌ : 

“கதிக்க வீங்கும்‌ கண்ணடங்கக்‌ கடைக்கண்‌ தன்னில்‌ மிகக்குத்தும்‌ 

பதித்த மணிபோ.லசையாது பறந்து சிவக்கும்‌ விழிமூடும்‌ 

உதிக்கு முளைபோல்‌ சீக்கட்டி உதிரம்‌ நீரும்‌ வீழ்ந்துவிடும்‌ 


௪. 


கொதிக்கு மனல்போல்‌ முகமெல்லாம்‌ குவளைப்‌ படுவ னெனலாமே. ” 


256 ப சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 
கீழிமையினுட்பக்கத்தில்‌ ஒரு முளையுண்டாகி யதனால்‌ கண்‌ முற்றும்‌ 
வீங்கும்‌. கடைக்கண்ணில்‌ குத்தலுண்டாம்‌: விழியை உருட்ட முடியாது. கண்‌ 
சிவக்கும்‌. கண்‌ மூடிக்கொள்ளும்‌. முளையில்‌ சீழ்‌ திரண்டு உடைந்து சீயும்‌ 
குருதியும்‌ வடியும்‌. முகத்தில்‌ நெருப்பெரிவது போன்ற சூடுண்டாகும்‌. 


53. பத்தி யழித்தல்‌ : 

“உருவம்‌ பலவாம்‌ தோற்றுமுகம்‌ உதய காலம்‌ புகைந்திருக்கும்‌ 

அருவும்‌ நீரும்‌ பீளைகட்டும்‌ அசைந்தே அறிவு பேதிக்கும்‌ 

வெருவு மந்தம்‌ மிகவுண்டாம்‌ வேறு கருமந்‌ தனைச்செய்யில்‌ 

புருவந்‌ தன்னை மேலிழுக்கும்‌ புத்தி யழித்த லெனலாமே. “ 

பார்வை பலவகையாய்க்‌ காட்டும்‌. விடியற்காலையில்‌ பார்வை 
புகைந்து காட்டும்‌. கண்‌ அருவி நீர்‌ வடிந்து பீளை கட்டும்‌. அடிக்கடி அறிவு 
மாறும்‌. நாளுக்கு நாள்‌ பார்வை மந்தம்‌ ஏற்படும்‌. கண்ணுக்கு வேலை தரின்‌ 
புருவத்தை மேலிழுக்கும்‌. 


பொங்கிய விதனம்‌, சந்திரரோகம்‌, முதலிய நோய்ப்‌ பண்பு 


௨4, பொங்கிய விதனம்‌ : 


“மங்கியே கண்ணும்‌ வீங்கி மாறாதே வீக்கம்‌ பீளை 

அங்கிபோ லெரிந்து நொந்து அதிகமாய்‌ நீரும்‌ பாயும்‌ 

தங்கியே கங்குல்‌ தேகம்‌ தன்வச மாற நோகும்‌ 

பொங்கிய விதன மென்று புவிதனி லுரைத்தார்‌ மேலோர்‌. ” 

கண்ணில்‌ வீக்கம்‌ தோன்றிப்‌ பார்வை மங்கி எந்நேரமும்‌ பீளைசேரும்‌. 
நெருப்பு போன்ற எரிச்சலுண்டாகி வலித்து மிகவும்‌ நீர்‌ வடியும்‌. இரவில்‌ 
உடவில்‌ வலியுண்டாகும்‌. 


௮௦. சந்திரரேோரகம்‌ : 

“மூடி நிற்கும்‌ கூச்சமுண்டாம்‌ முன்னே நெற்றி குத்துண்டாம்‌ 

ஓடுங்‌ கண்ணில்‌ நீர்வடியும்‌ உருட்டி இழிக்க வொட்டாது 

ஆடுஞ்‌ சோதி சில நேரம்‌ அண்ணாந்து பார்த்தா விமையில்வவி 

சாடு சதைபோல்‌ வளர்ந்துவரும்‌ சந்திர ரோக மெனலாமே.” 

கண்ணில்‌ சதை வளர்ந்து கண்கள்‌ மூடிக்கொள்ளும்‌. கூச்சமுண்டாம்‌. 
நெற்றியில்‌ வலியுண்டாகும்‌. கண்ணில்‌ நீர்‌ வடியும்‌. கண்ணை உருட்டி 
விழிக்க முடியாது. சிலசமயம்‌ விழியை உருட்டவுங்கூடும்‌. அண்ணாந்து 
பார்த்தால்‌ இமையில்‌ வலியுண்டாகும்‌. 


பொங்கிய விதனம்‌, சந்திர ரோகம்‌ முதலிய நோய்ப்‌ பண்பு 257 


56. எழு ஞாயிறாூ : 


“வீழ்வார்‌ படுப்பார்‌ எழுந்திருப்பார்‌ விதனம்‌ பொறுக்க வரிதாகும்‌ 
ஆழ்வார்‌ விழியும்‌ பருத்துவரும்‌ அமாந்து பின்னே அலறுவிக்கும்‌ 
முழுதாய்க்‌ கண்ணில்‌ முளைபோல முதிர்ந்து பிறக்கு மொரு நாளில்‌ 
பமுதா மிவையெழு ஞாயிறெனப்‌ பகர வுரைத்தார்‌ புவிதனிலே. ” 


இந்நோயினர்‌ வலிதாங்கமாட்டாமல்‌ கீழ்‌ விழுவர்‌, படுப்பர்‌, எழுந்‌ 
திருப்பர்‌. கண்கள்‌ உள்ளே அடங்கும்‌. சிலசமயம்‌ பருத்து வரும்‌. ஓரே நாளில்‌ 
கண்ணில்‌ முளைபோல உண்டாகும்‌. நோயின்‌ தன்மை அலறும்படி செய்யும்‌. 


57. கூசி விழித்தல்‌ : 


“மாசு போலே விழிமேலே மறைக்கும்‌ சூழத்‌ தினவுண்டாம்‌ 
பாசி போலி ருக்குங்கண்ணில்‌ பசக்கும்‌ பீளை நீர்வடியும்‌ 

வாசி போலச்‌ சிறிதுநாள்‌ வளரும்‌ பிறையில்‌ வந்தடுக்கும்‌ 

கூசி விழித்தல்‌ தான்‌ எனவே குணமா யுரைத்தார்‌ புவிதனிலே. ” 


கண்விழியில்‌ மாசு மூடிக்‌ கண்ணை மறைக்கும்‌. கண்‌ முற்றும்‌ அரிக்கும்‌. 
பார்வை பாசி நிறம்போல்‌ சற்று பச்சையாயிருக்கும்‌. பீளை சேரும்‌. நீர்‌ வடியும்‌. 
சிலநாள்‌ குணமாய்விட்டது போலத்‌ தோற்றி வளர்பிறையில்‌ மிகுக்கும்‌. 


58. அழற்றி : 
“குறிபடச்‌ சூழ நொந்து குத்திடுங்‌ கடைக்கண்‌ வீங்கும்‌ 


பறிபடப்‌ பீளை பாயும்‌ பசுமையாங்‌ கண்சி வக்கும்‌ 
நெறிபட நெற்றி கன்ன நீண்டவே தனையுங்‌ காட்டும்‌ 
மறிவதே அன்னம்‌ வேண்டா மழற்றியா மென்று கூறே.” 


கண்ணைச்‌ சுற்றி வலிப்பதுடன்‌ குறி போட்டது போலக்‌ கருப்‌ 
புண்டாகி இருக்கும்‌. கடைக்கண்களில்‌ வீக்கமிருக்கும்‌. பீளை கட்டும்‌. கண்‌ 
சற்று சிகப்பாக விருக்கும்‌. சோறு வேண்டாது. நெற்றி, கன்னம்‌ இவைகளில்‌ 
மிக்க வலியிருக்கும்‌. 


௨9. பிறவிக்குருடு : 


“மாதாவின்‌ கருவி லுக்ர மருந்துதான்‌ கொண்ட தாலும்‌ 
போதாங்கால்‌ விடங்கள்‌ தீண்டிப்‌ பொருந்தியே போகா தாலும்‌ 
வாகான வன்னந்‌ தண்ணீர்‌ வளமுடன்‌ கொள்ளாதாலும்‌ 
போதான மைந்தன்‌ கண்ணும்‌ பிறவியிற்‌ குருட தாமே.” 


258 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


தாய்க்‌ கருப்பத்திலே சிசு (குழவி) வாழும்போது தாயானவள்‌ கடுமை 
யான மருந்துகளைச்‌ சாப்பிடுவதாலும்‌, அக்காலத்தில்‌ நஞ்சுக்‌ கடியால்‌ 
ப வருந்தி, அந்நஞ்சானது செவ்வையாய்ப்‌ பரிகரிக்கப்‌ படாவிடினும்‌, அக்காலத்‌ 
தில்‌ போதிய உணவும்‌ நீரும்‌ ர டடம டு குழவி பிறவிக்‌ 
குருடாயிருக்கும்‌. 


60. வருஞ்சலரோகம்‌ : ்‌ 


“பெருஞ்சலம்‌ விழுந்து கண்ணும்‌ பேதமாய்ச்‌ சிறுகிக்‌ காணும்‌ 
கருஞ்சலம்‌ போலும்‌ பாயும்‌ காந்தியு மந்த மாகும்‌ : 
மருஞ்சல மருவி போல வனலுட னழற்றிக்‌ காட்டும்‌ 
தருஞ்சல ரோக மென்று சமைத்தனர்‌ மறைவல்‌ லோரே.” 


கண்ணினின்று மிக்க நீர்வடியும்‌. கண்‌ சிறுத்துக்‌ காட்டும்‌. ஓரோர்‌ 
சமயத்தில்‌ கருநிறக்‌ கண்ணீர்‌ வடியும்‌. கண்ணொளி மந்தப்படும்‌. எரிச்‌ 
சலுடன்‌ அருவியிலிருந்து நீர்வடிவதுபோல்‌ வடியும்‌. 


டா, இமையோடுறுத்தல்‌ : 


கண்ணிற்‌ புருவங்‌ கீழ்‌ நிமையுங்‌ கனத்துத்‌ துடிக்கு மெந்நேரம்‌ 
விண்ணைப்‌ பார்க்கில்‌ மிகக்கூசும்‌ வீணை போலத்‌ தெரித்திருக்குங்‌ 
குண்ணிச்‌ சரீரம்‌ பயந்தோற்றுங்‌ குவளை கடுக்கும்‌ நீர்வடியு 
மெண்ணித்‌ தலையுந்‌ தினவெடுக்கு விமையோடுறுத்த லெனலாமே.” 


புருவத்தின்‌ கீழுள்ள இமையானது கனத்து எப்போதுந்‌ துடிக்கும்‌. 
விண்ணைப்‌ பார்க்கின்‌ கண்‌ கூசும்‌. கண்கள்‌ வீணைக்‌ கம்பியை மீட்டுவது 
போல்‌ தெரிக்கும்‌. கீழிமை கடுக்கும்‌. நீர்‌ வடியும்‌. தலையில்‌ 'அரிப்புண்டாகும்‌. 
உடற்குன்றி அச்சந்தோன்றும்‌. 


இனி கண்ணோய்கட்குப்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
வழக்கத்தினுள்ள சில மருந்துகளின்‌ 12000] 
கீழே தரப்படும்‌. 


171_லாதி மாத்திரை : 


“வேரும்‌ வெள்ளைச்‌ சாரணையும்‌ மிகுந்த பீத ரோகணியும்‌ 
நேராய்ச்‌ சமனம தரய்வாங்கி நீயரை மாதர்‌ தனப்பாலில்‌ 
பூராய்‌ கயிறு தான்செய்து பூவையர்‌ பாலி லுரைக்திடுகில்‌ 
தீரும்‌ பில்லம்‌ பூப்படலஞ்‌ சிதறிப்‌ போகுங்‌ கண்டீரே.” 


கண்நோய்‌ மருத்துவம்‌ 259. 


ஸப தலும ட வண கட படட வனஙதிக ய்து மடவ விஷ ம வத்தை யட கயட்ட பிய வவ யமம்‌ மடய வமம்‌ கவல்‌ 

வெள்ளைச்‌ சாரணைவேர்‌, பீதரோகணி இவ்‌ விரண்டும்‌ ஓரெடை 
எடுத்துத்‌ தாய்ப்பால்‌ விட்டரைத்துப்‌ பக்குவத்தில்‌ மாத்திரையாகத்‌ திரட்டி 
நிழலி லுலர்த்தி வேண்டியபோது பிள்ளைப்‌ பாலிலிழைத்துக்‌ கண்ணிலிடப்‌ 
பில்லம்‌, பூ, படலம்‌ இவை தீரும்‌. 


கண்காச மாத்திரை : 


“சங்கு சுக்கொடு மிளகு திப்பிலி தார மோடதி மதுரமும்‌ 

்‌. புங்கம்‌ வித்தொடு பீத ரோகணி புதிய துத்தம னோசிலை 
அங்கரைப்பது நந்தி பத்திரி யான தேனோ டளாவிய 
கங்குல்‌ பற்றிய கண்ணி விட்டிடு காச படலமு நாசமே. ர 


சங்கு, சுக்கு, மிளகு, திப்பிலி, அரிதாரம்‌, அதிமதுரம்‌, புங்கம்வித்து, 
பீதரோகணி, மயில்துத்தம்‌, மனோசிலை இவற்றை ஓரெடைகொண்டு 
நந்தியாவட்டப்‌ பூச்‌ சாற்றில்‌ அரைத்துக்‌ கயிறு செய்துலர்த்தித்‌ தேனிலிழைத்து 
ஒளி மங்கிய கண்ணில்‌ இடக்‌ கண்‌ காசமும்‌, படலமும்‌ தீரும்‌. 


மச்ச இரத்தினாதி மாத்திரை : 


“தேறி முதிர்ந்த வரால்மீனின்‌ சிரசின்‌ கல்லைத்‌ தானெடுத்துப்‌ : 
பாரில்‌ மிளகு அஞ்சனக்‌ கல்‌ பகருந்துத்தம்‌ துருசுடனே 

சோர்‌ வெள்ளைச்சாரணைவேர்‌ சிறந்த சங்கு 'முத்துநிம்பச்‌ 

சாறி லரைத்துக்‌ கண்ணிலிடச்‌ சதையும்‌ படலம்‌ பூப்போமே. ல 


முற்றின வரால்‌ மீன்றலைக்கல்‌, மிளகு, அஞ்சனக்கல்‌, துத்தம்‌, துருசு, 
வெள்ளைச்‌ சாரணைவேர்‌, சங்கு, முத்து இவ்வெட்டையும்‌ ஓரெடை எடுத்து 
பழச்சாறு விட்டரைத்து மாத்திரையாகத்‌ திரட்டி நிழலிலுலர்த்தித்‌ தாய்ப்‌ பாலி 
லிழைத்துக்‌ கண்ணிலிடச்‌ சதைவளர்ச்சி, படலம்‌, பூ இவைதீரும்‌. 


இளநீர்க்‌ குழம்பூ : : 
“இளநீரில்‌ முப்பலையை விட்டுமர மஞ்சள்‌ 


வுனமா யதி மதுரம்‌ வைத்துக்‌ - களகளெனக்‌ 

காய்ச்சி யிந்துப்பு கற்பூரம்‌ தேன்கலந்தால்‌ 

வாய்த்தவிள நீர்க்குழம்பாம்‌ வை.” 

“கண்ணிற்‌ பூ சதைவ எர்ச்சி கனத்தசூ டிவற்றை நீக்கும்‌ 
கண்ணெரிச்‌ சலுமே போகும்‌ கண்ணினிற்‌ குளிர்ச்சி யெய்தும்‌ 
மண்ணினி லெதனா லென்றால்‌ மைவிழி மாதே கேளாய்‌ 
நண்ணிள நீர்க்கு ழம்பின்‌ நல்லுப யோகத்‌ தானே.” 


260 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


கண்ணில்‌ பூ, சதை வளர்ச்சி, சூடு, கண்ணெரிச்சல்‌ இவற்றை நீக்கிக்‌ 
குளிர்ச்சி தருவதில்‌ இம்‌ மருந்து சிறப்புடையதாம்‌. 


.. செய்முறை - இளநீர்‌ சேர்‌ 6, கடுக்காய்த்‌ தோல்‌, நெல்லி வற்றல்‌ தோல்‌, 
தான்றிக்காய்த்‌ தோல்‌ வகைக்குப்‌ பலம்‌ ஒன்று, மரமஞ்சள்‌ பலம்‌ 1, அதிமதுரம்‌ 
பலம்‌ 1 இவற்றையிடித்துத்‌ தூளாக்கித்‌ துணியில்‌ வடிகட்டி, அதை ஒரு புதிய 
சட்டியில்‌ இளநீர்‌ விட்டு மூன்று நாள்‌ ஊறவைத்து நான்காம்‌ நாள்‌ நன்றாகப்‌ 
பிசைந்து அடுப்பேற்றி, நாலிலொன்றாகச்‌ சுருக்கி வடித்து, ஒரு பீங்கானில்‌ 
ஊற்றிவைத்து, அந்தச்‌ சட்டியை நன்றாய்‌ உள்ளும்‌ புறமும்‌ தூய்மை செய்து 
மேற்படி குடிநீரைச்‌ சட்டியில்‌ ஊற்றி நாலிலொன்றாகச்‌ சுண்டவெரித்து 
வடிகட்டிக்‌ கொண்டு பச்சைக்‌ கற்பூரம்‌ ஒரு வராகனெடை, இந்துப்பு அரை 
வராகனெடை இவ்விரண்டையும்‌ கல்வத்திலிட்டு நன்றாய்ப்‌ பொடித்துக்‌ 
குடிநீரை யதில்‌ ஊற்றி நல்ல தேன்‌ அரைவராகனெடை சேர்த்து நன்றாய்‌ 
அரைத்துக்‌ கொள்வாயாக. ்‌ 


சந்திரோதய மாத்திரை : 


“குறித்ததோர்‌ வெண்ணெய்‌ வசம்பொடு 
கோஷ்டம்‌ கூறிய (திப்பிலி மாசம்‌ 
கொடியவெண்‌ சங்குப்‌ பொடிமனோ சிலையும்‌ 
குணம்டெறு (மரமஞ்சதுவும்‌ 
திறத்துடன்‌ தான்றிக்‌ காய்பிரை பருப்பும்‌ 
சிறப்புடன்‌ சரியெடை பெடுத்துச்‌ 
சேரவே பொடித்துப்‌ பிள்ளையின்‌ பாலால்‌ 
சிலைதனில்‌ சாமமே அரைத்துத்‌ 
தரத்துடன்‌ வழித்துக்‌ கயிறுநிழ லுலர்த்தித்‌ 
தான்சிங்க பணத்தாலிழைத்துத்‌ 
தரணியில்‌ பிணியோர்‌ விழிதனி விடுகில்‌ : 
தானிமைத்‌ தடிப்புடன்‌ சிவப்பு 
உரத்‌ ததுர்‌ மாங்கிஷம்‌ பில்லமும்‌ படலம்‌ 
ஓங்கிடும்‌ தினவுடன்‌ பூவும்‌ 
ஓதிடும்‌ பூத நாளையி லகன்று 
ப உதித்திடும்‌ சந்திரோ தயமே.” 


பசுவின்‌ வெண்ணெய்‌, வசம்பு, கோட்டம்‌, அரிசித்‌ திப்பிலி, மிளகு, 
சங்குப்பொடி, மனோசிலை, மரமஞ்சள்‌, தான்றிப்பருப்பு இவற்றை ஓரெடை 


கண்நோய்‌ மருத்துவம்‌ 261 


யாயெடுத்துநன்றாக இடித்துத்‌ தூளாக்கி, வெள்ளாட்டுப்‌ பால்‌ விட்டு, 
நன்றாயரைத்துப்‌ பதத்தில்‌ மாத்திரைகளாகத்‌ திரட்டி நிழலிலுலர்த்தி 
தாய்ப்பாலிலிழைத்துக்‌ கண்ணிலிட இமைதுடிப்பு, சிவப்பு, துர்மாமிசம்‌, 
பில்லம்‌, படலம்‌, தினவு, பூ இவைகள்‌ ஐந்து நாளையில்‌ தீரும்‌. 


நாரிகேளாஞ்சனம்‌ 


“இரண்டு குரங்கின்‌ கரங்கரிப்பான்‌ 
இமையோர்‌ பதிவல்‌ விகவிளம்பெண்‌ 
இவையும்‌ பிசித மாமலகம்‌ 
எகினம்‌ நோடம்‌ இவற்றாக்கும்‌ 
புரண்டி டாதொண்‌ மணி வகைக்குப்‌ 
பூவாம்‌ தொடிமுப்‌ பலங்கடுகு 
பொன்னி திலக மொலிவசநதப்‌ 
பூவிந்‌ ததிங்கம்‌ கதகவிதை 
திரண்ட ககனம்‌ சகலவையம்‌ 
செறிகா சொன்றொன்‌ றேடக நீர்‌ 
திருமா லெழுத்துப்‌ படியொன்றாய்ச்‌ 
சிறுக்கி விடைப்பூ நீர்விடவே 
சிருண்டே பாலாந்‌ ததிகளப்பூச்‌ 
சுரசம்‌ பிரசம்‌ பதுபதிணை 
தொடிசேர்த்‌ திதைநூல்‌ பதத்திறக்கு 
துதிகேள்‌ நல்லஞ்‌ சனமிஃதே. ” 


பொன்னாங்காணி, வெண்சாறடை, முசுமுசுக்கை, கரிப்பான்‌, 
கற்றாழைச்சாறு, வேப்பீர்க்கு, புளியீர்க்கு, சம்பீர்க்கு, நெல்லியீர்ச்கு இவை 
ஒன்பதும்‌ வகைக்குப்பலம்‌ 4, சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய்‌, நெல்லிக்‌ 
காய்‌, தான்றிக்காய்‌, கோட்டம்‌, மஞ்சிட்டி, பீதரோகணி, மரமஞ்சள்‌, அதிமதுரம்‌, 
இலவங்கப்பூ, தேற்றான்‌ விதை, இந்துப்பு இப்பதினான்கும்‌ வகைக்குக்‌ 
காசெடை 1, ஆக இவ்‌ விருபத்து மூன்றையும்‌ நன்றாய்த்‌ தனித்‌ தனி நறுக்கி 
ஒரு பானையிலிட்டு இளநீர்‌ படி 8 விட்டு, காய்ச்சி ஒரு படியாகச்‌ சுருக்கி 
வடிகட்டி அதில்‌ ஒற்றை நந்தியாவட்டைப்‌ பூச்சாறு அரைப்படி விட்டுச்‌ 
சிறுகக்‌ காய்ச்சி 3/4 படியாகக்‌ குறுக்கி அதில்‌ அரைப்படி சிறுகாளாப்பூச்‌ சாறு 
விட்டு அரைப்படியாகக்‌ குறுக்கிப்‌ பிறகு நல்ல தேன்‌ அரைப்படி விட்டு, சிறு 
தீயில்‌ மெல்ல எரித்து அரைப்படியாகத்தேன்‌ பதத்தில்‌ அதாவது நூற்பதத்தில்‌ 
காய்ச்சிக்‌ குப்பியில்‌ அடக்கம்‌ செய்யவும்‌. இதைக்‌ கண்களுக்கு அஞ்சனமிட 
வெள்ளெழுத்து, பார்வைமங்கல்‌, கண்‌ சதை வளர்ச்சி முதலியன தீரும்‌. 


262 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


பழக்கிராம்பூ பக்குவ வெண்ணெய்‌ ்‌ 


மூதி பெரிய ரப ட பழத்தை நிரம்பத்துளைத்து, சுத்தித்த . 
இலவங்கப்பூவைச்‌ செருகி அதன்‌ மீது: இலவங்கம்‌ தெரியாதபடி பசு 


வெண்ணெயால்‌ மூடித்‌ தண்ணீரில்‌ போட்டுவைக்கவும்‌. நாளும்‌ நீரை 
மாற்றவும்‌. இப்படி ஒரு மண்டலம்‌ சென்றபின்‌ வெண்ணெயை வழித்‌ 
தெடுத்து நன்றாக ஒளிவீசும்படி துலக்கிய செப்புத்‌ தாம்பாளத்தில்‌ பின்‌ 
புறத்தில்‌ வைத்து மற்றொரு செப்பு கொண்டு தேய்த்துப்‌ பச்சையேறிய பிறகு, 
செப்புச்‌ சிமிளில்‌ பதனம்‌ செய்து கண்ணிலிடக்‌ கண்மறைவு, சதை வளர்ச்சி, 
பிறகண்ணோய்கள்‌ போம்‌. 


கண்டுபற்பம்‌ 


சீனாக்கற்கண்டை மெல்லிய ட்ட செய்து கண்ணிற்றூவப்‌ பூ 
முதலியபோம்‌. 


அண்ட நீர்‌ 


கோழி முட்டையை வேகவைத்து, மேல்பக்கத்தில்‌ குன்றியளவு 
ஓட்டை நீக்கி மஞ்சள்‌ கருவை ஊசியால்‌ முற்றும்‌ நீக்கி, நீர்விட்டுக்‌ கழுவி 
அதில்‌ கற்கண்டைப்‌ பொடித்துப்‌ போட்டு ஓட்டைவைத்து மூடி, துணியால்‌ 
சுற்றி மூடி மண்ணில்‌ புதைத்து இரவு 12 மணி நேரம்‌ சென்றபின்‌ எடுத்துப்‌ 
பார்க்கக்‌ கண்டுப்பொடி நீராகி யிருக்கும்‌. இந்நீரைக்கண்‌ சிவப்புக்குப்‌ போடத்‌ 
_ தீரும்‌. இஃது அப்போதைக்கப்போது செய்து கொள்ளப்படும்‌. 


கண்காச மாத்திரை 


“இந்துப்பு திப்பிலி இயல்பீத ரோகணி 
நந்திப்பூச்‌ சாற்றில்‌ நயந்தரைத்‌ திட்டிடில்‌ 
அநதகன்‌ கண்ணுக்கு அருந்ததி தோன்றிடும்‌ 
நந்திக்கு நாதன்‌ நயந்துரைத்‌ தானே.” 
இந்துப்பு, திப்பிலி, பீதரோகணி இம்மூன்றையும்‌ ஓரெடை கொண்டு 


நந்திப்பூச்‌ சாற்றாலரைத்துக்‌ கயிறாக்கிக்‌ கொண்டு அவ்வப்போது நந்திப்பூச்‌ | 
சாற்றிலிழைத்துக்‌ கண்ணில்‌ தீட்ட இருள்‌ நீங்கி ஒளி பெறும்‌ என்பதாகும்‌. 


கண்நோய்‌ மருத்துவம்‌ 263 





கண்‌ தைலம்‌ 


'சீன நற்றிநி ரத்தமிரேசானஞ்‌ 

சிகர மைந்திரு நிட்கமொன்‌ றொன்றெலாம்‌ 
வான நாடயி லேயஞ்‌ சுரசம்‌ 

வகைக்கீ ராறு தொடிவிட்‌ டிழைத்ததைப்‌ 
பானு வாட்டியத்‌ தூளோ டிருபலம்‌ 

பால கம்மிட்‌ டரைத்தப்பி வெய்யில்வை 
யூன மற்றிறங்‌ குங்கண்‌ தயிலமீ 

தோர்துளி கண்ணுற வோடும்விற்‌ படலமே. ” 


படிகாரம்‌, உரித்த பூண்டு, குங்குமப்பூ, கோரோசனம்‌, இலவங்கம்‌ 
இவ்வைந்தும்‌ வகைக்கு வராகனெடை 2 இவற்றைப்‌ பொன்னாங்காணிச்‌ 
சாறு பலம்‌ 12, முசுமுசுக்கைச்‌ சாறு பலம்‌ 12, ஒன்றன்பின்‌ ஒன்றாக விட்‌ 
டரைத்‌ துலர்த்திப்‌ பொடி செய்து கழுவிய எள்‌ 2 பலம்‌ சேர்த்தரைத்துக்‌ குழிக்‌ 
கல்லின்‌ உட்புறத்தில்‌ அப்பிக்‌ கடும்‌ வெயிலில்‌ வைக்க அதனின்‌ 
றெண்ணெய்‌ இறங்கும்‌. இதைக்‌ குப்பியில்‌ சேர்த்துவைக்கவும்‌. இதைக்‌ 
காலை, மாலை துளிக்கணக்காக வேண்டிய நாள்வரை கலிக்கந்‌ தீட்டப்‌ 
படலம்‌ முதலிய கண்ணோய்கள்‌ நீங்கும்‌. 


இனி, மேனாட்டுக்‌ கண்‌ மருத்துவத்துடன்‌ ஒப்பு நோக்கி, சில 


நோய்களின்‌ குறி குணங்கள்‌ பொருந்தியிருப்பதைத்‌ தமிழ்‌ மருத்துப்‌ 
பொழிலில்‌ வெளியிட்டதும்‌ ஈண்டுத்தரப்படும்‌. 


ஒப்பூ நோக்கு , 
சுழல்‌ வண்டெறிதல்‌ - 


“பறக்குங்‌ கண்ணில்‌ பூச்சிபோல்‌ 
பார்க்கு மிடங்க டனிற்றோற்றும்‌ 
உறக்கந்‌ தனிலு மவ்வடைவே ப 
ஓடித்‌ திரிதல்‌ போல்காணும்‌ 
துறக்குங்‌ கூசும்‌ புகைந்திருக்கும்‌ 
சுடரைப்‌ பார்க்கில்‌ பலவிதமாம்‌ - 
_ பிறக்குஞ்‌ சுழல்‌ வண்டெரிதலென்று 
பேசியிருப்பார்‌ பெரியோரே. ” 


264 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


(பொ-ரை) பார்க்கின்ற இடங்களிலெல்லாம்‌ பூச்சி பறக்கிறது போல 
தோன்றும்‌. தூங்கும்‌ போதும்‌ பூச்சிகள்‌ ஓடித்திரிகிறது போலத்தோன்றும்‌. கண்‌ 
கூசும்‌. பார்வை புகைச்சலாம்‌. விளக்கைப்‌ பார்த்தால்‌ பலவிதமாய்த்‌ தோன்றும்‌. 
இக்‌ குணங்கள்‌ கண்டால்‌ சுழல்‌ வண்டெரிதல்‌: என்று பெரியோர்‌ சொல்வர்‌. 


| (அகத்தியர்‌ நயனவிதி - ஐந்நூறு) 
11 ௩ட்ப5 040165 : 


“50% 806016 10௭140 067016 16 ௫/65 816 566 ௫ ॥௦௱௱வ! 065005 
ப06£ 12/0 பாக016 ௦௦014௦5. 1656 ராப5096 1011120165 ௮6 00901465 ௦7 
, 911005 10005 11/60 8௦01௦], 1.6., லா 1ரா௦வ ௨ 80௨00 பட௦ 16 
581 எற ௦ (6 ர௮ 05 800680 95 08116 50018 |(ஈ (06 1510 
வ... பெ ஸாவ! ௦0014௦15, ஈாப5096 லு 06 50 1110169560 
951௦ (67616 மரம்‌ ப15௦................. ச 


(/809௨:322, 850715 [0/569565 ௦07 76 6/6.) 
நாகபடலம்‌ : 


“கடைக்கண்‌ ஸணிருபு றத்தில்‌ காணவே சிவப்புத்‌ தோன்றில்‌ 
துடைசதை போல வந்து சோதியைத்‌ தின்னு நாளில்‌ 
அடைந்திடும்‌ விழிகள்‌ தம்மில்‌ அதிகநீர்‌ தினவு முண்டாம்‌ 
நடைபடி குணங்‌ களெல்லாம்‌ நாகமாம்‌ படல மாமே.” 


(பொ-ரை) இரு கடைக்கண்ணிலும்‌ சிவந்து அழுத்தமான சதை 
வளர்ந்து வந்து வெள்ளை விழி முழுவதையும்‌ கடந்து கருவிழியின்‌ மத்தியி 
லிருக்கிற பாவையையும்‌ நாட்‌ செல்லச்‌ செல்ல மறைக்கும்‌. கண்களில்‌ நீர்‌ 
வடியும்‌, அரிப்புண்டாகும்‌. இவ்வளவு குணங்களும்‌ இருக்குமானால்‌ நாக படலம்‌ 
என்று கூறப்படும்‌. 


ாட்௩ர்ோர்‌ : 


“14/15 ௨ 4950ப121560 மர்‌ா/ஈ0 ௦7 (06 ௦௦/பா௦1/௮, 17௭0 பா 
8806, 511ப௮160 ப5ப௮ு 1௦ 196 ரள 5106 ௦7 (06 0069 50௦65 1௦ (6 
0௦01675106, பர்‌ ஈவன்‌ 9006 0 06௦8 ர்‌........ 1116 9007 ரா60பலாரிநு, பர்‌ 
0௦ வவ, ஓர்‌((8 ௮ 160060) 1௦ 802006 |ஈர்‌௦ 16 00௦9, 16 ௦66 
௦ மர்ர்‌ (( 51000 £68900965, 800364 ரா௦ா6ீ ரசா 0065 (ர லர்‌ 0ப/(6 
90085 6 ௦௦௦.......... ஓ101 18 ॥௦1 ௮76060 பர! 655 116 றர6ர/01பரா லர்‌ 0 
0௦/67 (6 றப! ஈ6010 ௦7 16 ௦௦69.” 

(2806 92, 58/4) 


நாகபடலம்‌ 265 


பபப ப ப ப ப இபபட கம டட ட ட ட ட வ. 


மயிர்ப்புழு வெட்டும்‌ அல்சரேடிவ்‌ பூலவரைடிஸும்‌ 
மயிர்ப்புழு வெட்டு : 


“நீட்டிய தினவுங்‌ கூச்சம்‌ நீர்வரு மிமையும்‌ வீங்கும்‌ 

கூட்டிடும்‌ பீளை சேரும்‌ குருமுனை போலே தோற்றும்‌ 

நாட்டியே மயுரு திர்ந்து நற்சதை ரத்தம்‌ வீழும்‌ 

காட்டிது மயிர்புழு வெட்டு கண்டவ ர௬ுரைத்த வாறே.” 

(பொ-ரை) இமைக்குவளை விளிம்புகளில்‌ அரிப்பும்‌, கண்ணில்‌ கூச்சமும்‌ 
உண்டாகும்‌. நீர்வடியும்‌, இமையும்‌ குவளையும்‌ வீங்கும்‌. இமை மயிர்களைச்‌ 
சேர்க்கக்கூடிய பீளையுண்டாகும்‌. இமையிலும்‌ குவளையிலும்‌ சிறு முளைகள்‌ 
போலக்‌ காணப்படும்‌. இமையிலும்‌ குவளையிலுமுள்ள மயிர்கள்‌ உதிர்ந்து 
சதையில்‌ இரத்தம்‌ வடியும்‌. இத்தகைய குணங்கள்‌ இருந்தால்‌ மயிர்ப்புழு 
வெட்டென்று சொல்லப்படும்‌. 


பட காஙுட்‌ உடட்டர்கஙா ட : 


யுறு ப௦ா௮ியட டஞரலர(5 ௩610௨ ௦ப6 9106 11௨ 19565 100449 
௦ ஈண்ட 1 றவ ப, ஸ்ஸ்‌ 01660 625], 86 5660 8௭௦யா0 
95 09565 ௦4 (0௦௨ 19565. 186 185085 19] ௦04 ௦ ௮6 69வி றப160 ௦0ம்‌ ௨௭0 
௦ ௮6 ௦ ஈ6018060 0 0108 1॥ 3 விர்‌ 60 ரொ வண்டு 1௦ (ரர்யறு 1௦ 16 
1௦1/6165. இலரல/(6 090565 160655 ௦4 1௨ 60965 ௦74 16 105, 49, 
50760655, 186௫௮௦ 80 ௦௦௦௦௦௯” 


(19/568565 ௦7 1/2 6/6 09 [௮50, [80௦ 596.) 
அமரமும்‌ ஆப்தால்மியா நியனடோரமும்‌ 
அமரம்‌. : 


“கதிக்கு மிமையிற்‌ சதைவளாநது கண்ணும்‌ மூடித்‌ திறவாது 
பதிக்கும்‌ விழியில்‌ பரந்துகுத்தப்‌ பலவாய்‌ நீரும்‌ பீளையிடும்‌ 
மதிக்கு மெவரை நோக்கரிதாம்‌ மலாந்த பூப்போல்‌ சிவந்திருக்கும்‌ 
அதிக்குங்‌ கணங்க ஸிவைதாமும்‌ அமர மென்றே அருளினரால்‌. " 


(பொ-றை) குழந்தைகளுக்கு உண்டாம்‌ அமரம்‌ என்ற நோயில்‌ கண்ணி 
மைகளில்‌ உட்பக்கத்தில்‌ சதைபோல்‌ வளர்ந்திருக்கும்‌. கண்ணிமைகள்‌ 
மூடியவாறே இருத்தலின்‌ திறப்ப (இமையைப்‌ புரட்டுவ) தற்குச்‌ சிரமமாய்‌ 
இருக்கும்‌. கண்களில்‌ வேகமாய்க்‌ குத்தல்போல்‌ வலியுண்டாம்‌. பல விதமாக 


266 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


(சீபோலும்‌, இளஞ்‌ சிவப்பாயும்‌) நீர்‌ வடியும்‌, கண்‌ கூச்சத்தினால்‌ 
எதிரிலுள்ளவர்களைப்‌ ர யாது. கண்‌ புதிதாய்‌ மலர்ந்த சிவப்புப்பூப்‌ 
போலச்‌ சிவந்து தோன்றும்‌. 


(அ.ந.வி.) 
௦பாபுகடாபக படக்‌ ௦0 


1॥ ஈவு ராரா 0௦0 65 86 60௱ட்‌ு 2760160. 16 0156856 
15 800465 566 ஈ 0ப/63௦பா0 0115. ர 58/66 09565 பா006௦ ௦7 
6 ௦௦0/பா௦14/8 1816 15 800. 846 116 015௦ 5610ப5 ॥ாரி1241௦௱ ௦4 16 
0௮0௦0௮! ஈாப௦௦ப5 ளா - 8/௦ 0௦0560ப6ார்டு ௦6௦௦65 18056 ௮0 
ஷு - வா ாளா௦515 ௦4 6 0ப10 ௦00/பா௦4/9, 561005 - 0000 512160 
018002106, பேல 600655, 8100 5610 ௦4 16 061105 மரன்‌ ௱ல/65 1௦ 
பொய்‌ 1௦ வர்‌ மளா - றவ ர 6 ஞ6(05, ௦48 ௦7 9 8100410 140, 
பாரா 5615911075 1ஈ 116 (65 800 ற்‌௦1௦0௦18. 


(2806 671, 58/22) 0/568565 07 11௦2 ௩76) 
குவளைவிப்புருதியும்‌ டேக்ரோசிஸ்டைட்டிகம்‌ : 
குவளைவிப்பூருதி : 


“நீர்விடுக்குங்‌ கடைக்கண்‌ குத்தும்‌ நிமைகனம்‌ சீயும்‌ பாயும்‌ 
ஊர்வது மிகவுண்‌ டாகும்‌ உறுத்தியே சிவந்தெ ரிக்கும்‌ 

. சீர்பெற விழிக்க. வொட்டா சிறிதுநாள்‌ குணமுங்‌ காட்டும்‌ 
கூர்குண மிவைகள்‌ தாமும்‌ குவளைவிப்‌ புருதி யாமே.” 


குறிப்பு - கட்டியுடைந்தால்‌ சீழ்‌ வெளிப்படுவதுபோல்‌ கீழ்‌ 
இமையினின்று சீழ்‌ வெளிப்படுதலின்‌, குவளை விப்புருதி என்றும்‌ 


குவளையிலுண்டாம்‌ கட்டியைப்‌ படுவன்‌ என்றும்‌ கூறினார்‌. 


(பொ-ரை) கண்ணிலிருந்து நீர்‌ வடியும்‌. மூக்கருகிலுள்ள கடைக்‌ 
கண்ணுக்கும்‌ மூக்கின்‌ அடிபாகத்திற்கும்‌, மத்தியிலுள்ள இமை வீங்கி 
இருக்கும்‌. இமையிலிருந்து சீயும்‌ வெளிப்படும்‌. மூக்கருகிலுள்ள கடைக்‌ 
கண்ணில்‌ சிவப்பும்‌, தினவும்‌, உறுத்தலும்‌, கூச்சமும்‌ இருக்கும்‌. சிறிது நாள்‌ 
குணத்தைக்‌ காண்பித்து, திரும்பத்‌ திரும்ப உண்டாகும்‌. இது குவளைவிப்‌ 
புருதி என்னும்‌ நோயாம்‌. 

(அ.ந.வி.) 


முட்டனிரும்‌ டிரிக்கியாசிசும்‌ 267 
கரே : 





1115 9௨8௭௮ ரோ௦ா6. 1616 15 60100019 ௨007௮79160 037 6005பா6 
1௦ முர்‌ா0, 610. பீபி 1676 15 வலி ௮4 16 5116 ௦7 116 590. 8 6 
யா ௮1௦ ॥வ0/0௦யா0 026 ௦7 106 ௦௦ஈ/யா0்‌/2 ௮6 ாரிணாற60. ர 
0ா688பா6 0/2 16 590, ரிப/0, 120 பாட/[2165 ௦ப0 16 டயா026. 7106 ரிபப்‌0 
ராஷு 06 16915, றபப ௦ ௱ப௦௦-0 ப. 


(806 928, 225009 (0/668565 0ர (06 6) 
வெள்ளெழுத்தும்‌ பிரஸ்பையோப்பியாவும்‌ 
வெள்ளெழுத்து : 


“கூசும்‌ விழியும்‌ புகைந்திருக்கும்‌ குறுகும்‌ பார்வை தோற்றாது 
மாசுங்‌ கண்ணும்‌ பசிந்திருக்கும்‌ மயக்குங்‌ குணங்கள்‌ பலவாகும்‌ 
தேசுங்‌ குறையு மருட்சியுண்டாம்‌ திறமாய்க்‌ கருமம்‌ செய்யாது 
'ஏசுங்‌ குணங்கள்‌ வெள்ளெழுத்து என்றே சொல்லு இவைகண்டே. " 


கண்கள்‌ கூசும்‌, பார்வை புகைந்து காட்டும்‌, சமீபப்‌ பார்வை தெரியாது. 
கண்கள்‌ பிரகாசமில்லாது மங்கிப்‌ போயிருக்கும்‌, பார்வையில்‌ மயங்கச்‌ 
செய்யும்‌. இக்‌ குணங்களிருப்பின்‌ வெள்ளெழுத்தென்று சொல்லப்படும்‌. _ 


கண்‌ ஒளி குறையும்‌, பொருள்களை நோக்கின்‌ சரிவரத்‌ தெரியாமல்‌ 
சந்தேகத்தை உண்டு பண்ணும்‌. இக்‌ காரணங்களினால்‌ படிக்கும்‌ தொழிலைப்‌ 

போன்ற தொழில்களைச்‌ சரிவரச்‌ செய்ய முடியாது. 
(அ.ந.வி.). 


௩ட்ம டத : 


... ரரஒர்வ|ிபா6 04 ௨00௦௱௱௦0௭14௦ 06௦௦65 வரல ௮பெலடு, ௮ம்‌25 . 
2ப6 06௦௦௱65 00ம்‌ ரிச்‌ ॥॥ ஈ௦2௦0. றவ றாம்‌ 6600௨5 ர 0540, 
௮௭௦1 ௦06 1௦ 0௭4 வார்ரிர்ற 16 (றர ௦4 6/5 120600 ஈ௦௦ ற௦்ர்‌, 6 ஐயனார்‌ 
(9005 1௦ ௦19 615 6௮0 6௮04 ௭0 6/5 6௦௦01௧61 108205, ப௱பி ௮ 015180௦௦ 
8 [690060 கன 06௮7 515௦ பா்‌ வரு ளப 5065 15 சொ ோடிலார்‌ 
15 ப$ப௮1/ 206 ௦7 15ப௮| ரீவிபாஉ ௮6 (ற ப15ப௮! 124906. 16 றார்‌ 
0௮068 06௦௦65 101511௦% 2810 161165 800 1005 ௮16 ௦௦1௦ய060. 5000௭ 
௦ 194, ௦வவள வாக ௦4 ஷ/6-51வர 80062. (16509065 216 0௱- 


பககம்‌ 


268 சித்தர்‌ அறுவை மருத்துவம்‌ 


60 ௦7, ௮70 16 ஷ/65 169 160 ௮06, 8௮70 1600 1௦ 955பா6 1௨ ளா! 
5பரி£ப560 20068௭8௮09 80 1160 பாரு 566 1ஈ ௱ா0016 - 8060 90115. 


(71/76 379000 ௦ர்‌ 8672011010) 
துர்மாமிச வளர்ச்சியும்‌ எப்பிஸ்சிளிரைட்டிகம்‌ 
துர்மாமிசம்‌ 


“வீங்கும்‌ விதனம்‌ சதைபோல வெளுத்த விழிய தனிற்காணும்‌. 
வாங்கும்‌ வளரும்‌ சிலகாலம்‌ வாதை மிகவாம்‌ நீர்ப்பீளை 
தேங்கும்‌ நடக்க வொட்டாது கினத்து முகமும்‌ கடுகுதென்று 

. தூங்கும்‌ விழிக்கும்‌ கிடைகொள்ளா துர்மா மிசமா மெனலாமே.” 


(பொ-ரை) வெள்ளை விழியில்‌ (புண்ணிலுண்டாம்‌) துர்மாமிசம்‌ 
போன்று சதை வளரும்‌. சதை தோன்றிச்‌ சிலகாலமிருந்து பிறகு மறையும்‌. 
இவ்வாறு அடிக்கடி சதை தோன்றித்தோன்றி மறையும்‌ (அதிக வலியினால்‌) 
மிக்க மனத்துயரும்‌, துன்பமும்‌ உண்டாம்‌. நீர்வடியும்‌. பீளை கட்டும்‌. (இந்‌. 
“நோய்‌ பெரும்பாலும்‌ மேகசூலையினால்‌ வருந்துபவர்களுக்கு உண்டாவ 
தனால்‌) நடப்பதற்கு வருத்தமாய்‌ இருப்பதுடன்‌ திகைப்பும்‌ உண்டாம்‌; (அதிக 
வலியினால்‌) முந்தி (முகம்‌) சினத்துக்‌ கடுப்பதோடு படுத்து உறங்கக்கிடை 
கொள்ளாது விழித்துக்கொள்வர்‌. 


உ ுி5டேட்ஙாடீ 


0150 ம1(15 658015 (8617 95 ௨ ளொ௦பாா$01060 100016, ரி)60 ராறு 
1௦ 196 501672 80 511ப௮160 ௮ 5001 0151௮௭௦௨ வஸு ௦ ௨ ்ராப5. 8 
ஷு 06 பய/80 (ஈ ௦610பா, ௦ 066 1604௦. 16 000/௦ வேலா ம்‌ 15 
௦௮016 ௮0 15 6௦160 ௮50.............. ர்வ 66 ஜற்ணாஷு 0ண்ரிபி, 0156 
24 ஈ/9% வன்ம 15 ௦ வாறா௦5 ரா66 ரா வு. 14 (5 அ/ல/5 80500௦0 
வார்பவிு ம்‌ ரவா ப/069165........ டீ 15 இடது பட 
டரா... ரல சிலா ர ௮ 00098100௮ /510நு ௦4 பல்‌, 6 
09056 04 16 0156956 18 பாவ. 


(142ப/ ௦7 நறொம்வா/6 720006 01 2 /ஷுலா0, [2806 112.) 


முடமயிரும்‌ டிரிக்கியாசிசும்‌ 269 





முடமயிரும்‌ டிரிக்கியாசிசம்‌ 
முடமயிர்‌ 


“கனத்திமை தடித்துக்‌ கண்ணும்‌. கவிழ்நதிடும்‌ பார்வை யாகும்‌ 
சினத்துடன்‌ மயிருங்‌ குத்தித்‌ தினவும்‌ நீர்ப்‌ பீளை சேரும்‌ 
இனத்துடன்‌ பூவுங்‌ காணும்‌ இமையினில்‌ மயிரும்‌ நான்று 
முளைத்திடு மாசந்‌ தோறும்‌ முடமயி ரென்ன லாமே. “ 


(பொ-ரை) கண்ணிமைகள்‌ தடித்து உட்பக்கம்‌ சுருண்டிருப்பதால்‌ 
கவிழ்ந்த பார்வையாக இருக்கும்‌. இமையிலுள்ள மயிர்கள்‌ வளைந்து கண்ணில்‌ 
குத்துவதனால்‌ தினவும்‌, சிவப்பும்‌, நீர்ப்சீளை வடிதலும்‌, கருவிழியில்‌ பூவும்‌ 
அடிக்கடி உண்டாம்‌. ஒவ்வொரு மாதமும்‌ இமை மயிர்களுதிர்ந்து வளைவாகவே 
முளைக்கும்‌. 


(அ.ந.வி.) 
012516 : 


ஈவ்‌ 16 16 ௦ ௦4 54௦௦ ௦4 16 0619, 50 24 ல ௮16 
60160 6௮0/5 80 ஈயம்‌ 802/5 1௨ 006௮. & 199 ழு ௦4 (06 
19565 லு 6 2760160, ௦ 16 000014௦ஈ ற 06 0ப6 ௦ 2911(919)(919810)6)71106] 
6 1௦௦ ௱ள0்‌ ௦4160. 11௨ ஷா ௮16 056 ௦1 10080 ௦௦ஞ்‌ மோர்பலு 
ா€56ர்‌ 18 106 ஞூ6ீ - [ரரிரசம௦, ஐவ, ௦௮ 0௦006504௦0, ஈஎரி6% 
0ஏ102௦5085௱, |8௱ள0௱. 5பழஎரிசெ! ௦0௨01465 800 4950ப௮115914௦ ௦7 
16 6௦069 ௮6 0ா00ப060, 16௦௭ ப09% ௦1 16 ௦69 ௮6 01 டினா 
0ப6 1௦ 14/5 08056. 


(0/569565 07 16 6 6) 22750, [806 602.) 


4 4 4 4 
௮ 


இந்நூலைத்‌ தொகுக்க அடிப்படையான நால்கள்‌ 


அகத்தியர்‌ இரண வைத்தியம்‌ 
அகத்தியர்‌ நயனவிதி 
சித்தவைத்தியத்‌ திரட்டு 
சீவரட்சாமிர்தம்‌ 

தமிழ்‌ மருத்துவப்பொழில்‌ 
தேரர்தரு 

தேரர்‌ தைலவர்க்கச்‌ சுருக்கம்‌ 
தேரர்‌ மகாகரிசல்‌ 

தேரர்‌ மருத்துப்‌ பாரதம்‌ 
தேரர்‌ யமகம்‌ 

தேரர்‌ வெண்பா 

நாகமுனி நயனவிதி 
பதார்த்த குணசிந்தாமணி 
பரராச சேகரம்‌ 


யூகிசிந்தாமணி 





